மக்கள்‌ சட்டம்‌ 


மக்கள்‌ உரிமைச்‌ சட்டங்களை வளர்த்தெடுக்கவும்‌, 
மக்களுக்கு எதிரான சட்டங்களை அழித்தொழிக்கவும்‌...! 


2009-2011 


(3) 


மககள சடடம -3 
மக்கள்‌ சட்டம்‌ 
FreeTamilEbooks.com 


CC-BY-SA-NC 


மு 4 


[64] 


ஆ 


NO 


மக்கள்‌ சட்டம்‌ - 3 


. மக்கள்‌ சட்டம்‌ - 3 
. வன்கொடுமைத்‌ தடுப்புச்சட்டம்‌ சிக்கல்களும்‌ 


தீர்வுகளும்‌-9 


. வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌ சட்டம்‌: சிக்கல்களும்‌ 


தீர்வுகளும்‌ - 10 


. தமிழ்நாடு மாநில வேளாண்மை மன்றச்‌ சட்டம்‌, 


விவசாயிகளின்‌ உரிமைகளைப்‌ பறிக்கிறதா? 


. ரயில்‌ விபத்து _ 


நிவாரணங்களும்‌,வழிமுறைகளும்‌ 


. சட்டமெனும்‌ இருட்டறை! (நன்றி: தினமணி) 
. கிராம நீதிமன்றங்கள்‌ தேவைதானா? -ஒரு 


பார்வை 
. மரபணு மாற்று பயிர்களும்‌ சட்ட 
நடைமுறைகளும்‌ 


. தனியாருக்காக தாராளமயமாகும்‌ இந்திய 


அணுசக்தி சட்டம்‌! 


. அணுஉலை விபத்து இழப்பீட்டு சட்டம்‌ - சொந்த 


செலவில்‌ சூனியம்‌ 


. கொள்ளை போகும்‌ இயற்கை வளங்கள்‌ 


துணை நிற்கும்‌ சட்டங்கள்‌ 


. உயர்நீதிமன்றத்தில்‌ தமிழ்‌! என்ன சிக்கல்‌? 


யாருக்கு சிக்கல்‌? 


. பெண்ணுரிமையும்‌, திருமண வயதும்‌ ..! 


. ஆனந்த சுதந்திரம்‌... ... அடைந்து விட்டோமா? 
. கல்வி உரிமைச்‌ சட்டம்‌ - உண்மையில்‌ கல்விக்‌ 


கண்ணை திறக்குமா? 


. ஊழல்‌ குறித்த தகவல்‌ கொடுப்போரை 


LZ. 


18. 


19. 
20. 


21. 
22. 


23. 
24. 


அ, 


26. 


27. 


28. 


24°F 


30. 


31. 


௮, 


33. 


34. 


பாதுகாக்கும்‌ சட்டம்‌, ஊழலை ஒழிக்குமா? 

உயிர்‌ காக்கும்‌ மருந்துகள்‌ மீதான காப்புரிமை 
கட்டுப்பாடுகள்‌ 

பொதுமக்களுக்கான குற்றவியல்‌ சட்டங்கள்‌ - 
ஒரு எளிய அறிமுகம்‌ 

உள்‌ஒதுக்கீடு சட்டம்‌ உரிய பலன்‌ தருமா? 


காவல்‌ நிலையத்தில்‌ புகார்‌ _ குற்ற 
விசாரணையின்‌ முதல்‌ படி! 

இதுதாண்டா போலிஸ்‌..! 

காவல்நிலையத்தில்‌ எந்தப்‌ புகாருக்கு 


முக்கியத்துவம்‌ கிடைக்கும்‌? 

சட்டத்தொழில்‌ புரிவோர்‌ சட்டம்‌, 2010 

நீதியின்‌ பாதையை அழிக்கும்‌ நீதிமன்றங்கள்‌ - 
தீஸ்தா செடல்வாட்‌ 

பார்‌ கவுன்சில்‌ தேர்தல்‌ - வாக்களிக்கும்‌ முன்‌ 
சிந்திப்போம்‌...! 

விவசாயிகளின்‌ உரிமையை பறிக்கும்‌ 
விதைகள்‌ சட்ட மசோதா - 2010 

அமலுக்கு வராமலே அராஜகம்‌ செய்யும்‌ 
தவணைக்‌ கொள்முதல்‌ சட்டம்‌ 

இந்தியாவில்‌ அணுஉலை விபத்துகளும்‌ அவசர 
தயாரிப்பு நிலையும்‌ ! 

அரசியல்‌ சட்டம்‌ மற்றும்‌ குற்றவியல்‌ சட்டம்‌ - 
மொபைல்‌ போன்‌ அப்ளிகேஷன்‌ 

இலவச கட்டாயக்‌ கல்வி சட்டமும்‌, 
நடைமுறையும்‌...! 

குடி, குடிமக்கள்‌, சட்டம்‌ 

மனித உரிமைகள்‌ - ஒரு அறிமுகம்‌ 

சென்னை உயர்நீதிமன்றம்‌ - 150 ஆண்டுகள்‌... 
மக்கள்‌ கருத்து என்ன? 

வன்கொடுமை வழக்கில்‌ உச்ச நீதிமன்ற 
(முன்மாதிரி) தீர்ப்பு 


1. கணியம்‌ அறக்கட்டளை 


1. Cover 
2. Table of contents 


மக்கள்‌ சட்டம்‌ - 3 


மக்கள்‌ சட்டம்‌ - 3 


மக்கள்‌ சட்டம்‌ 


mail@makkal-sattam.org 


மின்னூல்‌ வெளியீடு : FreeTamilEbooks.com 


உரிமை : CC-BY-SA-NC கிரியேட்டிவ்‌ காமன்ஸ்‌. 
எல்லாரும்‌ படிக்கலாம்‌, பகிரலாம்‌. 


அட்டைப்படம்‌ - லெனின்‌ குருசாமி - 
guruleninn@gmail.com 


மின்னூலாக்கம்‌ - ஐஸ்வர்யா லெனின்‌ - 
aishushanmugam09@gmail.com 


This book was produced using pandoc 


பதிவிறக்கம்‌ செய்ய - htp://FreeTamilEbooks.com/ 
ebooks/makkal sattam 3 


மின்னூல்‌ வெளியீட்டாளர்‌: http:// 
freetamilebooks.com 
அட்டைப்படம்‌: லெனின்‌ குருசாமி - 
guruleninn@gmail.com 
மின்னூலாக்கம்‌: ஐஸ்வர்யா லெனின்‌ - 
aishushanmugam09@gmail.com 
மின்னூலாக்க செயற்திட்டம்‌: கணியம்‌ 


அறக்கட்டளை - Kaniyam.com/foundation 


Ebook Publisher: http://freetamilebooks.com 
Cover Image: Lenin Gurusamy - guruleninn@gmail.com 
Ebook Creation: Iswarya Lenin - aishushanmugam09@gmail.com 
Ebook Project: Kaniyam Foundation - kaniyam.com/foundation 


வன்கொடுமைத்‌ 
தடுப்புச்சட்டம்‌ 
சிக்கல்களும்‌ தீர்வுகளும்‌-9 
SUNDAY, JANUARY 11, 2009 


ஒரு புகார்தாரரை, சட்டத்தின்‌ மீதான 
நம்பிக்கையை இழக்கச்‌ செய்யும்‌ அமைப்பாக 
காவல்துறை செயல்பட்டு வருகிறது. காவல்‌ 
துறையைப்‌ பொறுத்தவரை பொய்‌ வழக்குப்‌ 
போடுவது எவ்வளவு எளிதானதோ, அதைவிட 
எளிதானது, உண்மைப்‌ புகாரை பொய்ப்‌ புகார்‌ எனத்‌ 
தள்ளுபடி செய்வதுமாகும்‌. அதன்‌ ஒரு கொடுரமான 
வெளிப்பாடுதான்‌, குற்ற நிகழ்வு குறித்து 
கொடுக்கப்பட்ட புகார்‌ பொய்யானது என காவல்‌ 
துறையினர்‌ தள்ளுபடி செய்வது. இது, சட்ட 
மொழியில்‌ "பொருண்மைப்‌ பிழை? (Mistake of Fact) 
என்று கூறப்படுகிறது. 


ஒரு குற்ற நிகழ்வு குறித்த புகார்‌ குற்ற 
நிகழ்விடத்தின்‌ மீது ஆளுகை உள்ள காவல்‌ 
நிலையத்தில்‌ செய்யப்படுமானால்‌, அப்புகாரின்‌ மீது 
எந்தெந்த சட்ட நடைமுறைகளின்படி நடவடிக்கை 
எடுக்கப்பட வேண்டும்‌; அவ்வாறானசட்டப்படியான 
நடவடிக்கைகள்‌ எடுக்கப்படாத சூழல்களில்‌ 
எந்தெந்த வகைகளில்‌ தீர்வு பெறலாம்‌ என்பதை 
இத்தொடரின்‌ முந்தைய கட்டுரைகளில்‌ விரிவாகப்‌ 


பார்த்தோம்‌. அவற்றின்‌ அடுத்த கட்டமாக, குற்ற 
நிகழ்வு தொடர்பான புகாரை “பொய்யானதென” 
காவல்‌ துறையினர்‌ தள்ளுபடி செய்வதையும்‌, 
அப்புகார்‌ உண்மைதான்‌ எனில்‌, அதன்‌ மீது மேல்‌ 
நடவடிக்கை எடுக்க வேண்டிய சட்ட 
நடைமுறைகளையும்‌ இப்போது பார்க்கலாம்‌. இவை 
பொதுவான புகார்களுக்கும்‌ பொருந்தும்‌. எனினும்‌, 
இத்தொடரின்‌ கருப்பொருளான வன்கொடுமை 
வழக்குகளின்‌ பின்னணியிலேயே இங்கு 
விளக்கப்படுகிறது. இந்த”பொருண்மைப்‌ பிழை 
என்பதை காவல்‌ துறையினர்‌ இரண்டு வகையில்‌ 
பயன்படுத்தி, வன்கொடுமைப்‌ புகார்களை / 
வழக்குகளை வீணடிக்கின்றனர்‌. 


1. ஒரு வன்கொடுமைப்‌ புகாரை முற்றாக பொய்ப்‌ 
புகார்‌ என்று கூறி மேல்‌ நடவடிக்கையைக்‌ 
கைவிடுவது. இது, பெரும்பாலும்‌ வன்கொடுமை 
நிகழ்விற்கு மிகக்‌ குறைந்த சாட்சியங்களே 
உள்ள புகார்களின்போது கையாளப்படும்‌ சட்ட 
எதிர்‌ அணுகுமுறையாகும்‌. எடுத்துக்காட்டாக, 
ஒரு பட்டியல்‌ சாதியினரோ, பழங்குடியினரோ 
மற்றவர்களால்‌ சாதிய அடிப்படையில்‌, பொதுப்‌ 
பார்வையில்‌ இவர்களை இழிவுபடுத்தும்‌ 
நோக்கில்‌ புரியும்‌ குற்றமான வன்கொடுமைத்‌ 
தடுப்புச்‌ சட்டத்தின்‌ பிரிவு 3(1)00) இன்‌ கீழான 
புகார்‌, வன்கொடுமை குறித்த குற்றச்சாட்டை- 
வெறும்‌ நடத்தை, நடவடிக்கை, அந்நிகழ்வில்‌ 
பயன்படுத்தப்பட்ட அவதூறுச்‌ சொற்கள்‌ 
ஆகியவற்றைக்‌ கொண்டு நிரூபிக்க வேண்டும்‌. 
இத்தகைய சூழல்களில்‌ காவல்‌ துறையினர்‌ 
முதல்‌ தகவல்‌ அறிக்கையைப்‌ பதிவு செய்த 
பிறகு, தாம்‌ புலன்‌ விசாரணை செய்தபோது 
இப்புகாரில்‌ உண்மையில்லை என்று புகாரைத்‌ 
தள்ளுபடி செய்ய பெரும்பாலும்‌ வாய்ப்புள்ளது. 


2. வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌ சட்டப்பிரிவுகள்‌ தவிர 


மற்ற இந்திய தண்டனைச்‌ சட்டப்பிரிவுகள்‌ 
கொண்ட வன்கொடுமைப்‌ புகார்‌, இத்தகைய 
புகார்களில்‌ வழக்கமான குற்றங்களுக்கான 
சாட்சியங்கள்‌ (கொலை, கொடுங்காயம்‌, காயம்‌, 
வன்புணர்ச்சி போன்றவை) மறைக்க முடியாத 
வகையில்‌ அமைந்திருக்கும்போது, வழக்கமான 
சட்டப்‌ பிரிவுகளுக்கு மட்டும்‌ (இந்திய 
தண்டனைச்‌ சட்டம்‌ போன்றவை) 
குற்றப்பத்திரிகை தாக்கல்‌ செய்து விட்டு, 
வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌ சட்டப்பிரிவுகளை 
கைவிடுவது என்ற தந்திரம்‌ காவல்‌ துறையால்‌ 
கையாளப்படுகிறது. 


இச்சூழலில்‌ வன்கொடுமையால்‌ பாதிக்கப்பட்ட 


நபரின்‌ வழக்கை மீண்டும்‌ தடத்தில்‌ செலுத்தி, 
வழக்கைத்‌ தொய்வின்றி நடத்துதல்‌ என்பது, 


மிகப்பெரும்‌ சவாலாக ஒவ்வொரு சமூக 
செயல்பாட்டாளருக்கும்‌ அமைகிறது. இது 
குறித்தசட்ட விதிகள்‌, நீதிமன்றத்‌ தீர்ப்புகளில்‌ 
வகுத்துரைக்கப்பட்டுள்ள நெறிமுறைகள்‌ 


ஆகியவற்றை விரிவாகப்‌ பார்ப்பதற்கு முன்‌, ஒரு 
பெண்‌ துணைக்‌ காவல்‌ கண்காணிப்பாளர்‌ 
வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌ சட்ட விதிகளைப்‌ 
புறக்கணித்த வழக்கு ஒன்றை அறிந்து கொள்வது 
பொருத்தமாக இருக்கும்‌. 


சங்கர்‌-திரூுவண்ணாமலை மாவட்டம்‌, போளூர்‌ 
வட்டத்தில்‌ உள்ள தேவராயன்பாளையம்‌ 
கிராமத்தைச்‌ சேர்ந்த கூலி விவசாயி. பட்டியல்‌ 
சாதியைச்‌ சார்ந்தவர்‌. அவரது சொந்த ஊரில்‌ 25 தலித்‌ 
குடும்பங்கள்‌ உள்ளன. அவ்வூரில்‌ உள்ள 
நிலவுடைமையாளர்களான வன்னியர்கள்‌, 200க்கும்‌ 
மேற்பட்ட குடும்பங்கள்‌ உள்ளனர்‌. வன்னியர்களின்‌ 
நிலங்களில்‌ தலித்துகள்‌ விவசாயக்‌ கூலிகளாக 
உழைத்து வருகின்றனர்‌. தலித்‌ மக்கள்‌ மீது 
நிகழ்த்தப்படும்‌ வன்கொடுமைகள்‌, பொருளாதார 


சமூகச்‌ சூழ்நிலைகள்‌ போன்ற காரணங்களின்‌ 
அடிப்படையில்‌ பெரும்பாலும்‌ புகார்‌ வடிவம்‌ 
பெறுவதில்லை. அவ்வாறான புகார்களுக்கு பெரிய 
அளவில்‌ பலனேதும்‌ இருப்பதில்லை என்ற 
நடைமுறையும்‌, வன்கொடுமைப்‌ புகார்களுக்குத்‌ 
தடையாக இருந்து வருகிறது. 


இந்நிலையில்‌ 20.1.2003 அன்று மாலை 6 
மணியளவில்‌ சங்கர்‌ தனது வீட்டிற்குத்‌ தேவையான 
மளிகைப்‌ பொருட்களை வாங்க, தன்னுடைய தம்பி 
உளியனுடன்‌ டி.வி.எஸ்‌. 50 இரு சக்கர வாகனத்தில்‌ 
காந்தபாளையம்‌ என்ற இடத்தை நோக்கிச்‌ 
சென்றிருக்கிறார்‌. அவ்வாறு அவர்கள்‌ போகும்போது, 
குறுகலான பாதை ஒன்றில்‌ அமைந்துள்ள கடை 
ஒன்றின்‌ முன்‌ நின்று கொண்டிருந்த கும்பலை 
கடந்து செல்லும்போது, சங்கருக்கு பின்புறம்‌ 
அமர்ந்திருந்த அவர்‌ தம்பி உளியனின்‌ கால்‌, அங்கு 
நின்று கொண்டிருந்த ஏழுமலை என்ற வன்னியர்‌ 
மீது தவறுதலாகப்‌ பட்டு விட்டிருக்கிறது. இயல்பாக 
மன்னிப்பு கேட்ட பின்பும்‌ ஆத்திரமடைந்த ஏழுமலை, 
சங்கரின்‌ வண்டியை மறித்து, "சக்கிலியப்‌ 
பயல்களுக்கு திமிராப்‌ போச்சு” என்று சத்தம்‌ போட்டு, 
அவர்கள்‌ இருவரையும்‌ தாக்க முயன்றிருக்கிறார்‌. 
பிரச்சினையை அறிந்து வந்த இருதரப்பு ஆட்களும்‌ 
விலக்கிவிட்டு இருவரையும்‌ அனுப்பி வைத்தனர்‌. 


நகரத்துக்குச்‌ சென்று மீண்டும்‌ இரவு 8.30 
மணியளவில்‌ சங்கரும்‌ அவர்‌ தம்பியும்‌ 
திரும்பும்போது, ஊர்‌ எல்லையில்‌ சங்கரின்‌ தந்‌ைத 
கண்ணனும்‌, இன்னொரு தம்பியான சகாதேவனும்‌ 
அவர்களுக்காக காத்திருக்கின்றனர்‌.விசாரித்தால்‌, 
மாலையில்‌ நடந்த பிரச்சினையை ஒட்டி 
ஏழுமலையுடன்‌ மீண்டும்‌ பிரச்சினை ஏற்படாமல்‌ 
இவர்கள்‌ இருவரையும்‌ பாதுகாப்பாக வேறு 
பாதையில்‌ வீட்டிற்கு அழைத்துச்‌ செல்வதற்காகவே 
அவர்கள்‌ அங்கு வந்து காத்திருப்பதாகச்‌ 


சொல்கின்றனர்‌. அவர்கள்‌ பேசிக்‌ கொண்டிருக்கும்‌ 
போதே, ஏழுமலையின்‌ தலைமையில்‌ 9 பேர்‌ கொண்ட 
கும்பல்‌ இவர்களை நோக்கி ஓடிவந்து வழிமறித்து, 
"சக்கிலிய தேவடியா பசங்களா, சாயங்காலம்‌ எப்படி 
ஏழுமலையை அடித்தீர்கள்‌” என்று சாதிப்‌ பெயரைக்‌ 
கூறி இழிவாகத்‌ திட்டியதுடன்‌ தம்மிடம்‌ வைத்திருந்த 
கத்தி, இரும்புக்‌ கம்பி, கம்பு போன்ற ஆயுதங்களால்‌ 
நால்வரையும்‌ கடுமையாகத்‌ தாக்கினர்‌. சிறிது 
நேரத்தில்‌ ஊர்‌ மக்கள்‌ சிலர்‌ வரவே, அக்கும்பல்‌ ஓடி 
விடுகிறது. 


இச்சம்பவத்தில்‌ சங்கருக்கு வலது மேல்வரிசைப்‌ 
பல்‌ ஒன்று உடைந்துள்ளது. சகாதேவனுக்கு 
மூக்கிலும்‌, உளியனுக்கு காலிலும்‌, அவர்கள்‌ தந்தை 
கண்ணனுக்கு உடலிலும்‌ காயங்கள்‌ ஏற்பட்டுள்ளன. 


அவர்கள்‌ நேரடியாக போளூர்‌ அரசு 
மருத்துவமனைக்கு சிகிச்சை பெறச்‌ செல்ல, 
நால்வரும்‌ உள்‌ நோயாளியாக 


அனுமதிக்கப்படுகின்றனர்‌. மறுநாள்‌ (21.1.2003) 
நண்பகல்‌ 2 மணியளவில்‌ கடலாடி காவல்‌ 
நிலையத்திலிருந்து ஒரு தலைமைக்‌ காவலர்‌ 
மருத்துவமனைக்கு வந்து சம்பவம்‌ குறித்து 
வழக்குப்பதிவு செய்ய சங்கரிடம்‌ வாக்குமூலம்‌ 
பெறுகிறார்‌. இருப்பினும்‌, புகார்‌ வாக்குமூலத்தின்‌ 
அடிப்படையில்‌ பதிவு செய்யப்பட்ட வழக்கின்‌ முதல்‌ 
தகவல்‌ அறிக்கையின்‌ நகல்‌ அவருக்கு 
வழங்கப்படவில்லை. சம்பவம்‌ நடந்த ஏழாம்‌ நாள்‌ 
(26.1.2003) இவர்கள்‌ மருத்துவமனையிலிருந்து வீடு 
திரும்புகின்றனர்‌. அதற்கும்‌ இரண்டு நாள்‌ கழித்தே 


(28.1.2003) அவர்கள்‌ போளூர்‌ துணைக்‌ 
கண்காணிப்பாளரால்‌ முதன்‌ முறையாக 
விசாரிக்கப்படுகின்றனர்‌. 


சங்கரின்‌ வாக்குமூலப்‌ புகார்‌ மீது கடலாடி காவல்‌ 
நிலையத்தில்‌ ஏழுமலை மற்றும்‌ 8 பேர்‌ மீது இந்திய 
தண்டனைச்‌ சட்டப்‌ பிரிவுகள்‌ 147, 148, 341, 323, 324 


மற்றும்‌ பட்டியல்‌ சாதியினர்‌ மற்றும்‌ பழங்குடியினர்‌ 
(வன்கொடுமைத்‌ தடுப்பு) சட்டப்பிரிவு 3(0() 
ஆகியவற்றின்‌ கீழ்‌ முதல்‌ தகவல்‌ அறிக்கை குற்ற 
எண்‌.36/2003 ஆகப்பதிவு செய்யப்பட்டது தெரிய 
வந்தது. அதனினும்‌ அதிர்ச்சி தரும்‌ விதமாக 
ஏழுமலையை சம்பவம்‌ நடந்த அன்று 6.30 
மணியளவில்‌ (ஏழுமலை மீது சங்கரின்‌ தம்பி 
உளியனின்‌ கால்‌ தவறுதலாகப்பட்டது தொடர்பாக) 
சங்கரும்‌ மற்றவர்களும்‌ ஏழுமலையைத்‌ 
தாக்கியதாகவும்‌, ஏழுமலை பெருந்தன்மையாக 
அவர்களை விட்டு விட்டதாகவும்‌ ஏழுமலையிடம்‌ 
ஒரு பொய்ப்புகார்‌ பெறப்பட்டு, கடலாடி காவல்‌ 
நிலையத்தில்‌ சங்கர்‌ மற்றும்‌ பிறர்‌ மீது இந்திய 
தண்டனைச்‌ சட்டப்பிரிவுகள்‌ 147, 148, 323, 324 மற்றும்‌ 
506(2) ஆகியவற்றின்‌ கீழ்‌ முதல்‌ தகவல்‌ அறிக்கை 
தாக்கல்‌ செய்யப்பட்டுள்ளது. 


உண்மையில்‌ பாதிக்கப்பட்ட தரப்பினரின்‌ 
புகாரை இரண்டாவதாகவும்‌ பொய்ப்‌ புகாரை 
முதலாவதாகவும்‌ பதிவு செய்து, காவல்‌ துறை தனது 
சாதியத்தைப்‌ பாதுகாக்கும்‌ கடமையைச்‌ செவ்வனே 
செய்துள்ளது. இப்பொய்‌ வழக்கு விபரங்களை 
அறிந்த சங்கரும்‌ மற்றவர்களும்‌ திருவண்ணாமலை 
அமர்வு நீதிமன்றத்தை அணுகி முன்‌ பிணை 
பெற்றுத்‌ தப்பித்துள்ளனர்‌.சங்கர்‌ கொடுத்த புகார்‌ 
வாக்குமூலத்தின்‌ அடிப்படையில்‌ பதிவு செய்யப்பட்ட 
முதல்‌ தகவல்‌ அறிக்கையில்‌, கட்டணமற்ற நகலும்‌ 
சட்டப்படி அவருக்கு வழங்கப்படவில்லை. அதே 
சமயம்‌, அப்புகாரில்‌ குறிப்பிடப்பட்டிருந்த ஏழுமலை 
மற்றும்‌ 8 நபர்களையும்‌ கடலாடி காவல்‌ துறையினர்‌ 
எவ்வித கைது நடவடிக்கைக்கும்‌ உட்படுத்தவில்லை. 


இந்நிலையில்‌, ஏழுமலையும்‌ குற்றம்‌ சாட்டப்பட்ட 
மற்றவர்களும்‌ சங்கரையும்‌ மற்றவர்களையும்‌, 
"எங்களை ஒண்ணும்‌ கிழிக்க முடியாது. நீங்க தான்‌ 
கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கணும்‌” 


என்று சாதிப்பெயரைச்‌ சொல்லி மேலும்‌ 
இழிவுபடுத்தியிருக்கின்றனர்‌. இது தொடர்பாக சங்கர்‌ 
10.6.2003 அன்று காவல்‌ துறையின்‌ உயர்‌ 
அதிகாரிகளுக்கு கொடுத்த புகாருக்கும்‌ எவ்விதப்‌ 
பலனுமில்லை. 


2003 நவம்பர்‌ மாதத்தில்‌ தன்‌ புகார்‌ குறித்து 
எடுக்கப்பட்ட நடவடிக்கையைத்‌ தெரிந்து கொள்ள 
சங்கர்‌ போளூர்‌ குற்றவியல்‌ நடுவர்‌ நீதிமன்றத்தை 
அணுகியிருக்கிறார்‌. அவரது புகார்‌ மீதான வழக்கில்‌ 
காவல்‌ துறையினர்‌ குற்றப்பத்திரிக்கை தாக்கல்‌ 
செய்திருப்பதாகத்‌ தெரிய வந்துள்ளது. இது 
தொடர்புடைய ஆவணங்களின்‌ நகலுக்கு 
விண்ணப்பித்து நகல்களைப்‌ பெற்றவருக்கு பெரிய 
அதிர்ச்சி காத்திருந்தது. 


சங்கர்‌ கொடுத்த புகாரின்‌ பேரில்‌ பதிவு 
செய்யப்பட்ட முதல்‌ தகவல்‌ அறிக்கையில்‌ 
குறிப்பிட்டிருந்த வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌ சட்டப்‌ 
பிரிவு நீக்கப்பட்டு, வெறும்‌ இந்திய தண்டனைச்‌ 
சட்டப்‌ பிரிவுகளின்‌ கீழான குற்றங்களுக்காக மட்டும்‌ 
குற்றப்பத்திரிகை தாக்கல்‌ செய்யப்பட்டிருந்தது. 
அதிலும்‌, சங்கரின்‌ பல்‌ ஒன்று தாக்குதல்‌ காரணமாக 
உடைந்து போனதால்‌, அக்குற்ற நிகழ்விற்கு குற்றம்‌ 
சாட்டப்பட்டவர்களின்‌ மீது இந்திய தண்டனைச்‌ 
சட்டப்‌ பிரிவு 326 (பயங்கரமான ஆயுதத்தாலோ, 
வழியினாலோ கொடுங்காயம்‌ விளைவித்தல்‌) கூட 
சேர்க்கப்படவில்லை. மேலும்‌ 20.1.2003 நடைபெற்ற 
சம்பவத்திற்கு 24.1.2003 அன்று முதல்‌ தகவல்‌ 
அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. 


வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌ சட்ட வழக்கு 
என்பதால்‌, வழக்கின்‌ புலன்‌ விசாரணை போளூர்‌ 
துணைக்‌ காவல்‌ கண்காணிப்பாளரால்‌ 


மேற்கொள்ளபட்ட முதல்‌ தகவல்‌ அறிக்கையுடன்‌ 
கோப்பு அனுப்பப்பட்டுள்ளது. அன்றைய தினமே 


போளூர்‌ துணைக்‌ காவல்‌ கண்காணிப்பாளர்‌ 
சட்டப்பிரிவு மாற்ற அறிக்கை ஒன்றை, போலிஸ்‌ 
குற்றவியல்‌ நடுவர்‌ நீதிமன்றத்தில்‌ தாக்கல்‌ 
செய்துள்ளார்‌. அதில்‌, சம்பவத்தில்‌ காயமுற்ற 


சங்கரையும்‌ மற்றவர்களையும்‌ 
மருத்துவமனையிலும்‌, மற்ற 5 சாட்சிகளை சம்பவ 
இடத்திலும்‌ வைத்து தான்‌ விசாரணை 


செய்ததாகவும்‌, விசாரணையில்‌ சங்கரைத்‌ தவிர மற்ற 
சாட்சிகள்‌ எவரும்‌ சங்கர்‌ மற்றும்‌ அவரது 
குடும்பத்தை "சக்கிலிய தேவடியா பசங்களே’ என 
சாதிப்‌ பெயரைச்‌ சொல்லி திட்டியதாக 
வாக்குமூலத்தில்‌ கூறவில்லை என்பது 
விசாரணையில்‌ தெரிந்ததாகவும்‌, எனவே சங்கர்‌ 
எதிரிகளைப்‌ பழிவாங்க வேண்டும்‌ என்ற 
எண்ணத்துடன்‌ மிகைப்படுத்தி, சாதிப்பெயரைச்‌ 
சொல்லி திட்டி அடித்ததாக வாக்குமூலம்‌ 
கொடுத்ததால்‌, வன்கொடுமைத்‌ தடுப்புப்‌ பிரிவு 301) 
ல்‌ பொருந்தாது எனவும்‌, எனவே அப்பிரிவை மாற்றி 
இந்திய தண்டனைச்‌ சட்டம்‌ பிரிவுகளின்படி 


வழக்கை மாற்றம்‌ செய்வதாகவும்‌ 
கூறப்பட்டிருந்தது.அதன்‌ அடிப்படையில்‌, வழக்கின்‌ 
புலன்‌ விசாரணை காவல்‌ ஆய்வாளரால்‌ 


மேற்கொள்ளப்பட்டு, குற்றப்பத்திரிகை தாக்கல்‌ 
செய்யப்பட்டு, போளூர்‌ குற்றவியல்‌ நடுவர்‌ 
நீதிமன்றத்தில்‌ விசாரணைக்கு எடுத்துக்‌ 
கொள்ளப்பட்டுள்ளதாக சங்கர்‌ அறிந்து கொண்டார்‌. 
சங்கர்‌ தனக்குத்‌ தெரிந்த வழக்குரைஞர்‌ ஒருவர்‌ மூலம்‌ 
இக்கட்டுரையாளருடன்‌ தொடர்பு கொண்டார்‌. 
வன்கொடுமை வழக்குகளின்‌ சமூக-சட்ட 
முக்கியத்துவம்‌ கருதி அவற்றை துணைக்‌ 
கண்காணிப்பாளர்‌ பதவிக்குக்‌ குறையாத 
அளவிலான காவல்‌ அதிகாரிதான்‌ புலன்‌ 
விசாரணை செய்ய வேண்டும்‌ என்ற வன்கொடுமைத்‌ 
தடுப்புச்‌ சட்ட விதியை முற்றிலும்‌ புறக்கணிக்கும்‌ 
விதமாகவும்‌, நீர்த்துப்போகும்‌ விதமாகவும்‌ போளூர்‌ 


துணைக்‌ காவல்‌ கண்காணிப்பாளர்‌ செயல்பட்ட 
விதம்‌, இவ்வழக்கில்‌ ஆவணங்களுடன்‌ தெளிவுபட 
அமைந்திருந்ததால்‌, இது குறித்து சென்னை உயர்‌ 
நீதிமன்றத்தில்‌ மனு தாக்கல்‌ செய்ய முடிவு 
செய்யப்பட்டது. 


அதன்படி, சங்கர்‌ சார்பாக சென்னை உயர்‌ 
நீதிமன்றத்தில்‌ ஒரு குற்றவியல்‌ அசல்‌ மனு, மார்ச்‌ 
2004 இல்‌ தாக்கல்‌ செய்யப்பட்டது. அதில்‌, 
"மேற்சொன்ன சூழலில்‌ தாக்கல்‌ செய்யப்பட்டுள்ள 
குற்றப்பத்திரிகை, உண்மைக்குப்‌ புறம்பாகவும்‌ 
சட்டவிதிமுறைகளைப்‌ புறக்கணித்தும்‌ தாக்கல்‌ 
செய்யப்பட்டுள்ளதால்‌, மீண்டும்‌ வழக்கை கூடுதல்‌ 
புலன்‌ விசாரணை செய்து முறையான வகையில்‌ 
குற்றப்பத்திரிக்கை தாக்கல்‌ செய்யப்பட 
வேண்டுமெனவும்‌, அப்புலன்‌ விசாரணை 
வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌ சட்ட விதிகளில்‌ 
கண்டுள்ளபம்‌ துணைக்‌ காவல்‌ கண்காணிப்பாளர்‌ 
மேற்கொள்ள வேண்டும்‌ எனவும்‌, இந்த 
வன்கொடுமைக்‌ குற்ற நிகழ்வில்‌ 
பாதிக்கப்பட்டவர்களுக்கு வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌ 
சட்ட விதிகளின்படி தீருதவித்‌ தொகை வழங்கிட 
உத்தரவிட வேண்டுமென்றும்‌” கோரப்பட்டது. 


இம்மனுவில்‌ இறுதி உத்தரவு 
பிறப்பிக்கப்படும்வரை, தவறான 
குற்றப்பத்திரிக்கையின்‌ அடிப்படையில்‌ வழக்கு 
விசாரணையை போளூர்‌ குற்றவியல்‌ நடுவர்‌ 
நீதிமன்றம்‌ நடத்தக்கூடாது எனவும்‌ தடை உத்தரவு 
கோரப்பட்டது. இம்னுவை 13.3.2004 அன்று முதலில்‌ 
விசாரித்த நீதிபதி எஸ்‌. அசோக்குமார்‌, இறுதி 
விசாரணைக்கு மனுவை ஏற்றுக்‌ கொண்டதுடன்‌, 
மனுதாரர்‌ கோரியபடி இடைக்காலத்‌ தடையையும்‌ 
வழங்கி உத்தரவிட்டார்‌. உயர்‌ நீதிமன்றத்தில்‌ தாக்கல்‌ 
செய்யப்பட்ட மனுவில்‌ குற்றம்‌ 
சாட்டப்பட்டவர்களான ஏழுமலையும்‌ மற்ற 8 


நபர்களும்‌ எதிர்மனுதாரர்களாகச்‌ 
சேர்க்கப்பட்டிருந்தனர்‌. அவர்களுக்கும்‌ உயர்‌ 
நீதிமன்றம்‌ அறிவிப்பு அனுப்ப உத்தரவிட்டு 
கிடைக்கப்‌ பெற்றது. தொடக்கக்‌ கட்டத்தில்‌ இதைப்‌ 
பெரிதாக எடுத்துக்‌ கொள்ளாத அவர்கள்‌, மனுவின்‌ 
இறுதி விசாரணை மேற்கொள்ளப்படவிருந்த 
பிந்தைய காலகட்டத்தில்‌ சற்று 
கலக்கமடைந்ததாகவே தெரிகிறது. 


2008 சூன்‌ மாதத்தில்‌ ஒரு நாள்‌ மனுதாரரான 
சங்கரை அழைத்துக்‌ கொண்டு, குற்றம்‌ சாட்டப்பட்ட 
ஏழுமலையும்‌ ஒரு சிலரும்‌ திருவண்ணாமலையைச்‌ 
சேர்ந்த வழக்குரைஞர்கள்‌ சிலருடன்‌ 
இக்கட்டுரையாளரை சந்தித்து, “சம்பவம்‌ தெரியாமல்‌ 
நடந்து விட்டதாகவும்‌ ஆகையால்‌ அதைப்‌ 
பெரிதுபடுத்த வேண்டாம்‌; 
சமாதானமாகப்போய்விடலாம்‌” என்றும்‌ 
கூறினார்‌.”முதலில்‌ நடைபெற்ற சம்பவத்தோடு 
பிரச்சினை முடிந்திருந்தால்‌ இந்த அளவிற்கு 
வந்திருக்காது. இரண்டாவது சம்பவம்‌ (சங்கர்‌, அவர்‌ 
தந்தை மற்றும்‌ தம்பிகள்‌ தாக்கப்பட்டது) என்பது 
எதிர்பாராதது அல்ல” என்றும்‌, அது தவிர சாதிய 
வன்கொடுமை வழக்குகளை சமரசம்‌ செய்யும்‌ 
போக்கு, வன்கொடுமைக்குத்‌ துணை போகும்‌ 
கொடிய செயலாகும்‌ என்றும்‌ அவர்களிடம்‌ 
விளக்கப்பட்டது. 


உயர்‌ நீதிமன்றத்தால்‌ சங்கரின்‌ மனு தள்ளுபடி 
செய்யப்படும்‌ நிலை வந்தால்‌ கூட, மனுவை 
திரும்பப்‌ பெறுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை 
என்றும்‌ அவர்களிடம்‌ கூறப்பட்டது. பாராட்டப்பட 
வேண்டிய விதமாக சங்கரும்‌ இதே கருத்தில்‌ 
உறுதியாக இருந்தார்‌. 
குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுடன்‌ வந்திருந்த 
வழக்குரைஞர்கள்‌ பல்வேறு வகையில்‌ வலியுறுத்திய 
போதும்‌, வன்கொடுமை வழக்கில்‌ சமரசம்‌ என்பது 


இயலாது, கூடாது என்று உறுதியாகத்‌ 
தெரிவிக்கப்பட்டது. 10.11.2008 அன்று சங்கரின்‌ மனு 
நீதிபதி எஸ்‌. தமிழ்வாணன்‌ அவர்களின்‌ 
முன்னிலையில்‌ இறுதி விசாரணைக்கு எடுத்துக்‌ 
கொள்ளப்பட்டது. 


சங்கர்‌ அளித்த புகாரின்‌ மீது பதிவு செய்யப்பட்ட 
வழக்கின்‌ புலன்‌ விசாரணை அதிகாரியான போளூர்‌ 
துணைக்‌ காவல்‌ கண்காணிப்பாளர்‌ முதல்‌ தகவல்‌ 
அறிக்கை பதிவு செய்யப்பட்ட அன்றே, 
வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட சாட்சியான சங்கர்‌, 
தன்னை ஏழுமலையும்‌ மற்றவர்களுக்கும்‌ தாக்கிய 
போது, தன்னையும்‌ தன்‌ குடும்பத்தையும்‌ சாதிப்‌ 
பெயரைக்‌ குறிப்பிட்டு இழிவாகத்‌ திட்டியதாகக்‌ 
கூறியிருந்தபோது, மற்ற சாட்சிகள்‌ எவரும்‌ அவ்வாறு 
கூறவில்லை என்ற காரணம்‌ காட்டி, வன்கொடுமைத்‌ 
தடுப்புச்‌ சட்டப்பிரிவுகளின்‌ கீழ்‌ கொண்டு வந்தது 
தவறு என்றும்‌; ஒரு குற்றச்சாட்டு வாக்குமூலத்தில்‌ 
உள்ளபோது, புலன்‌ விசாரணை அதிகாரி 
நீதிமன்றமாகத்‌ தன்னைக்‌ கருதிக்‌ கொண்டு 
செயல்பட்டது தவறு என்றும்‌; அவ்வாறு ஏற்கனவே 


தாக்கல்‌ செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை 
செல்லத்தக்கதல்லவென அறிவித்தும்‌, 
வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌ சட்ட விதிகளின்படி 
மீண்டும்‌ புலன்‌ விசாரணை செய்ய 
வேண்டுமென்றும்‌; வன்கொடுமையால்‌ 


பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தீருதவி வழங்கிடவும்‌ 
உத்தரவிட்டுள்ளார்‌. 


-ச௬ு. சத்தியச்சந்திரன்‌ 


வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌ 
சட்டம்‌: சிக்கல்களும்‌ 
தீர்வுகளும்‌ - 10 
TUESDAY, FEBRUARY 24, 2009 


மகாராட்டிர மாநிலத்தில்‌ உள்ள கோண்டியா 
மாவட்டத்தில்‌ 28.10.2008 அன்று காலை 
பள்ளிக்கூடத்திற்குச்‌ சென்ற சப்னா தன்ராஜ்‌ ரகாத்தே 
என்ற தலித்‌ பெண்ணை, அந்த கிராமத்தில்‌ உள்ள 
சாதி இந்து ஒருவன்‌ அவமானப்படுத்த முயன்றான்‌. 
தீரமுடன்‌ அவனை எதிர்த்த சப்னாவை, பள்ளிக்கு 
சைக்கிளில்‌ செல்லும்போது பின்னாலேயே 
டிராக்டரை கொண்டு வந்து மோதியதில்‌, அப்பெண்‌ 
அந்த இடத்திலேயே உயிரிழந்தார்‌. வன்கொடுமைத்‌ 
தடுப்புச்‌ சட்டத்தின்‌ கீழ்‌ இக்குற்றவாளி கைது 
செய்யப்பட்டும்‌, அமர்வு நீதிமன்றம்‌ குற்றவாளியை 
பிணையில்‌ விடுவித்திருக்கிறது. விரிவான 
செய்திக்கு பார்க்க : - (atrocitynews.wordpre.com) 


வன்கொடுமை வழக்குகளை நீர்த்துப்‌ போகச்‌ 
செய்வதில்‌ காவல்‌ துறைக்குச்‌ சற்றும்‌ குறையாத 
அளவில்‌ நீதித்துறையும்‌ பங்களித்து வருகிறது. 
ஆனால்‌, நீதித்துறையின்‌ இக்குறைபாடு ஒரு சில 
சமயங்களில்‌ மட்டுமே சரி செய்யப்படுகிறது. 
காரணம்‌, நீதித்துறைக்கே உரிய சட்ட நுணுக்க 
வரையறைகள்தாம்‌. வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌ 


சட்டத்தை, அதன்‌ நோக்கத்தைப்‌ பிரதிபலிக்கும்‌ 
வகையில்‌ நடைமுறைப்படுத்த வேண்டிய 
கடப்பாட்டிலிருக்கும்‌ விசாரணை நீதிமன்றம்‌ - காவல்‌ 
துறையின்‌ கைப்பாவையாகச்‌ செயல்பட்ட ஒரு 
வழக்கையும்‌, அவ்வழக்கு தொடர்பான மனுவின்‌ 
பேரில்‌ சென்னை உயர்‌ நீதிமன்றம்‌ வழங்கிய மிக 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த தீர்ப்பையும்‌ பார்ப்போம்‌. 


சிவகங்கை மாவட்டம்‌ தேவகோட்டை 
வட்டத்திலுள்ள கீரணி கிராமத்தைச்‌ சேர்ந்தவர்‌ 
அழகர்சாமி. விவசாயத்‌ தொழில்‌ புரியும்‌ தலித்‌ 
சமூகத்தைச்‌ சேர்ந்த அழகர்சாமி, தலித்துகளின்‌ 
உரிமைகளுக்காகப்‌ போராடும்‌ அமைப்பு களில்‌ 
ஈடுபாடு கொண்டவர்‌. ஒரு முறை, அரசு நிலத்தில்‌ 
உள்ள மரங்களை அரசு அனுமதியின்றி வெட்டி 
எடுத்துச்‌ சென்ற நபர்கள்‌ மீது அழகர்சாமி 
வருவாய்த்துறை அதிகாரிகளிடம்‌ புகார்‌ கொடுத்தார்‌. 


10.11.1997 அன்று மாலை 4.30 மணியளவில்‌ 


லட்சுமணன்‌ என்பவருக்குச்‌ சொந்தமான 
அனுமந்தக்குடியிலுள்ள அரிசி ஆலை முன்பு 
அழகர்சாமி நின்று கொண்டிருக்கும்போது, 


ஆலங்குடியைச்‌ சேர்ந்த சுப்பிரமணியன்‌ என்பவரும்‌ 
ஆலங்குடி மற்றும்‌ லக்கமாரி ஆகிய ஊர்களைச்‌ 
சேர்ந்த கள்ளர்‌ சமூகத்தைச்‌ சார்ந்த ஒரு சிலரும்‌ 
அழகர்சாமியை சூழ்ந்து கொண்டனர்‌. 
சுப்பிரமணியன்‌ தன்‌ செருப்பைக்‌ கழற்றி, “நொக்கால்‌ 
பள்ளப்‌ பயலுகளுக்கெல்லாம்‌ என்னடா குத்துக்‌ 
கொழுப்பேறிப்‌ போச்சா” என்று கத்திக்‌ கொண்டே 
அழகர்சாமியின்‌ தலையிலும்‌ கன்னத்திலும்‌ 
அடித்தார்‌.”அடிக்காதிய, அடிக்காதிய” என்று கத்திக்‌ 
கொண்டு அழகர்சாமி தன்‌ மீது விழுந்த அடியை 
கைகளால்‌ தடுக்கும்போது, 
சுப்பிரமணியனுடனிருந்த நான்கு நபர்கள்‌ 
அழகர்சாமியை கைகளால்‌ அழுத்தனர்‌. சத்தத்தை 
கேட்டு தைன்சும்‌, துரைராஜு என்பவரும்‌ ஓடி வந்து 


தலையிட்டு அழகர்சாமி மேலும்‌ 
தாக்கப்படுவதிலிருந்து காப்பாற்றினர்‌. 


அன்றைய தினமே இரவு 8 மணியளவில்‌ 
அழகர்சாமி தேவகோட்டை வட்டக்‌ காவல்‌ 
நிலையத்திற்குச்‌ சென்று சம்பவம்‌ குறித்து புகார்‌ 
அளித்தார்‌. அப்போது பணியிலிருந்த காவல்‌ உதவி 
ஆய்வாளர்‌ அருள்‌ சந்தோஷமுத்து, அழகர்சாமியின்‌ 
புகாரைப்‌ பெற்று அதனடிப்படையில்‌ (குற்ற 
எண்‌.229/1997) வழக்கை இந்திய தண்டனைச்‌ சட்டப்‌ 
பிரிவுகள்‌ 147 (கலகம்‌ விளைவித்தல்‌), 341 (வழி 
மறித்தல்‌), 355 (இழிவுபடுத்தும்‌ நோக்கத்துடன்‌ 
குற்றமுறு தாக்குதல்‌ செய்தல்‌) மற்றும்‌ 323 (சொற்ப 
காயம்‌ விளைவித்தல்‌) உடனிணைந்த 
வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌ சட்டப்‌ பிரிவு 3(1)00இன்‌ கீழ்‌ 
(பொதுப்‌ பார்வையில்‌ பட்டியல்‌ சாதியினரையோ, 
பழங்குடியினரையோ அவமானப்படுத்துதல்‌ என்ற 
அடிப்படையில்‌ அச்சுறுத்துதல்‌ மற்றும்‌ 
இழிவுபடுத்துதல்‌) முதல்‌ தகவல்‌ அறிக்கை பதிவு 
செய்தார்‌. 


முதல்‌ தகவல்‌ அறிக்கையின்‌ அசல்‌ 
வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌ சட்டத்தின்‌ கீழ்‌ 
ஏற்படுத்தப்பட்ட சிவகங்கை சிறப்பு 


நீதிமன்றத்திற்கும்‌ (முதன்மை அமர்வு நீதிமன்றம்‌) 
அதனுடைய நகல்‌, வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌ சட்டக்‌ 
குற்றங்களின்‌ புலன்‌ விசாரணை அதிகாரியான 


சிவகங்கை துணைக்‌ காவல்‌ 
கண்காணிப்பாளருக்கும்‌ (நாகராஜன்‌) அனுப்பி 
வைக்கப்பட்டது. இரவு 8.45 மணிக்கு 
அழகர்சாமியைப்‌ பரிசோதித்த மருத்துவர்‌, 


அழகர்சாமியின்‌ கன்னத்திலும்‌ தலையிலும்‌ 
காயங்கள்‌ இருந்ததைப்‌ பதிவு செய்தார்‌. மருத்துவர்‌ 
அளித்த காயச்‌ சான்றிதழில்‌ அழகர்சாமி தனக்குத்‌ 
தெரிந்த நபர்களால்‌ தாக்கப்பட்டதாகக்‌ கூறியுள்ளது 
குறித்து குறிப்பிடப்பட்டது. 


வழக்கின்‌ புலன்‌ விசாரணை அதிகாரியான 


துணைக்காவல்‌ கண்காணிப்பாளர்‌, 12.11.1997 
அன்று நண்பகல்‌ 1 மணியளவில்‌ முதல்‌ தகவல்‌ 
அறிக்கை கிடைக்கப்‌ பெற்று புலன்‌ 


விசாரணையைத்‌ தொடங்கினார்‌. மதியம்‌ 3 மணிக்கு 
சம்பவ இடமான அனுமந்தக்குடிக்குச்‌ சென்று 
அழகர்சாமி, லட்சுமணன்‌, செல்லையா, மாணிக்கம்‌, 
ராமநாதன்‌ மற்றும்‌ செல்லான்‌ ஆகியோரை 
விசாரித்தார்‌. புலன்‌ விசாரணையின்போது, 
அழகர்சாமி தன்‌ புகாரில்‌ கூறியிருந்தவாறே 
சம்பவத்தை விவரித்தார்‌. லட்சுமணன்‌ மற்றும்‌ 
செல்லையா ஆகியோர்‌ சம்பவம்‌ நடைபெற்றதாகக்‌ 
கூறினாலும்‌, குற்றம்‌ சாட்டப்பட்டவர்கள்‌ அழகர்‌ 
சாமியை சாதிப்‌ பெயரைச்‌ சொல்லி 
பழித்துரைக்கவில்லை என்று கூறினர்‌. 


அதனடிப்படையில்‌ துணைக்‌ காவல்‌ 
கண்காணிப்பாளர்‌, அழகர்சாமி கொடுத்த புகார்‌ 
மிகைப்படுத்தப்பட்டதெனவும்‌, சம்பவம்‌ 


நடைபெற்றதுதான்‌ என்ற போதிலும்‌, குற்றம்‌ 
சாட்டப்பட்டவர்களை துன்புறுத்த வேண்டும்‌ என்ற 
நோக்கத்துடன்‌ சாதிப்‌ பெயரைச்‌ சொல்லி 
இழிவுபடுத்தியதாக புகாரில்‌ பொய்யாகத்‌ 
தெரிவித்துள்ளார்‌ என்றும்‌ முடிவு செய்தார்‌. எனவே, 
வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌ சட்டப்‌ பிரிவு 3(0(௩)அய்‌ 
வழக்கிலிருந்து நீக்கம்‌ செய்ததுடன்‌, இந்திய 
தண்டனைச்‌ சட்டப்பிரிவுகள்‌ 147, 341, 355 மற்றும்‌ 323 
ஆகிவற்றிற்காக மேல்‌ நடவடிக்கை எடுக்கச்‌ வழக்குக்‌ 


கோப்பினை தேவகோட்டை வட்டக்‌ காவல்‌ 
நிலையத்தின்‌ காவல்‌ ஆய்வாளருக்கு துணைக்‌ 
காவல்‌ கண்காணிப்பாளர்‌ - வழக்கைப்‌ புலன்‌ 


விசாரணைக்கு எடுத்துக்‌ கொண்ட அன்றே 
(12.11.1997) திருப்பி அனுப்பி வைத்தார்‌. 


அதன்படி மேல்‌ விசாரணையை 20.11.1997 அன்று 
மேற்கொண்ட காவல்‌ ஆய்வாளர்‌, அன்றே சம்பவ 


இடம்‌ சென்று 8 சாட்சிகளை விசாரித்து, இந்திய 
தண்டனைச்‌ சட்டப்‌ பிரிவுகள்‌ 147, 341 (வழிமறித்தல்‌), 
355 மற்றும்‌ 323 (சொற்ப காயம்‌ விளைவித்தல்‌) 
ஆகியவற்றிற்கு மட்டுமே சாட்சியம்‌ உள்ளதாகக்‌ 
கருதி, அன்றே (20.11.1997) சுப்பிரமணியனைக்‌ கைது 
செய்தார்‌. முதல்‌ தகவல்‌ அறிக்கை அமர்வு 
நீதிமன்றத்தில்‌ நிலுவையில்‌ இருந்ததால்‌, கைது 
செய்யப்பட்ட சுப்பிரமணியனை நீதிமன்றக்‌ 
காவலுக்குட்படுத்த முதல்‌ தகவல்‌ அறிக்கையை தேவ 
கோட்டை குற்றவியல்‌ நடுவர்‌ நீதிமன்றத்திற்கு 
அனுப்பி வைக்குமாறு காவல்‌ ஆய்வாளர்‌ 
வேண்டுகோள்‌ அனுப்பினார்‌. ஆனால்‌, அமர்வு 
நீதிபதி அன்றைய தினம்‌ விடுப்பில்‌ இருந்தமையால்‌ 
காவல்‌ ஆய்வாளரே, "28.11.1997 அன்று குற்றவியல்‌ 
நடுவர்‌ நீதிமன்றத்தில்‌ ஆஜராக வேண்டுமென்ற 
நிபந்தனையுடன்‌ சுப்பிரமணியனை பிணையில்‌ 
விடுவித்தார்‌. 


பின்னர்‌, இந்திய தண்டனைச்‌ சட்டப்பிரிவுகள்‌ 341 
மற்றும்‌ 323 ஆகியவற்றின்‌ கீழ்‌ மட்டுமே குற்றங்கள்‌ 
நிகழ்ந்திருப்பதாக சுப்பிரமணியன்‌ மீது மட்டும்‌ 
காவல்‌ ஆய்வாளர்‌ மறுநாளே (21.11.1997) 
குற்றப்பத்திரிகை தாக்கல்‌ செய்தார்‌. மேலும்‌, காவல்‌ 
ஆய்வாளர்‌ அனுப்பிய வேண்டுகோளை ஏற்று 
சிறப்பு நீதிமன்றம்‌ 25.11.1997 அன்று முதல்‌ தகவல்‌ 
அறிக்கையை குற்றவியல்‌ நடுவர்‌ நீதிமன்றத்திற்கு 
அனுப்பியது. 


28.11.1997 அன்று குற்றவியல்‌ நடுவர்‌ வழக்கை 
கோப்பிற்கு எடுத்துக்‌ கொண்டதுடன்‌, அன்று 
நீதிமன்றத்தில்‌ முன்னிலையான சுப்பிரமணியத்தின்‌ 
மீது இந்திய தண்டனைச்‌ சட்டப்‌ பிரிவுகள்‌ 341 மற்றும்‌ 
323 ஆகியவற்றின்‌ கீழ்‌ குற்றச்சாட்டுகள்‌ 
சுமத்தப்பட்டுள்ளதாகவும்‌, அதற்கு அவரது 
பதிலுரையைக்‌ கேட்க, குற்றத்தை ஒப்புக்‌ 
கொண்டதாக சுப்பிரமணியன்‌ கூறினார்‌. 


அதனடிப்படையில்‌ அவருக்கு இந்திய தண்டனை 
சட்டப்‌ பிரிவு 341இன்‌ கீழான குற்றத்திற்கு 100 ரூபாய்‌ 
அபாரதமும்‌, கட்டத்தவறினால்‌ 1 வார சாதாரண 
சிறைத்தண்டனையும்‌, இந்திய தண்டனை சட்டப்‌ 
பிரிவு 323இன்‌ கீழான குற்றத்திற்கு 150 ரூபாய்‌ 
அபராதமும்‌, கட்டத்தவறினால்‌ 3 வார சாதாரண 
சிறைத்‌ தண்டனையும்‌ விதித்தார்‌ குற்றவியல்‌ நடுவர்‌. 
அன்றே அபாரதத்‌ தொகை செலுத்தப்பட்டு வழக்கு 
முடிக்கப்பட்டது. 

இவ்வாறாக, வன்கொடுமைக்கு ஆளான 
புகார்தாரருக்கு எவ்விதத்‌ தகவலும்‌ 
தெரிவிக்கப்படாமலேயே, அவருடைய பங்கேற்பு 
இல்லாமலேயே வழக்கு முடித்துக்‌ கொள்ளப்பட்டது. 
புலன்‌ விசாரணை சட்டமுரணா கவும்‌ 
பாரபட்சமாகவும்‌ காவல்‌ துறையால்‌ நடத்தப்பட்டது 
குறித்தும்‌, நீதிமன்றங்கள்‌ (சிறப்பு நீதிமன்றம்‌ மற்றும்‌ 
குற்றவியல்‌ நடுவர்‌ நீதிமன்றம்‌) இவ்வழக்கை சட்ட 
நெறிமுறைகளுக்கு எதிராக கையாண்ட முறை தவறு 
என்றும்‌, தக்க தீர்வழிகளைக்‌ கோரியும்‌ அழகர்சாமி 
தரப்பில்‌ வழக்குரைஞர்‌ பொ. ரத்தினமும்‌ 
இக்கட்டுரையாளரும்‌ சென்னை உயர்‌ நீதிமன்றத்தை 
நாடினர்‌. 


கடும்‌ சட்ட விதிமீறல்களை உயர்‌ நீதிமன்றம்‌ 
இவ்வழக்கில்‌ கண்டபோதிலும்‌, இவ்வழக்கை சட்ட 
விதிகளின்படி ஏற்கக்‌ கூடாதென அரசுத்‌ தரப்பிலும்‌, 
துணைக்‌ காவல்‌ கண்காணிப்பாளர்‌ தரப்பிலும்‌ 
எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக, 
இவ்வழக்கின்‌ குற்ற நிகழ்வில்‌ குற்றம்‌ சாட்டப்பட்ட 
நபர்‌ தன்‌ குற்றத்தை ஒப்புக்‌ கொண்டதால்‌, 
நீதிமன்றத்தால்‌ தண்டிக்கப்பட்டு விட்டார்‌. அத்துடன்‌ 
வழக்கு முடிவடைந்து விட்டது. அவ்வாறு 
வழங்கப்பட்ட தண்டனை மேல்முறையீடு 
வழியாகவோ, சீராய்வு மூலமாகவோதான்‌ சரியா, 
தவறா என்பதை சீர்தூக்கிப்‌ பார்க்க முடியும்‌. உயர்‌ 


நீதிமன்றத்தின்‌ உள்ளுறை அதிகாரத்தின்‌ கீழ்‌ 
(Inherent power) இவ்வழக்கை விசாரித்து, மறு 
புலனாய்வுக்கு உத்தரவிடக்‌ கோர முடியாது என்று 
எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. 


இந்த  எதிர்வாதத்தை உயர்‌ நீதிமன்றம்‌, 
இவ்வழக்கை தொடக்க முதலே 
எவ்வகையிலெல்லாம்‌ நீர்த்துப்‌ போகச்‌ செய்ய 
முயற்சிகள்‌ மேற்கொள்ளப்பட்டன என்றும்‌, அவை 
சட்ட நெறிமுறைகளுக்கு எதிராக 
அமைந்திருப்பதையும்‌ சுட்டிக்காட்டி ஏற்க மறுத்தது. 
மேல்முறையீடு அல்லது சீராய்வு ஆகிய தீர்வழிகள்‌ 
சட்டத்தில்‌ சொல்லப்பட்டிருப்பினும்‌, உயர்‌ 
நீதிமன்றத்தின்‌ உள்ளுறை அதிகாரம்‌ சட்டவழியைத்‌ 
தவறாகப்‌ பயன்படுத்துவதைத்‌ தடுக்கவும்‌, மற்ற 
வகையில்‌ நீதியின்‌ நோக்கத்தை நிறைவேற்றும்‌ 
வகையிலும்‌ பயன்படுத்தலாம்‌ என்ற அடிப்படையில்‌ 
இந்த எதிர்வாதத்தை உயர்‌ நீதிமன்றம்‌ ஏற்க மறுத்தது. 


வழக்கின்‌ அடிப்படையைப்‌ பொருத்தும்‌ ஓர்‌ 
எதிர்வாதம்‌ வைக்கப்பட்டது. சம்பவத்தின்போது 
அழகர்சாமியை சாதிப்‌ பெயரைச்‌ சொல்லி இழிவாகப்‌ 
பேசவில்லை என்பதால்‌, வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌ 
சட்டப்பிரிவு 3(0() அய்‌ நீக்கியது சரியே என்று 
வாதிடப்பட்டது. வன்கொடுமையால்‌ 
பாதிக்கப்பட்டவர்‌, முதல்‌ தகவல்‌ அறிக்கை 
புகாரிலேயே சம்பவத்தைக்‌ கண்ணுற்ற சாட்சிகளாகக்‌ 
குறிப்பிட்டிருந்தவர்களை - புலன்விசாரணை செய்த 
துணைக்‌ காவல்‌ கண்காணிப்பாளர்‌ விசாரணை 
செய்யாமலே விட்டுவிட்டது ஒரு புறமிருந்தாலும்‌, 
குற்றம்‌ சாட்டப்பட்டவர்கள்‌, பட்டியல்‌ சாதியைச்‌ 
சேர்ந்த ஒரு நபரை செருப்பால்‌ அடித்தார்கள்‌ 
என்பதே வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌ சட்டப்‌ பிரிவு 3(1) 
இல்‌ குறிப்பிட்டுள்ளவாறு - பட்டியல்‌ சாதியினரை 
"வேண்டுமென்றே இழிவு படுத்தும்‌” செயலாகக்‌ 
கருதப்பட வேண்டும்‌ என்று உயர்‌ நீதிமன்றம்‌ 


விளக்கமளித்தது. 


இதன்‌ மூலம்‌ (சாதி பெயரைச்‌ சொல்லி 
இழிவுபடுத்தினால்‌ மட்டுமே), வன்கொடுமைத்‌ 
தடுப்புச்‌ சட்டப்‌ பிரிவு 3(1)(ு இன்படி குற்றச்சாட்டு 
பதிவு செய்ய முடியும்‌ என்ற சமூகப்‌ பார்வையை 
சட்டத்திற்குள்‌ புகுத்தியுள்ளது உயர்‌ நீதிமன்றம்‌. 
அந்த வகையில்‌, இத்தீர்ப்பு மிகவும்‌ குறிப்பிடத்தகுந்த 
ஒன்றாகும்‌. 


தொடர்புடைய சட்டப்பிரிவுகளையும்‌ 
முன்தீர்ப்புகளையும்‌ விரிவாக விவாதித்த உயர்‌ 
நீதிமன்ற நீதிபதி எம்‌. கற்பக விநாயகம்‌, 23.9.1999 
அன்று வழங்கிய தீர்ப்பில்‌ தேவக்கோட்டை 
குற்றவியல்‌ நடுவர்‌ வழங்கிய தீர்ப்பை நீக்கறவு 
செய்தும்‌, வழக்கை வேறு ஒரு துணைக்‌ காவல்‌ 
கண்காணிப்பாளர்‌ மூலம்‌ மறுபுலனாய்வு செய்து 
சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளவும்‌ 
உத்தரவிட்டார்‌. வன்கொடுமை வழக்கை நீர்த்துப்‌ 
போகச்‌ செய்த புலன்விசாரணை அதிகாரிகளான 
துணைக்‌ காவல்‌ கண்காணிப்பாளர்‌ மற்றும்‌ காவல்‌ 
ஆய்வாளர்‌ மீது துறைசார்ந்த நடவடிக்கையும்‌, 
குற்றவியல்‌ நடவடிக்கையும்‌ எடுக்க அழகர்சாமியின்‌ 
மனுவில்‌ கோரப்பட்டிருந்த போதிலும்‌, அது 
தொடர்பாக உத்தரவு ஏதும்‌ வழங்கப்படவில்லை. 
இருப்பினும்‌, அவ்விருவரின்‌ செயல்பாடுகள்‌ குறித்த 
தனது கடும்‌ அதிருப்தியை உயர்‌ நீதிமன்றம்‌ பதிவு 
செய்துள்ளது. 


இத்தீர்ப்பின்‌ நகலை தமிழக உள்துறை 


செயலருக்கு அனுப்பவும்‌, அவர்‌ அதை நகலெடுத்து 
மாநிலத்தின்‌ அனைத்து மாவட்ட காவல்துறை 


அதிகாரிகளுக்கும்‌ அனுப்பி வைத்து 
நடைமுறைப்படுத்தவும்‌ உத்தரவிடப்பட்டது. 
வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌ சட்ட வழக்குகள்‌ 


கையாளப்பட வேண்டிய சட்ட நடைமுறை குறித்து 


இத்தீர்ப்பில்‌ விரிவாகச்‌ சொல்லப்பட்டிருந்ததால்‌, 
(இத்தீர்ப்பின்‌ நகலை) உயர்‌ நீதிமன்ற தலைமை 
நீதிபதியின்‌ உத்தரவு பெற்று, வன்கொடுமைத்‌ 
தடுப்புச்‌ சட்டத்தின்படி அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு 
நீதிமன்றங்களுக்கும்‌ அனுப்பி வைக்கவும்‌ 
வலியுறுத்தப்பட்டது. 

உயர்‌ நீதிமன்றத்தால்‌ கவனத்தில்‌ கொள்ளப்பட்ட 
சட்ட முரண்களும்‌ விதி மீறல்களும்‌ 


1. புலன்‌ விசாரணை அதிகாரியாக முதலில்‌ 
செயல்பட்ட துணைக்‌ காவல்‌ 
கண்காணிப்பாளர்‌, சம்பவம்‌ நடந்தபோது 
இருந்ததாக முதல்‌ தகவல்‌ அறிக்கையில்‌ 
சொல்லப்பட்ட தைன்ஸ்‌ மற்றும்‌ துரைராஜு 
ஆகியோரை விசாரிக்கவே இல்லை. 


2. துணைக்‌ காவல்‌ கண்காணிப்பாளரால்‌ 
விசாரிக்கப்பட்ட சாட்சிகள்‌, சம்பவம்‌ 
நடைபெற்றதாகவும்‌, ஆனால்‌ சாதிப்‌ பெயரைச்‌ 
சொல்லி அழகர்சாமியைத்‌ தாக்கியது குறித்து 
எதுவும்‌ குறிப்பிடாத சூழ்நிலையில்‌, முதல்‌ 
தகவல்‌ அறிக்கையில்‌ குறிப்பிட்டிருந்த 
சாட்சிகளை விசாரிக்காமல்‌ விட்டது, 
புலன்விசாரணை அதிகாரி புலன்‌ 
விசாரணையை நேர்மையான வகையிலும்‌ 
பாரபட்சமற்ற வகையிலும்‌ செய்யவில்லை 
என்பதைக்‌ காட்டுகிறது. 


3. முதல்‌ தகவல்‌ அறிக்கை சிறப்பு நீதிமன்றத்தில்‌ 
நிலுவையிலிருக்கும்‌ போதே, துணைக்‌ காவல்‌ 
கண்காணிப்பாளர்‌ வழக்கைப்‌ புலன்‌ 
விசாரணைக்கு எடுத்துக்‌ கொண்ட அன்றே - 
வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌ சட்டப்பிரிவு 3(1) 
(அய்‌ வழக்கிலிருந்து நீக்கம்‌ செய்து, 
தன்னிச்சையாக காவல்‌ ஆய்வாளரை மேல்‌ 
விசாரணையை மேற்கொள்ள உத்தரவிட்டது 


ஏற்கத்தக்கதல்ல. 


. வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌ சட்ட விதி 7(1) இன்படி 
வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை 
நேர்மையாகவும்‌, பாராபட்சமற்ற வகையிலும்‌, 
சரியான முறையிலும்‌ புலன்‌ விசாரணை செய்ய 
துணைக்‌ காவல்‌ கண்காணிப்பாளர்‌ பதவிக்குக்‌ 
குறையாத அதிகாரி புலன்‌ விசாரணை செய்ய 
வேண்டும்‌ என்று நாடாளுமன்றம்‌ வைத்துள்ள 
நம்பிக்கையைப்‌ பொய்ப்பிக்கும்‌ விதத்தில்‌ 
இவ்வழக்கின்‌ புலன்‌ விசாரணை 
மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 


. அதே போல்‌, புலன்‌ விசாரணையைத்‌ தொடர்ந்த 
காவல்‌ ஆய்வாளரும்‌ புலன்‌ விசாரணையை 
நேர்மையான வகையில்‌ மேற்கொள்ளவில்லை. 
துணைக்காவல்‌ கண்காணிப்பாளர்‌ 
வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌ சட்டப்‌ பிரிவு 3(1)(௩0) 
அய்‌ மட்டுமே வழக்கிலிருந்து நீக்கம்‌ 
செய்துள்ளபோது, காவல்‌ ஆய்வாளர்‌ இந்திய 
தண்டனை சட்டப்‌ பிரிவுகள்‌ 147 மற்றும்‌ 355 
ஆகியவற்றையும்‌ வழக்கிலிருந்து நீக்கம்‌ 
செய்து, இந்திய தண்டனை சட்டப்‌ பிரிவுகள்‌ 341 
மற்றும்‌ 323 ஆகிய குற்றங்களுக்கு மட்டுமே 
சுப்பிரமணியனுக்கு எதிராக குற்றப்‌ பத்திரிக்கை 
தாக்கல்‌ செய்திருப்பது விநோதமானது. 
குறிப்பாக, வன்கொடுமை நிகழ்வு 5 நபர்களால்‌ 
நிகழ்த்தப்பட்டதாக சாட்சியங்கள்‌ உள்ளபோது, 
ஒருவர்‌ மீது மட்டும்‌ குற்றப்பத்திரிகை தாக்கல்‌ 
செய்யப்பட்டது விந்தையானது. 


. முதலில்‌ துணைக்‌ காவல்‌ கண்காணிப்பாளரும்‌, 
பின்னர்‌ காவல்‌ ஆய்வாளரும்‌ முக்கிய சட்டப்‌ 
பிரிவுகளை வழக்கிலிருந்து அவசர அவசரமாக 
சட்ட விதிமுறைகளை மீறி நீக்கம்‌ 
செய்துள்ளனர்‌. 


7. வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌ சட்டத்தை 
நடைமுறைப்படுத்த வேண்டிய சிறப்பு 
நீதிமன்றமும்‌ வழக்கின்‌ விவரங்‌ களை அலசி 
ஆராய்ந்து நீதிமனப்படி முடிவெடுக்காமல்‌, 
காவல்‌ ஆய்வாளரின்‌ வேண்டுகோளை 
சிரமேற்கொண்டு ஏற்று வழக்குக்‌ கோப்பினை 
குற்றவியல்‌ நடுவர்‌ நீதிமன்றத்திற்கு அனுப்பி 
வைத்தது தவறு. 


. முக்கிய சட்டப்‌ பிரிவுகளும்‌ குற்றம்‌ 
சாட்டப்பட்டவர்களில்‌ நால்வரும்‌ 
வழக்கிலிருந்து நீக்கப்பட்டிருந்த போதிலும்‌, 
வழக்கில்‌ முதல்‌ தகவல்‌ அளித்த நபருக்கு 
வாய்ப்பேதும்‌ வழங்காமல்‌, 
குற்றப்பத்திரிகையை கோப்பிற்கு எடுத்துக்‌ 
கொண்ட அன்றே குற்றம்‌ சாட்டப்பட்டவரின்‌ 
பதிலுரையை ஏற்று, சொற்பத்‌ தொகையை 
அபராதம்‌ விதித்து வழக்கை குற்றவியல்‌ நடுவர்‌ 
அவசர அவசரமாக முடித்தது, சட்ட 
நெறிமுறைகளுக்கு எதிரானது. 


-சு. சத்தியச்சந்திரன்‌ 
(advchandran@gmail.com) 


தமிழ்நாடு மாநில 
வேளாண்மை மன்றச்‌ 
சட்டம்‌, விவசாயிகளின்‌ 


உரிமைகளைப்‌ 
பறிக்கிறதா? 


WEDNESDAY, AUGUST 12, 2009 


தமிழ்நாடு மாநில வேளாண்மை மன்றச்‌ சட்டம்‌ 
(Tamil Nadu Agricultural Council Act) என்ற பெயரிலான 
சட்டத்திற்கான முன்வடிவு ஒன்றை 23 ஜூன்‌ 2009 
அன்று தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. 


இந்த சட்டம்‌ நிறைவேற்றப்பட்டால்‌, “தமிழ்நாடு 
மாநில வேளாண்மை மன்றம்‌” என்ற அமைப்பு 


நிறுவப்படும்‌. 


தமிழ்நாட்டில்‌ உள்ள பல்கலைக்கழகங்களில்‌ 
வேளாண்மை, வனவியல்‌, தோட்டக்கலை, 
மனையியல்‌, உயிர்தொழில்‌ நுட்பம்‌, வேளாண்மைப்‌ 
பொறியியல்‌, வேளாண்மை தகவல்‌ தொழில்‌ நுட்பம்‌, 
உயிர்‌ தகவலியல்‌, சக்தி மற்றும்‌ சுற்றுச்சூழல்‌ 
பொறியியல்‌, உணவு பதப்படுத்தும்‌ பொறியியல்‌, 
வேளாண்‌ வர்த்தக மேலாண்மை ஆகியதுறைகளில்‌ 
பட்டம்‌ பெற்றவர்கள்‌ மட்டுமே இந்த மன்றத்தில்‌ பதிவு 
செய்ய முடியும்‌. 


வெளி மாநிலங்களிலோ, வெளி நாடுகளிலோ 
இத்தகைய பட்டம்‌ பெற்றவர்கள்‌ உரிய 
ஆலோசனைக்குப்பின்னர்‌ இந்த மன்றத்தில்‌ 
உறுப்பினராக அனுமதிக்கப்படுவர்‌. 


இந்த மன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்புரிமைகள்‌, 
சட்ட முன்வடிவின்‌ 29வது அம்சமாக 
குறிப்பிடப்பட்டுள்ளன. அதன்படி: 


1. பதிவேட்டில்‌ பெயர்‌ இடம்‌ பெற்றுள்ள நபர்‌ 
ஒருவர்‌ நீங்கலாக வேறு நபர்‌ எவரும்‌, தமிழ்நாடு 


மாநிலத்திற்குள்ளாக வேளாண்மை 
ஆலோசகராக தொழில்‌ செய்வதோ அல்லது 
வேளாண்மைப்பணிகளை ஆற்றுவதோ 
கூடாது. 


விளக்கம்‌:- “வேளாண்மைப்‌ பணி” என்றால்‌,- 


(அ) பயிர்‌ வளர்ப்பு, அறுவடைக்கு முன்னதான 
தொழில்நுட்பம்‌, விதைத்‌ தொழில்நுட்பம்‌, மண்‌ 
பரிசோதனை, நீர்‌ பரிசோதனை, உரம்‌, செடி 
வளர்ச்சியை முறைப்படுத்திகள்‌, 
களைக்கொல்லிகள்‌, பயிர்களைக்‌ காக்கும்‌ 
பொருட்கள்‌ ஆகியவற்றைப்‌ பொறுத்த வரையிலான 
பரிந்துரைக்குறிப்பு வழங்குதல்‌, அறுவடைக்குப்‌ 
பிந்தைய தொழில்‌ நுட்பம்‌, வேளாண்மை 
உயிரியியல்‌ தொழில்நுட்பம்‌ ஆகியவற்றில்‌ 
வேளாண்மைப்‌ பணிகளைச்‌ செய்தல்‌; 


(ஆ) தனியார்‌ மற்றும்‌ பொதுத்துறை 
நிறுவனங்களுக்கான வேளாண்மைத்‌ திட்டங்களை 
தயாரித்தல்‌ மற்றும்‌ வேளாண்மைத்‌ திட்டங்களில்‌ 


கையொப்பமிடுவது, அல்லது அதிகாரச்‌ 
சான்றளித்தல்‌ மற்றும்‌ உரிய முறையில்‌ தகுதி பெற்ற 
வேளாண்மை தொழிலாற்றுநர்‌ ஒருவரால்‌ 


சட்டத்தின்படி கையொப்பமிடப்பட வேண்டியதான 
அல்லது அதிகாரச்‌ சான்றளிக்கப்பட வேண்டியதான 


மதிப்பீட்டுச்‌ சான்றிதழை வழங்குதல்‌; 


(இ) மண்‌ மற்றும்‌ நீரின்‌ பண்புகளையும்‌, இயற்கை 
மற்றும்‌ இரசாயன உரங்களின்‌ அளவையும்‌ 
கணிப்பதிலும்‌, பயிர்களுக்கு அழிவு செய்யும்‌ 
பூச்சிகளையும்‌, நோய்களையும்‌ இனங்கண்டு தீர்வழி 
நடவடிக்கைகளை வகுத்துரைப்பதிலும்‌ பல்வேறு 
மண்‌ தரநிலைகளுக்கும்‌, வேளாண்‌ தட்பவெப்ப 
கூறுகளுக்கும்‌ ஏற்ற வகையில்‌, பயிரிடுதல்‌ 
தொடர்பான திட்டங்களை நிறைவேற்றுவதை 
முறைப்படுத்தி உதவி செய்வதிலும்‌, சிறு தோட்டம்‌ 
அமைத்தல்‌, மலர்செடி வளர்த்தல்‌ மற்றும்‌ நெடுநாள்‌ 
இருக்கிற தோப்புகளை மேம்பாடு செய்தல்‌ ஆகிய 
வற்றில்‌ உயரிய தொழில்நுட்ப பண்ணை 
முறைகளை 
மேற்கொள்வதிலும்‌ குடியானவர்களுக்கு 
உதவுவதற்கு வேளாண்மைப்பணிமனைகளையும்‌ 
ஆய்வுக்கூடங்களையும்‌ நடத்துதல்‌; 


என பொருள்படும்‌. 


இந்த மன்றத்தில்‌ உறுப்பினராக இல்லாத ஒருவர்‌, 
தம்மை இம்மன்றத்தின்‌ உறுப்பினர்‌ என்று தவறாக 
சித்தரித்து பணியாற்றினால்‌ அவர்‌ முதல்‌ முறை 
சிக்கும்போது ஐந்தாயிரம்‌ ரூபாய்‌ அபராதமும்‌, 
இரண்டாவது முறை சிக்கினால்‌ ஆறு மாதம்‌ 
சிறைத்தண்டனையும்‌, பத்தாயிரம்‌ ரூபாய்‌ 
தண்டனையும்‌ வழங்க வகை செய்கிறது மேற்கூறிய 
சட்டம்‌. 


இந்த மன்றத்தில்‌ உறுப்பினராக இல்லாதவர்கள்‌ 
மேற்கூறப்பட்ட பணிகளை செய்யக்கூடாது என்று 
இந்த சட்டம்‌ தெளிவாகக்‌ கூறுகிறது. ஆனால்‌ இந்த 
மன்றத்தின்‌ உறுப்பினர்‌ என்று தவறாக 
சித்தரிக்காமல்‌, மேற்கூறப்பட்ட இந்தப்பணிகளை 
எவரேனும்‌ செய்தால்‌ அவருக்கு என்ன தண்டனை 
என்பது தெரியவில்லை. 


மருத்துவத்‌ தொழிலையும்‌, சட்டத்‌ தொழிலையும்‌ 
நெறிப்படுத்த இந்திய மருத்துவ மன்றமும்‌, இந்திய 
வழக்குரைஞர்‌ மன்றமும்‌ இருப்பதுபோல 
வேளாண்மைத்‌ தொழிலை நெறிப்படுத்த இந்த 
சட்டம்‌ கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 


மருத்துவம்‌ படித்தவர்களில்‌ ஏறக்குறைய 
அனைவருமே மருத்துவத்‌ தொழிலையே செய்து 
வருகின்றனர்‌. சட்டம்‌ படித்தவர்களில்‌ 
பெரும்பாலானோர்‌ சட்டம்‌ மற்றும்‌ சட்டம்‌ சார்ந்த 
தொழில்களை செய்து வருகின்றனர்‌. ஆனால்‌ 
வேளாண்மை படித்தவர்களில்‌ எத்தனைப்‌ பேர்‌ 
வேளாண்‌ தொழில்‌ செய்து வருகின்றனர்‌ என்று 
கேள்வி எழுப்பினால்‌ பதிலைக்‌ காணோம்‌. வேளாண்‌ 
பட்டதாரிகள்‌ அனைவரும்‌ அரசுப்பணிகளிலும்‌, 
தனியார்‌ நிறுவனங்களிலும்தான்‌ பணியாற்ற 
விரும்புகின்றனர்‌. யாரும்‌ சொந்தமாக விவசாயம்‌ 
செய்யத்‌ துணிவதில்லை. ஏனெனில்‌ அவர்கள்‌ 
பெற்ற கல்வியின்‌ மீது அவ்வளவு நம்பிக்கை! 


சரி! ஏன்‌ இந்த சட்டம்‌? 


இந்திய அமெரிக்க வேளாண்மை அறிவு 
முனைப்பு ஒப்பந்தம்‌ என்ற பெயரில்‌ அமெரிக்காவும்‌, 
இந்தியாவும்‌ போட்டுக்கொண்ட ஒப்பந்தம்‌, அமெரிக்க 
வேளாண்‌ நிறுவனங்களின்‌ கட்டுப்பாட்டில்‌ 
இந்தியாவின்‌ ஒட்டுமொத்த வேளாண்மையையும்‌ 
ஒப்படைக்கும்‌ விதமாகவே செயல்படுகிறது. 


இந்த ஒப்பந்தத்தின்‌ பயனாக மரபணு 
மாற்றப்பட்ட பயிர்களோடு, இந்தியாவின்‌ உணவு 
இறையாண்மைக்கு எதிரான சட்டங்களும்‌ 
இந்தியாவில்‌ அமல்படுத்தப்‌ படுகின்றன. 

இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும்விதமாக நாடு 


முழுவதும்‌ இயற்கை வேளாண்மை குறித்த 
விழிப்புணர்வு பெருமளவில்‌ பரவி 


வருகிறது. முன்னோடி விவசாயிகளும்‌, சில 
பத்திரிகைகளும்‌, தொண்டு நிறுவனங்களும்‌ இந்த 
பணியில்‌ ஈடுபடுவதால்‌ பன்னாட்டு நிறுவனங்கள்‌ 
மிகப்பெரும்‌ நெருக்கடியை சந்திக்க வேண்டிய நிலை 
ஏற்பட்டுள்ளது. 

சொந்த நாட்டுக்குடிமகன்‌ தொழில்‌ 
தொடங்கினால்‌ ஆயிரம்‌ தடங்கல்களை ஏற்படுத்தும்‌ 
மத்திய மாநில அரசுகள்‌, வெளிநாட்டு நிறுவனங்கள்‌ 
தொழில்‌ தொடங்கினால்‌ சலுகை விலையில்‌ நிலம்‌, 
மின்சாரம்‌, மனிதவளம்‌ ஆகியவற்றைத்‌ தருகின்றன. 
இந்த வரிசையில்‌ இந்திய 
வேளாண்மையையும்‌ பன்னாட்டு நிறுவனங்களுக்கு 
தாரை வார்க்க இந்த ஏற்பாடுகள்‌ நடக்கின்றன. 


பன்னாட்டு பகாசுர நிறுவனங்கள்‌, ஆய்வு உதவித்‌ 
தொகை என்ற பெயரில்‌ வழங்கும்‌ நிதியால்‌ இயங்கும்‌ 


வேளாண்மை பல்கலைக்கழகங்களில்‌ 
கல்வி பயின்ற மாணவர்கள்தான்‌ அந்த பன்னாட்டு 
நிறுவனங்களுக்கு கொத்தடிமைகளாக, மிக 


விசுவாசமாக நடந்து கொள்வார்கள்‌ என்ற கருத்தின்‌ 
அடிப்படையில்‌ இந்த தமிழ்நாடு மாநில விவசாய 
மன்றம்‌ அமைக்கப்படுவதாக இயற்கை வேளாண்‌ 
வல்லுனர்கள்‌ கருதுகின்றனர்‌. 


கேரளா போன்ற அண்டை மாநிலங்கள்‌, இயற்கை 
வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்து 
செயல்பட்டு வரும்‌ நிலையில்‌, தமிழக அரசின்‌ இந்த 
முடிவு விவசாயிகளுக்கு மட்டுமல்ல: அனைத்து 
சமூகத்திற்கும்‌ எதிரானதாக இருக்கிறது. 


பல்லாயிரமாக ஆண்டுகளாக தமிழ்ப்பெருங்குடி 
மக்கள்‌ அனுபவத்தில்‌ வளர்த்தெடுத்த, சமூகத்தில்‌ 
லாப நோக்கற்று பகிர்ந்து கொண்ட தமிழர்களின்‌ 
வேளாண்‌ அறிவை புறக்கணிக்கும்‌ சட்டம்‌ இது 
என்றும்‌ சமூக ஆர்வலர்கள்‌ குற்றம்‌ சாட்டுகின்றனர்‌. 


தமிழ்நாட்டின்‌ வரலாற்றில்‌ வேளாண்மை என்பது 
ஒரு தொழிலாக பார்க்கப்பட்டதில்லை. அது 
சமூகத்திற்கு உணவளிக்கும்‌ ஒரு சமூக நிகழ்வாகவே 
பார்க்கப்பட்டது. ஆட்சிப்‌ பொறுப்பில்‌ 
இருந்தவர்களின்‌ தவறான கொள்கைகள்‌ 
காரணமாகவே வேளாண்மை என்பது லாபமற்ற 
அம்சமாக மாறியது. இதனால்தான்‌ விவசாயிகள்‌ 
பலரும்‌ அந்த தொழிலை விட்டு விலகினர்‌. 


வேளாண்மை பல்கலைக்கழகங்களில்‌ படித்த 
பட்டதாரிகள்‌ மூலமாகதான்‌ எண்ணெய்ப்‌ பனை, 
எண்ணெய்‌ ஆமணக்கு எனப்படும்‌ ஜாட்ரோஃபா 
போன்ற பயிர்களை இந்திய விவசாயிகளிடம்‌ 
அறிமுகப்படுத்தின பல தனியார்‌ நிறுவனங்கள்‌. 
அந்த நிறுவனங்களையும்‌ தற்போது காணவில்லை. 


அதில்‌ பணியாற்றிய வேளாண்மை 
பட்டதாரிகளையும்‌ தற்போது காணவில்லை. அந்த 
பயிர்களை விளைவித்து ஓட்டாண்டிகளான 


விவசாயிகள்தான்‌ இப்போது பெருநகரங்களில்‌ 
பிச்சைக்காரர்களாக திரிந்து கொண்டிருக்கின்றனர்‌. 


இந்த நிலையில்தான்‌ மீதமுள்ள விவசாய 
நிலங்களை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு 
கையளிக்கவும்‌, விவசாயிகளை பன்னாட்டு 
நிறுவனங்களின்‌ கூலிகளாக மாற்றுவதற்கும்‌ ஏற்ற 
ஒரு ஏற்பாட்டை தமிழ்நாடு மாநில விவசாய மன்றம்‌ 
என்ற பெயரில்‌ கொண்டுவர தமிழ்நாடு அரசு முயற்சி 
மேற்கொண்டுள்ளது. 


இந்த மன்றம்‌ வேளாண்‌ நிலங்களை மட்டும்‌ 


குறிவைக்கவில்லை. உங்கள்‌ வீட்டுத்‌ 
தொட்டத்தையும்‌, பூச்செடிகளையும்கூட 
குறிவைக்கிறது. நீண்டகாலமாக இருக்கும்‌ 
தோப்புகளையும்‌ இந்த சட்டம்‌ விட்டுவைக்கவில்லை. 
தமிழ்நாட்டில்‌ வேளாண்மைக்கு 


பல்கலைக்கழகங்கள்‌ அமைக்கப்படுவதற்கு 


முன்பிருந்த தோட்டங்களும்‌, தோப்புகளும்கூட இனி 


இந்த மன்ற 
உறுப்பினர்களின்‌ ஆலோசனைப்படிதான்‌ நடக்க 
வேண்டும்‌. 


தமிழர்களின்‌ பாரம்பரிய அறிவுச்‌ சொத்துகளை 
திட்டமிட்டு அவமானப்படுத்தி புறக்கணிக்கும்‌ இந்த 
சட்டத்தின்‌ நோக்கம்தான்‌ என்ன? 


தமிழ்நாட்டின்‌ வேளாண்‌ துறையை பன்னாட்டு 
நிறுவனங்களின்‌ காலடியில்‌ வீழ்த்துவதை தவிர 
வேறென்ன இந்த சட்டத்தின்‌ நோக்கமாக இருக்க 
முடியும்‌! 


வேளாண்துறையை நெறிப்படுத்த(!) இருக்கும்‌ 
இந்த அமைப்பில்‌ ஒரு விவசாயிகூட இருக்க 
மாட்டார்‌. 


இந்த சட்டத்தை எதிர்த்து போராடுவதற்கு 
பல்வேறு தரப்பினரரும்‌ தயாராகி வருகின்றனர்‌. 


உங்களிடம்‌ ஆதரவு கேட்டு போராட்டக்காரர்கள்‌ 
வரக்கூடும்‌. வழக்கம்‌ போல சலிப்படையாதீர்கள்‌. 


ஏனென்றால்‌ நாம்‌ உட்கொள்ளும்‌ உணவை 
தொழிற்சாலைகளில்‌ உற்பத்தி செய்யமுடியாது. 
கம்யூட்டரின்‌ சாப்ட்வேர்‌ எழுதியும்‌ தயாரிக்க 
முடியாது. விளைநிலங்களில்‌ விவசாயிகளின்‌ 
உழைப்பினால்‌ மட்டுமே அது சாத்தியம்‌. இதுவரை 
விவசாயிகள்‌ குறித்து மற்றவர்களின்‌ 
அக்கறையின்மையே ஆண்டுக்கு சுமார்‌ 
பத்தாயிரத்திற்கும்‌ மேற்பட்ட விவசாயிகளை 
தற்கொலை நோக்கி தள்ளியது. 


இந்த நிலை தொடர்ந்தால்‌ உணவிற்காக போரிட்டு 
நாமும்‌ அழிய நேரிடும்‌. 


விவசாயிகளுக்கு தார்மீக ஆதரவளித்து நன்றி 


செலுத்த இது தக்க தருணம்‌. பயன்படுத்துவோம்‌! 


ரயில்‌ விபத்து - 
ிவாரணங்களும்‌,வழிமுறைகளுட 
MONDAY, AUGUST 17, 2009 


சாலையில்‌ மோட்டார்‌ வாகன விபத்து அன்றாட 
நிகழ்ச்சியாகி விட்டது. இந்த விபத்துகளில்‌ 
பாதிக்கப்படும்‌ நபர்களுக்கு தேவையான சட்ட 
உதவிகள்‌ தேவையான அளவிற்கு கிடைத்து 
விடுகின்றன. 


ஆனால்‌ ரயில்‌ விபத்துகளால்‌ 
பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடு, அதனைப்‌ 
பெறும்‌ முறை குறித்து பெரும்பாலானவர்களுக்கு 
தெரியவில்லை. 


இரண்டு ரயில்கள்‌ மோதிக்கொள்வதோ, அல்லது ஒரு 
ரயில்‌ தடம்புரள்வதோ ரயில்‌ விபத்து ஆகும்‌. இந்த 
விபத்துகளில்‌ பாதிக்கப்படுவோருக்கு நிவாரணம்‌ 
வழங்கப்படுகிறது. அதேபோல ஓடும்‌ ரயிலில்‌ இருந்து 
தவறி விழுந்து உயிர்‌ இழப்போருக்கும்‌, உடல்‌ 


பாகங்களை இழப்போருக்கும்கூட நிவாரணம்‌ 
வழங்கப்படுகிறது. 

ஆனால்‌ இந்த செயல்‌ தற்கொலை 
முயற்சியாகவோ, வேறு காரணங்களுக்காக 


தானாகவே மேற்கொள்வதாகவோ இருக்கக்கூடாது. 
இவ்வாறு தவறி விழுவோர்‌ குடிபோதையில்‌ 
விழுந்திருக்கக்கூடாது. மேலும்‌ சட்டவிரோதமான 


குற்றச்செயலில்‌ ஈடுபடும்போது தவறி விழுந்தாலும்‌ 
இழப்பீடு கோரமுடியாது. 


இதேபோல ரயில்‌ பயணத்தின்போது நடக்கும்‌ 
பயங்கரவாத செயல்கள்‌, திருட்டு, கொள்ளை 
போன்ற சம்பவங்களால்‌ பாதிக்கபோபடுவோரும்‌ 


இழப்பீடு பெறலாம்‌. 


இதற்காக மாநில அளவில்‌ ரயில்‌ (பயணிகள்‌) 
உரிமைத்‌ தீர்ப்பாயம்‌ [ஈவில்‌ கொடி Tribal} இயங்கி 
வருகிறது. தமிழ்நாட்டிற்கான ரயில்‌ பயணிகள்‌ 
உரிமைத்‌ தீர்ப்பாயம்‌ சென்னையில்‌ இயங்கி 
வருகிறது. 


விபத்து நடந்த ஓராண்டு காலத்திற்குள்‌ இழப்பீடு 
கோரும்‌ மனுவை பதிவு செய்யலாம்‌. 


உயிர்‌ இழப்புக்கு அதிகபட்சமாக ரூ.4 இலட்சம்‌ 
வழங்கப்படும்‌. அதேபோல உடல்‌ உறுப்பு இழப்புக்கும்‌ 
அதிகபட்சமாக ரூ.4 இலட்சம்‌ வழங்கப்படும்‌. பொருள்‌ 
இழப்புக்கும்‌, இழப்பின்‌ தன்மைக்கு ஏற்ப இழப்பீடு 
வழங்கப்படுகிறது. 

ரயில்‌ பாதையில்‌ அத்துமீறி பிரவேசித்து, 
கவனக்குறைவாக நடந்துகொண்டு ஏற்படும்‌ 
இழப்புகளுக்கு ரயில்வே நிர்வாகம்‌ பொறுப்பேற்காது. 


பயணச்சீட்டு பெற்று முறைப்படி பயணம்‌ 
செய்யும்‌ பயணிகளே இந்த நிவாரணங்களை பெற 
தகுதி உடையவர்கள்‌. அதே போல முறைப்படி ரயில்‌ 
பெட்டியின்‌ உட்புறத்தில்‌ பயணம்‌ செய்பவர்கள்தான்‌ 
சட்டரீதியான பயணிகளாக கருதப்படுவார்கள்‌. ரயில்‌ 
பெட்டியின்‌ கூரைமேல்‌ அமர்ந்து செல்பவர்களுக்கு 
இந்த நிவாரணங்கள்‌ கிடைக்காது. மேலும்‌ கூரை 
அமர்ந்து செல்பவர்களுக்கு மூன்று மாத 
சிறைத்தண்டனையும்‌, ஐநூறு ரூபாய்‌ அபராதமும்‌ 
கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. 


ரயில்வே நிர்வாகம்‌ அளிக்கும்‌ இந்த 
நிவாரணங்களை முறைகேடாக பெறமுயற்சி 
செய்பவர்களுக்கு மூன்றாண்டு சிறைத்‌ 
தண்டனையும்‌, அபராதமும்‌ பரிசாக கிடைக்கவும்‌ 
வாய்ப்பு உள்ளது. 


முகவரி: 
Railway Claims Tribunal, 
“Freshford” 
50, , 
Chetpet, 
Chennai - 600 031 


Website: http://www.rctchennai.org.in 


சட்டமெனும்‌ இருட்டறை! 
(நன்றி: தினமணி) 
TUESDAY, AUGUST 18, 2009 


எப்போது ஒரு பிரச்னை ஆட்சியாளர்களை 
அலட்டுகிறதோ, சிந்திக்க வைக்கிறதோ அப்போதே 
அந்தப்‌ பிரச்னைக்கு ஒரு தீர்வு விரைவிலேயே 
ஏற்படும்‌ என்கிற நம்பிக்கையும்‌ பிறக்கிறது. பிரதமர்‌ 
மன்மோகன்‌ சிங்‌, சட்ட அமைச்சர்‌ வீரப்ப மொய்லி 
மற்றும்‌ உச்ச நீதிமன்றத்‌ தலைமை நீதிபதி கே.ஜி. 
பாலகிருஷ்ணன்‌ ஆகிய மூவரும்‌ கலந்துகொண்ட 
முதல்வர்கள்‌ மற்றும்‌ தலைமை நீதிபதிகள்‌ 
மாநாட்டில்‌ அனைவரும்‌ ஒத்த கருத்தினராக இருந்து 
கவலை தெரிவித்த விஷயம்‌ தீர்ப்புக்காகத்‌ தேங்கிக்‌ 
கிடக்கும்‌ வழக்குகள்‌ பற்றியது. 


ஜூன்‌ 30, 2009 நிலவரப்படி, உச்ச நீதிமன்றத்தில்‌ 
தேங்கிக்‌ கிடக்கும்‌ வழக்குகளின்‌ எண்ணிக்கை 
மட்டும்‌ 52,592. பல்வேறு உயர்‌ நீதிமன்றங்களில்‌ 
தேங்கிக்‌ கிடக்கும்‌ வழக்குகள்‌ 40,17,596. மாவட்ட 
மற்றும்‌ கீழமை நீதிமன்றங்களில்‌ தேங்கிக்‌ கிடக்கும்‌ 
வழக்குகளோ ஏறத்தாழ மூன்று கோடி. இந்தப்‌ 
புள்ளிவிவரங்களை உச்ச நீதிமன்றத்‌ தலைமை 
நீதிபதியே வழங்கி இருக்கிறார்‌. பிரதமரும்‌ தமது 
உரையில்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. 


இந்த அளவுக்கு வழக்குகள்‌ தேங்கிக்‌ கிடப்பதற்கு 
என்ன காரணம்‌? உச்ச நீதிமன்றக்‌ குறிப்புப்படி, 


தேங்கிக்‌ கிடக்கும்‌ இந்த வழக்குகளை விசாரித்து ஒரு 
வருடத்தில்‌ அத்தனை வழக்குகளையும்‌ பைசல்‌ 
செய்வதற்கு 1,500 உயர்‌ நீதிமன்ற நீதிபதிகளும்‌, 23,000 
கீழமை நீதிமன்ற நீதிபதிகளும்‌ தேவை. உயர்‌ 
நீதிமன்றங்களில்‌ மட்டும்‌ சுமார்‌ 280 நீதிபதிகள்‌ 
நியமிக்கப்படாமல்‌ இருக்கிறார்கள்‌. முதலில்‌ 
நீதிபதிகளுக்கான பணி இடங்கள்‌ முறையாகவும்‌ 
விரைவாகவும்‌ நிரப்பப்பட வேண்டும்‌. 


இப்போது உடனடியாக ஓய்வுபெற்ற நீதிபதிகளை 
ஒரு வருட ஒப்பந்த அடிப்படையில்‌ தேங்கிக்‌ கிடக்கும்‌ 
வழக்குகளை விசாரிக்க நியமிக்கலாமே. சமீபத்தில்‌, 
சென்னையில்‌ சட்ட அமைச்சர்‌ முன்னிலையில்‌ 
"மெகா லோக்‌ அதாலத்‌” என்ற பெயரில்‌ ஒரே நாளில்‌ 


15,650 வழக்குகளைப்‌ பைசல்‌ பண்ண 
முடிந்திருக்கிறதே? இதேபோல போர்க்கால 
அடிப்படையில்‌ எல்லா நீதிமன்றங்களிலும்‌ 


வழக்குகள்‌ பைசல்‌ செய்யப்படுவதில்‌ என்ன தடை 
இருக்க முடியும்‌? 


தேவையில்லாமல்‌, காலனி காலத்திய 
நீதிபதிகளின்‌ பாணியில்‌ அளவுக்கு அதிகமான 
விடுமுறைகளை இப்போதும்‌ நமது நீதிபதிகள்‌ 
அனுபவித்துக்‌ கொண்டிருப்பதே தார்மிகக்‌ குற்றம்‌. 
இத்தனை வழக்குகள்‌ தேங்கிக்‌ கிடக்கும்போது, 
பொறுப்புணர்வுடன்‌ விடுமுறைகளைக்‌ குறைத்துக்‌ 
கொண்டு வழக்குகளைப்‌ பைசல்‌ செய்ய வேண்டும்‌ 
என்கிற அக்கறை நீதிபதிகளுக்கும்‌, நமது 
வழக்கறிஞர்களுக்கும்‌ ஏன்‌ வருவதில்லை? 


பண்டைக்‌ காலங்களில்‌ கிராமப்‌ பஞ்சாயத்துகள்‌ 
இருந்தன. ஊர்ப்‌ பெரியவர்கள்‌ கூடித்‌ 
தீர்ப்பளித்தனர்‌. அதே பாணியில்‌ மத்திய அரசு 
கொண்டுவர இருக்கும்‌ கிராம்‌ நியாயாலய மசோதா 
வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. அரசு 


நீதித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு அளித்து, 


நீதிமன்றச்‌ செயல்பாடுகளை நவீனப்படுத்த உதவ 
வேண்டும்‌. நீதிமன்ற ஆவணங்கள்‌ கணிப்பொறியின்‌ 
உதவியுடன்‌ பதிவு செய்யப்பட வேண்டும்‌. 


இன்றைய நிலையில்‌, இந்தியாவில்‌ வழக்கு 
விசாரணைக்கான சராசரி கால அளவு என்ன 
தெரியுமா? 15 ஆண்டுகளாம்‌. இதை மூன்று 
ஆண்டுகளாகக்‌ குறைக்க முயற்சிப்பதாகச்‌ சட்ட 
அமைச்சர்‌ வீரப்ப மொய்லி நம்பிக்கை 
தெரிவித்திருக்கிறார்‌. 


அதுபோல, கொலைக்‌ குற்றங்களை விசாரித்துத்‌ 
தீர்ப்பளிப்பதில்‌ பல சிக்கல்கள்‌ இருப்பதாக அந்த 
மாநாட்டில்‌ கருத்துத்‌ தெரிவிக்கப்பட்டது. 
உதாரணமாக, தில்லியில்‌ மட்டும்‌ ஆண்டொன்றுக்கு 
380 கொலைகள்‌ நடப்பதாகவும்‌, ஆனால்‌ சுமார்‌ 250 
வழக்குகளைத்தான்‌ பைசல்‌ செய்ய முடிகிறது 
என்றும்‌ கவலை தெரிவித்தனர்‌. இதே நிலைமைதான்‌ 
ஏனைய மாநிலங்களிலும்‌. இந்தப்‌ பிரச்னைக்கு 
உடனடியாக முடிவு காணப்பட வேண்டும்‌ என்பதில்‌ 
மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. 


இந்தியச்‌ சிறைச்சாலைகளில்‌  தீர்ப்புக்காகக்‌ 
காத்திருக்கும்‌ விசாரணைக்‌ கைதிகளின்‌ 
எண்ணிக்கை திடுக்கிட வைக்கிறது. இந்தியாவில்‌ 
உள்ள சுமார்‌ 1,500 சிறைச்சாலைகளில்‌ இரண்டரை 
லட்சம்‌ கைதிகளைப்‌ பாதுகாப்பதற்கான 
வசதிகள்தான்‌ உள்ளன. ஆனால்‌ சிறைகளில்‌ 
இருக்கும்‌ கைதிகளின்‌ எண்ணிக்கையோ மூன்றரை 
லட்சத்துக்கும்‌ அதிகம்‌. இதில்‌ 70 சதவிகிதம்‌ கைதிகள்‌ 
விசாரணைக்‌ கைதிகள்‌. அதாவது, இவர்கள்‌ குற்றம்‌ 
செய்தார்களா என்பதுகூட நிரூபிக்கப்படாமல்‌, 
சிறையில்‌ காலத்தைக்‌ கழிப்பவர்கள்‌. 


இதைவிடக்‌ கொடுமையான விஷயம்‌ என்ன 
தெரியுமா? இந்த விசாரணைக்‌ கைதிகளில்‌ 70 
சதவிகிதம்‌ பேர்‌, சிறு குற்றங்களுக்காகக்‌ கைது 


செய்யப்பட்டவர்கள்‌. இவர்களில்‌ பலர்‌ 
தண்டிக்கப்பட்டால்கூட ஒரு சில நாள்‌ 
தண்டனைதான்‌ கிடைக்கும்‌. ஆனால்‌ தீர்ப்பு 
எழுதப்படாமல்‌, குற்றம்‌ நிரூபிக்கப்படாமல்‌ மாதக்‌ 
கணக்கில்‌ சிறையில்‌ அடைக்கப்பட்டிருக்கும்‌ 
நிரபராதிகளின்‌ அவலம்‌ எழுத்தில்‌ எழுதி மாளாது. 
உச்ச நீதிமன்றமும்‌, உயர்‌ நீதிமன்றங்களும்‌ பலமுறை, 
இதுபோன்ற விசாரணைக்‌ கைதிகளை சொந்த 
ஜாமீனில்‌ விடும்படி அறிவுறுத்தியும்‌, 
காவல்துறையினரும்‌ கீழமை நீதிமன்றங்களும்‌ 
அதை சட்டை செய்வதாகத்‌ தெரியவில்லை. 


விசாரணைக்‌ கைதிகள்‌ என்கிற பெயரில்‌ மூன்று 
மாதத்திற்கும்‌ அதிகமாக, சிறு குற்றங்களில்‌ கைது 
செய்யப்பட்ட யாரையும்‌ சிறையில்‌ வைத்திருப்பது 
மனித உரிமை மீறல்‌ என்று கருதப்பட வேண்டும்‌. 
அப்படிப்பட்ட மனித உரிமை மீறல்களுக்குச்‌ 
சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள்‌ 
பொறுப்பேற்க வேண்டும்‌. கீழமை நீதிமன்றங்கள்‌ 
இந்தப்‌ பிரச்னையில்‌ முனைப்புடன்‌ செயல்பட 
வேண்டும்‌. 

பிரதமரையும்‌ உச்ச நீதிமன்றத்‌ தலைமை 
நீதிபதியையும்‌ மட்டுமல்லாமல்‌ ஒட்டுமொத்த 
தேசத்தையும்‌ சிந்திக்க வைக்கும்‌ பிரச்னையாக இது 
மாறினால்‌ மட்டும்தான்‌ இதற்குத்‌ தீர்வு ஏற்படும்‌. 


கிராம நீதிமன்றங்கள்‌ 
தேவைதானா? -ஒரு 
பார்வை 
SATURDAY, OCTOBER 10, 2009 


விரைவான நீதி என்பது அடிப்படையான மனித 
உரிமைகளில்‌ முக்கியமானது. காலத்தில்‌ வழங்காமல்‌ 
தாமதித்து வழங்கப்படும்‌ நீதி மறுக்கப்படும்‌ நீதிக்கு 
சமம்‌ என்பது புகழ்வாய்ந்த சட்ட முதுமொழி. 
இந்தியாவின்‌ நீதித்துறை என்பது ஆமை வேகத்தில்‌ 
பயணிப்பது உலகறிந்த ரகசியம்தான்‌. 


விரைவான நீதியை வழங்கச்‌ செய்வதில்‌ அரசு, 
நீதிமன்றங்கள்‌, வழக்கறிஞர்கள்‌, பொதுமக்கள்‌ 
ஆகிய நான்கு தரப்பினரும்‌ உரிய கவனம்‌ செலுத்த 
வேண்டும்‌. 


நீதிமன்றங்களில்‌ நிரப்பப்படாமல்‌ உள்ள நீதிபதி 
மற்றும்‌ அமைச்சுப்பணியிடங்களை நிரப்புவதும்‌, 
அதிகரிப்பதுமே வழக்குகளை குவியவிடாமல்‌ 
தடுக்கும்‌ என்பது அனைத்துத்‌ தரப்பினரும்‌ 
ஏற்றுக்கொண்ட கருத்து. ஆனால்‌, இந்த கருத்தை 
நடைமுறைப்படுத்த வேண்டிய அரசோ, நீதிமன்ற 
நிர்வாகமோ உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை 
என்பதை சொல்லாமலே புரியும்‌. 


இந்த நிலையில்‌, விரைவான நீதியை மக்களுக்கு 


கிடைக்கச்‌ செய்வதற்காக, கிராம நீதிமன்றங்களை 
அமைப்பதாக மத்திய அரசு 
அறிவித்துள்ளது. குறைந்த செலவு, விரைவான நீதி 
என்ற நோக்கங்களின்‌ அடிப்படையில்‌ இந்த 
நீதிமன்றங்கள்‌ அமைக்கப்படுவதாக மத்திய அரசு 
அறிவித்துள்ளது. 


இரண்டு ஆண்டுகளுக்கு குறைந்த தண்டனை 
விதிக்கத்தக்க குற்றவியல்‌ வழக்குகளையும்‌, அதற்கு 
சமமான சிவில்‌ வழக்குகளையும்‌ இந்த 
நீதிமன்றங்கள்‌ விசாரிக்கும்‌. இந்த நீதிமன்றங்கள்‌ 
கிராமப்‌ பஞ்சாயத்து அளவிலும்‌, தேவைப்படும்‌ 
இடங்களில்‌ நடமாடும்‌ நீதிமன்றமாகவும்‌ இருக்கும்‌ 
என்றும்‌ கூறப்படுகிறது. 


முதல்வகுப்பு ஜூடிஷியல்‌ மாஜிஸ்திரேட்‌ 
அந்தஸ்துள்ள கிராம நீதிமன்ற நீதிபதிகள்‌, இந்த 
வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டும்‌. 
சிவில்‌ வழக்குகளில்‌ வழக்கின்‌ இரு தரப்பினரும்‌ 
பேசித்தீர்க்கும்‌ இசைவுத்தீர்ப்பு முறையை 
ஊக்குவிக்க வேண்டும்‌ என்றும்‌ இந்த திட்டத்தில்‌ 
கூறப்பட்டுள்ளது. 


இந்த கிராம நீதிமன்றங்களின்‌ ஆள்வரைக்குள்‌ 
வரக்கூடிய வழக்குகள்‌ வேறு நீதிமன்றங்களில்‌ 
இருந்தால்‌, அந்த வழக்குகளை உரிய அறிவிப்புக்கு 
பின்னர்‌ இந்த கிராம நீதிமன்றங்களுக்கு மாற்றி 
உத்தரவிடப்படும்‌. 


இதன்‌ மூலம்‌ நீதிமன்றங்களில்‌ வழக்குகள்‌ தேங்கி 
கிடக்கும்‌ நிலை மாறும்‌ என்று அரசு நம்புகிறது. 


ஏற்கனவே இருக்கும்‌ அமைப்புகளில்‌ 
பிரசினைகள்‌ இருக்கும்‌ நிலையில்‌, அந்த 
பிரசினைகளை திருத்தியமைப்பதைவிட புதிய 
அமைப்புகளை நிர்மாணிப்பதில்‌ 
ஆட்சித்தலைமைகள்‌ அதிக ஆர்வம்‌ காட்டுகின்றன. 


இந்த புதிய அமைப்புகள்‌ சீரிய முறையில்‌ 
செயல்படுமா என்று ஆய்வு செய்வதைவிட, புதிய 
அமைப்புகள்‌ நிர்மாணிப்பதை தங்கள்‌ ஆட்சியின்‌ 
சாதனைகளாக விளம்பரம்‌ செய்வதில்‌ 
ஆட்சியாளர்கள்‌ காட்டும்‌ அதீத ஆர்வமே இதற்கு 
காரணம்‌. 


மேலும்‌, மக்களின்‌ வரிப்பணத்தில்‌ இயங்கும்‌ அரசு 
அமைப்புகள்‌ புதிய திட்டங்களை 
வடிவமைக்கும்போது பங்காளிகளாக கருத 
வேண்டிய பொதுமக்களை பயனாளிகளாக 
சுருக்குவதும்‌, அரசின்‌ கடமையாகவும்‌, மக்களின்‌ 
உரிமையாகவும்‌ கருதவேண்டிய அம்சங்களை 
சலுகையாகவும்‌ செய்யும்‌ போக்கு நிலவுகிறது. 
எனவே எந்த பிரச்சினையிலும்‌ (உலக வங்கி போன்ற 
விதிவிலக்குகள்‌ நீங்கலாக) யாரையும்‌ 
ஆலோசிக்காமல்‌, தன்னிச்சையாக திட்டங்களை 
அறிவிக்கின்றன. நீதித்துறையின்‌ முக்கிய இயங்கு 
சக்திகளான வழக்குரைஞர்‌ சமூகத்தை 
ஆலோசிப்பது குறித்து இந்திய அரசோ, சட்ட 
அமைச்சகமோ யோசிப்பதே இல்லை. 


நீதிமன்ற நிர்வாகம்‌ என்பது நீதிபதிகளின்‌ 
கையில்‌ உள்ளதாலும்‌, அவர்களின்‌ கருத்து என்ன 
என்பதை நாம்‌ அறிந்து கொள்ளும்‌ வாய்ப்பு 
இல்லாததாலும்‌ இந்த பிரசினையில்‌ அவர்களின்‌ 
நிலை கருத்து கூற முடியவில்லை. 


வழக்கறிஞர்கள்‌ மத்தியில்‌ கிராம நீதிமன்றங்கள்‌ 
திட்டத்திற்கு எதிர்ப்பே நிலவுகிறது. 
கிராமப்புறங்களில்‌ ஆதிக்கம்‌ செலுத்துவோருக்கு 
எதிரான வழக்குகளில்‌, ஆதிக்கசக்தியினருக்கு 
எதிரான தீர்ப்புகள்‌ வழங்கப்படும்‌ நிலையில்‌ 
நீதித்துறை அலுவலர்களுக்கான பாதுகாப்பு 
கேள்விக்குறியாகிவிடும்‌ என்று வழக்கறிஞர்கள்‌ 
அச்சம்‌ தெரிவிக்கின்றனர்‌. மேலும்‌ இந்திய சாட்சிச்‌ 


சட்டத்தை உறுதியாக கடைபிடிக்க வேண்டிய 
அவசியமில்லை என்பதும்‌ ஆதிக்க சக்தியினருக்கு 
சாதகமாக பயன்படுத்தப்படலாம்‌ என்றும்‌ அவர்கள்‌ 
கருதுகின்றனர்‌. இதைவிட முக்கியமாக இந்த கிராம 
நீதிமன்றங்களின்‌ தீர்ப்புக்கு எதிராக ஒருமுறை 
மட்டுமே மேல்முறையீடு செய்யலாம்‌ என்ற 
வரையறை வழக்கிடும்‌ மக்களை பெரிதும்‌ பாதிக்கும்‌ 
என்றும்‌ வழக்கறிஞர்கள்‌ தரப்பில்‌ கூறப்படுகிறது. 


இதற்கு மாற்றாக வழக்கறிஞர்கள்‌ 
தரப்பில்‌, “ஏற்கனவே உள்ள நீதிமன்றங்களில்‌ உள்ள 
நீதிபதி மற்றும்‌ அமைச்சுப்‌ பணியிடங்களை 
நிரப்பினாலே வழக்குகள்‌ விரைவில்‌ நடத்த 
முடியும்‌” என்று கூறுகின்றனர்‌. அந்த 
காலியிடங்களை நிரப்பாமல்‌ அங்கு தேங்கியுள்ள 
வழக்குகளை வேறு நீதிமன்றங்களுக்கு மாற்றுவது 
என்பது நடைமுறையில்‌ பயன்தராது: வழக்கு தேங்கி 
நிற்குமிடம்‌ மாறுமே தவிர, வழக்கு முடிவுக்கு 
வருவதற்கு எந்த உத்தரவாதமும்‌ இல்லை என்று 
அவர்கள்‌ கருத்து தெரிவிக்கின்றனர்‌. 


இந்த கிராம நீதிமன்றங்களுக்கு எதிர்ப்பு 

தெரிவித்து நீதிமன்ற புறக்கணிப்பு என்ற 
வழக்கமான போராட்டத்தை வழக்கறிஞர்கள்‌ 
மேற்கொண்டுள்ளனர்‌. 


எந்த நியாயமான காரணத்துக்காகவும்‌ 
மருத்துவர்கள்‌ வேலைநிறுத்த போராட்டத்தில்‌ 
ஈடுபட்டால்‌ சமூகத்தின்‌ எந்த பிரிவும்‌ 


மருத்துவர்களை மன்னிக்காது. மருத்துவத்துறைக்கு 
எந்த விதத்திலும்‌ குறைவில்லாத நீதித்துறையில்‌ 


ஏற்கனவே ஏராளமான விடுமுறைகள்‌ 
இருக்கும்போது, வழக்கறிஞர்கள்‌ மேற்கொள்ளும்‌ 
நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டங்களும்‌ 


மக்களிடையே அதிருப்தியையே ஏற்படுத்தும்‌. 
எனவே வழக்கறிஞர்கள்‌ நீதிமன்ற புறக்கணிப்பு 


என்ற போராட்ட வடிவத்தை மறுபரிசீலனை செய்ய 
வேண்டிய கட்டாயத்தில்‌ உள்ளனர்‌. 


மேலும்‌ சட்டத்துறையில்‌ ஏற்படும்‌ புதிய 
மாற்றங்கள்‌ மக்களை எவ்விதமாக பாதிக்கும்‌ 
என்பதையும்‌ மக்களுக்கு விளக்கமாக 
எடுத்துறைக்கும்‌ பணியும்‌ வழக்கறிஞர்களிடமே 
உள்ளது. ஆனால்‌ வழக்கறிஞர்கள்‌ இந்த 
அணுகுமுறையை இதுவரை உரிய முறையில்‌ 
கையாண்டதில்லை. 


நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திற்கு பதிலாக 


வழக்கறிஞர்‌ மன்றங்(BAR COUNCIL) களையும்‌, 
வழக்கறிஞர்‌ சங்கங(BAR ™ASSOCIATI0N)களையும்‌ 
வலுப்படுத்தி புதிய சட்டங்கள்‌ 


அறிமுகப்படுத்தும்போதும்‌, புதிய நடைமுறைகளை 
அறிமுகப்‌ படுத்தும்போதும்‌ வழக்கறிஞர்‌ சமூகத்திடம்‌ 
அரசு அது குறித்து விரிவாக விவாதித்து 
முடிவெடுப்பதை நிர்பந்திக்கலாம்‌. 


அரசியலிலும்‌, ஆட்சித்துறையிலும்‌ சட்டம்‌ 
படித்தவர்கள்‌ நிறைந்துள்ள இன்றைய நிலையில்‌, 
இதுபோன்ற திட்டங்கள்‌ புதிய மாற்றங்களை 
ஏற்படுத்தும்‌. 

சட்டம்‌ என்பது இனியும்‌ வழக்கறிஞர்களும்‌, 
சட்டத்துறையினரும்‌ மட்டுமே தொடர்புடைய 
அம்சமாக இருக்க முடியாது. அனைத்துத்‌ துறை 
சட்டங்களிலும்‌ அறிமுகப்படுத்தப்படும்‌ புதிய 
அம்சங்கள்‌ மிகுந்த சர்ச்சைக்குரியவைகளாக 
இருக்கின்றன. உதாரணமாக அறிவுச்‌ சொத்துரிமை 
என்ற பெயரில்‌ அறிமுகமாகும்‌ சட்டங்கள்‌ நமது 
வேளாண்மை, மருத்துவம்‌, கல்வி என அனைத்துத்‌ 
துறைகளையும்‌ ஆக்கிரமிக்கின்றன. நமது 
பாரம்பரிய அறிவுச்‌ செல்வங்களை பன்னாட்டு 
நிறுவனங்களுக்கு அடிமைப்படுத்தும்‌ நோக்கத்தில்‌ 
இவை இருக்கின்றன. 


வழக்கறிஞர்‌ சட்டத்தில்‌ திட்டமிடப்படும்‌ 
திருத்தங்களும்‌ மிக ஆபத்தானவை. வெளிநாட்டு 


வழக்கறிஞர்களையும்‌, வழக்கறிஞர்‌ 
குழுமங்களையும்‌ இந்தியாவில்‌ தொழில்‌ செய்வதற்கு 
அனுமதிப்பதற்கான நேரத்திற்காக அரசு 


காத்துக்கொண்டுள்ளது. 


இந்த பிரசினைகள்‌ குறித்து மக்களிடமும்‌, மக்கள்‌ 
பிரதிநிதிகளிடமும்‌ விழிப்புணர்வை ஏற்படுத்தி 
பன்னாட்டு நிறுவனங்களின்‌ பிடியிலிருந்து 
மக்களை விடுவிக்கவேண்டியதே வழக்கறிஞர்களின்‌ 
முக்கியமான பணி. இது போன்ற மக்கள்‌ சார்ந்த 
விவகாரங்களில்‌ தலையிடுவதும்‌, மக்களுக்கான 
திட்டங்களை தீட்டுமாறு அரசு அமைப்புகளை 
வலியுறுத்துவதுமே வழக்கறிஞர்களின்‌ நிலையை 
மட்டுமல்லாது, நாட்டின்‌ நீதி நிர்வாக 
அமைப்புகளையும்‌ செம்மைப்படுத்த உதவும்‌. 


சுந்தரராஜன்‌ 
(புதிய தலைமுறை [15-10-2009] வார இதழில்‌ 
வெளிவந்த கட்டுரையின்‌ முழு வடிவம்‌) 
நீதிமன்றத்தில்‌ “மை லார்ட்‌” என்று சொல்ல 
வேண்டாம்‌! -நீதிபதி சந்துரு 
SUNDAY, OCTOBER 18, 2009 
நீதிமன்றங்கள்‌ என்றாலே கருப்பு கோட்டும்‌, 


கவுனும்‌ அணிந்த வழக்ககறிஞர்கள்‌ “மை லார்ட்‌” 
என்று கூவும்‌ காட்சியே நமது நினைவுக்கு வரும்‌. 


இவ்வாறுதான்‌ திரைப்படங்களிலும்‌, 
தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும்‌ 
காட்டப்பட்டுள்ளன. இவை ஒன்றும்‌ 


மிகைப்படுத்தப்பட்ட காட்சி அல்ல. 


ஒரு வாக்கியத்தை பேசுவதற்குள்‌ ஏழெட்டுமுறை 
“மைலார்ட்‌” என்று சொல்லும்‌ வழக்கறிஞர்களை 


உயர்நீதிமன்றத்தில்‌ பார்க்கலாம்‌. 


“லார்ட்‌” என்பது இங்கிலாந்து நீதிமன்றத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்‌. பிரபுக்கள்‌ நீதி 
வழங்கியபோது உருவாக்கப்பட்ட நடைமுறை. நீதி 
என்பது குடிமக்களுக்கு பிரபுக்கள்‌ வழங்கும்‌ 
சலுகையாக கருதப்பட்ட காலத்தில்‌ உருவாகிய 
பழக்கம்‌. ஆனால்‌ தற்போது நீதி என்பது சலுகையாக 
அல்லாமல்‌, உரிமையாக மாறியுள்ளது. 


இந்தியா சுதந்திரம்‌ பெற்று அந்த சுதந்திரத்திற்கு 
பொன்விழா கொண்டாடும்‌ நேரத்தில்‌ சுயமரியாதை 
கொண்ட சில வழக்கறிஞர்கள்‌, நீதிபதிகளை “மை 
லார்ட்‌” என்று அழைக்கும்‌ அடிமைப்பழக்கத்தை 
கைவிட வேண்டும்‌ என்ற கருத்தை முன்வைத்து 
பிரசாரத்தில்‌ ஈடுபட்டார்கள்‌. 


இதைத்தொடர்ந்து கடந்த 2006ம்‌ ஆண்டு ஏப்ரல்‌ 
மாதத்தில்‌ இந்திய வழக்குரைஞர்‌ மன்றம்‌ தீர்மானம்‌ 
ஒன்றை நிறைவேற்றியது. அந்த தீர்மானத்தில்‌, உச்ச 
நீதிமன்றம்‌ மற்றும்‌ உயர்நீதிமன்றத்தில்‌ வழக்கு 
நடத்தும்‌ வழக்கறிஞர்கள்‌, நீதிபதியை “யுவர்‌ 
ஹானர்‌” அல்லது “ஹானரபிள்‌ கோர்ட்‌” என்று 
அழைத்தால்‌ போதும்‌; “மை லார்ட்‌” என்று அழைக்கத்‌ 
தேவையில்லை என்று தீர்மானம்‌ 
நிறைவேற்றப்பட்டது. மற்ற நீதிமன்றங்களில்‌ வழக்கு 
நடத்தும்‌ வழக்கறிஞர்கள்‌, நீதிபதியை, “ஐயா” என்று 
அழைத்தால்‌ போதும்‌ என்றும்‌ தீர்மானிக்கப்பட்டது. 


ஆனால்‌ நடைமுறையில்‌ இதை 
செயல்படுத்துவதில்‌ யாரும்‌ ஆர்வம்‌ காட்டவில்லை. 
பலகாலமாக மைலார்ட்‌ என்று 


சொல்லிப்பழகியவர்களுக்கு அந்த பழக்கத்தை 
மாற்றிக்கொள்ள முடியவில்லை. அதை மாற்ற 
விரும்பிய இளம்‌ வழக்கறிஞர்களுக்கோ 
நடைமுறையில்‌ பெரும்‌ தயக்கம்‌. எதிர்‌ தரப்பில்‌ 
இருப்பவர்கள்‌ “மை லார்ட்‌” என்று அழைக்கும்போது 


தாம்‌ அவ்வாறு அழைக்காவிட்டால்‌ நீதிபதி என்ன 
நினைத்துக்‌ கொள்வாரோ? தீர்ப்பு என்னவாகுமோ? 
நமது கருத்துகளை நிலைநிறுத்துவதற்காக 
கட்சிக்காரரின்‌ நலனை பலி கொடுப்பதா? என்பது 
போன்ற குழப்பங்கள்‌ இருப்பதால்‌ யாரும்‌ இதனை 
செயல்படுத்த முன்வரவில்லை. 


இந்த நிலையில்தான்‌ நீதிபதி சந்துரு கடந்த 
15-10-2009 அன்று ஒரு அதிரடி நடவடிக்கையை 
மேற்கொண்டார்‌. அவரது நீதிமன்றத்தில்‌ யாரும்‌ 
தம்மை “மை லார்ட்‌' என்று அழைக்கக்கூடாது என்று 
அறிவிக்கையை தமது நீதிமன்றத்தில்‌ வெளியிட்டார்‌. 


அனைவரும்‌ வரவேற்க வேண்டிய அறிவிப்பு இது. 
இதை மற்ற நீதிபதிகளும்‌ பின்பற்றினால்‌ 
நீதித்துறையில்‌ பெரும்‌ மாற்றங்களை 
ஏற்படுத்துவதற்கு இது ஒரு தொடக்கமாக அமையும்‌. 


இந்திய வழக்கறிஞர்கள்‌ அணியும்‌ 
சீருடையும் கூட இங்கிலாந்து நீதித்துறையின்‌ 
வழக்கம்தான்‌. இன்று இங்கிலாந்திலும்‌, 
இங்கிலாந்திடம்‌ அடிமையாக இருந்த நாடுகளிலும்‌ 
மட்டுமே கருப்பு கோட்‌ மற்றும்‌ கவுனை 
வழக்கறிஞர்கள்‌ அணியும்‌ வழக்கம்‌ நடைமுறையில்‌ 
உள்ளது. 


மற்ற நாடுகளில்‌ இந்த வழக்கம்‌ இல்லை. 
அடிமைச்சின்னமாக உள்ள இந்த சீருடையை 
புறக்கணிப்பது குறித்தும்‌ விவாதங்கள்‌ உருவாக 
வேண்டும்‌. 

இதேபோல நீதிமன்றங்களில்‌ வழக்கு 
தொடுக்கும்போது நீதி வேண்டி பிரார்த்திப்பதாக மனு 
கொடுக்கப்படுகிறது. உரிமைகளை கோருவதில்‌ 
தவறில்லை. ஆனால்‌ நீதி வழங்குமாறு பிரார்த்திக்க 
வேண்டும்‌ என்பதை ஏற்கக்கூடாது. உரிமைகளை 
கோருவதும்‌ ஒரு அடிப்படை உரிமையே. 


அதைக்கோருவதில்‌ சுயமரியாதை இழக்கும்‌ நிலை 
இருக்கக்கூடாது. நீதி என்பது அதை வழங்குவோரின்‌ 
விருப்புரிமையாகவும்‌ இருக்கக்கூடாது. எனவே 
இதற்கும்‌ வேறு வார்த்தைகளை பயன்படுத்துவது 
குறித்து விவாதங்கள்‌ உருவாக வேண்டும்‌. 


இந்த விவாதங்களை சட்டத்துறையினர்தான்‌ 
முன்னெடுக்கவேண்டும்‌ என்ற அவசியமில்லை. 
இந்தியர்களின்‌ இறையாண்மை குறித்து அக்கறை 
கொண்ட யாரும்‌ இந்த விவாதங்களை அவர்களுக்கு 
வாய்ப்புள்ள களங்களில்‌ உருவாக்கவும்‌, 
வளர்த்தெடுக்கவும்‌ முன்வரவேண்டும்‌. 

ஏனெனில்‌ சட்டம்‌ என்பது சட்டத்துறையினரும்‌, 
வழக்கறிஞர்களும்‌ மட்டும்‌ தொடர்புடைய ஒரு 
அம்சம்‌ அல்ல. அது அவ்வாறு இருக்கவும்‌ கூடாது. 


சுந்தரராஜன்‌ 
(sundararajan@lawyer.com) 


மரபணு மாற்று 
பயிர்களும்‌ சட்ட 
நடைமுறைகளும்‌ 
THURSDAY, DECEMBER 10, 2009 


மரபணு மாற்றுப்‌ பயிர்களை நிலத்தில்‌ பயிரிட்டு 
கள ஆய்வு செய்யும்போது மற்ற பயிர்களிடம்‌ இருந்து 
சுமார்‌ 200 மீட்டர்‌ இடைவெளிவிட்டு ஆய்வுகளை 
மேற்கொள்ள வேண்டும்‌ என்று உச்சநீதிமன்றம்‌ காயாக 
Rodrigues & others V/s Union of India என்ற வழக்கில்‌ 
உத்தரவு பிறப்பித்துள்ளது. 


மரபணு மாற்றத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
பாசில்லஸ்‌ துரெஞ்சரிஸ்‌ என்ற நச்சுத்தன்மை 
கொண்ட புரதத்தை தாவரத்தின்‌ மரபணுவுக்குள்‌ 
புகுத்தி இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகின்றன. 
அருகாமைப்‌ பகுதியில்‌ பயிரிடப்பட்டிருக்கும்‌ மற்றப்‌ 
பயிர்களில்‌ அயல்‌ மகரந்த சேர்க்கை மூலமாக 
மரபணு மாசு பரவ வாய்ப்பிருப்பதால்‌ இந்த 
உத்தரவை உச்சநீதிமன்றம்‌ பிறப்பித்தது. 


இப்படி மரபணுமாற்று பயிர்கள்‌ மற்ற 
பயிர்களோடு கலப்பதால்‌ நம்‌ பாரம்பரிய பயிர்‌ 
வகைகள்‌ அதன்‌ தன்மையை இழந்து அழிந்துவிடும்‌ 
அபாயம்‌ உள்ளது. மேலும்‌ இயற்கை 
வேளாண்மையும்‌ மாசுபடுவதற்கான வாய்ப்பும்‌ 
உள்ளது. இதனை தடுப்பதற்காகவே மரபணுமாற்று 


பயிர்களை பிற பயிர்களிடம்‌ இருந்து உரிய அளவில்‌ 
பாதுகாப்பான தொலைவில்‌ பயிரிடவேண்டும்‌ என்று 
நீதிமன்றம்‌ அறிவுறுத்துகிறது. ஆனால்‌ 
மரபணுமாற்று தொழில்நுட்பம்‌ தொடர்பான 
சட்டங்களும்‌ கண்காணிப்பு அமைப்புகளும்‌ அதற்கு 
விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்ற தயாராக 
இருக்கிறதா என்பது விடையில்லாத கேள்வியாகவே 
இருக்கிறது. 


மரபணுமாற்று தொழில்‌ நுட்பத்தை 
கண்காணிக்கும்‌ அமைப்புகள்‌ 


மரபணுமாற்று தொழில்‌ நுட்பத்தை 
முறைப்படுத்தவும்‌ கண்காணிக்கவும்‌ சுற்றுச்சூழல்‌ 
பாதுகாப்பு சட்டத்தின்‌ கீழ்‌ ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய 
நுண்ணுயிர்கள்‌ மற்றும்‌ மரபணு மாற்று உயிர்கள்‌ 
உற்பத்தி - பயன்படுத்தல்‌ - இறக்குமதி - ஏற்றுமதி - 
சேமித்தல்‌ தொடர்பான விதிமுறைகள்‌ (Rules for the 
Manufacture Use Import Export And Storage of Hazardous Micro- 
Organism ஹம்‌ Genetic Engineered Organisms or Cell 
19890), என்கிற சட்ட விதியை மத்திய அரசு 
இயற்றியுள்ளது. இந்த சட்டத்தின்‌ கீழ்‌ சில குழுக்கள்‌ 
ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 

உயிரியல்‌ தொழில்நுட்பத்தை முறைப்படுத்தவும்‌ 
பாதுகாப்பு சட்டவிதிகளை வரையறுக்கும்‌ அதிகாரம்‌ 
படைத்த மத்திய அரசின்‌ கீழாக இயங்கும்‌ மரபணு 
மாற்று தொழில்நுட்ப ஆலோசனைக்குழு (Recombinant 
DNA Advisory Committee -  RDAC).மரபணுமாற்று 
ஆராய்ச்சிகளை கண்காணிக்க மற்றும்‌ பாதுகாப்பு 
சட்டவிதிகளை வரையறுக்கும்‌ மரபணு மாற்றுத்‌ 
தொழில்நுட்ப சீராய்வுக்‌ குழு (Review Committee on 
Genetic Manipulation - RCGM). ஆராய்ச்சி 
நிறுவனங்களில்‌ மரபணுமாற்று தொழில்நுட்பத்தை 
கண்காணிக்கும்‌ ஆய்வுமைய உயிரிப்பாதுகாப்புக்‌ 
குழு (Institutional Bio-Safety Committee 


1550). மரபணுமாற்று ஆராய்ச்சிகளுக்கு அனுமதி 
அளிப்பது மற்றும்‌ கண்காணிக்கும்‌ மரபணு 
தொழில்நுட்ப அங்கீகாரக்குழு (Genetic Engineering 
Approval Committee - GEAC). மாநில அளவில்‌ இயங்கக்‌ 
கூடிய மாநில உயிர்த்தொழில்நுட்ப ஒருங்கிணைப்புக்‌ 
குழு (State Biotechnology Co-Ordination Committee - 
SBCO) மற்றும்‌ மாவட்ட அளவில்‌ இயங்கூடிய மாவட்ட 
உயிர்த்தொழில்நுட்ப ஒருங்கிணைப்புக்குழு. இந்த 
இரண்டு குழு க்களும்‌ மாநில அரசின்‌ கீழ்‌ 
இயங்குபவை. 


மரபணுமாற்று ஆராய்ச்சிக்கான விதிமுறைகள்‌ 


மரபணுமாற்று பயிர்கள்‌ ஆராய்ச்சி கூடத்தில்‌ 
சோதனை செய்யப்படுவது முதல்‌, திறந்த வெளியில்‌ 
பயிர்‌ செய்யப்படும்‌ வரை பின்பற்ற வேண்டிய 
விதிகளும்‌ மேற்கூறிய அமைப்புகளால்‌ 
வகுக்கப்பட்டுள்ளன. 


ஆராய்ச்சி கூடங்களில்‌ கடைப்பிடிக்க வேண்டிய 
விதிமுறைகள்‌ அடங்கிய மரபணு மாற்றுத்‌ 
தொழில்நுட்ப பாதுகாப்பு விதிகள்‌ (Recombinant DNA 
Safety Guidelines, 1990)மரபணுமாற்று பயிர்களின்‌ 
நச்சுத்‌ தன்மையை கண்டறியும்‌ சோதனையில்‌ 
பின்பற்ற வேண்டிய மரபணுத்‌ தாவரங்களில்‌ உள்ள 
நச்சுத்தன்மை மற்றும்‌ ஒவ்வாமை மதிப்பிடுதல்‌ 
விதிமுறைகள்‌ (Revised Guidelines for Research in 
Transgenic Plants & Guidelines for Toxicity and Allergenicity 
Evaluation of Transgenic Seeds, Plants and Plant Parts, 
1998) மரபணுமாற்று பயிர்களை திறந்தவெளியில்‌ 
அல்லாமல்‌ மூடிய பாதுகாப்பான ஆய்வு கூடத்தில்‌ 
சோதனை முறையாக பயிர்‌ செய்யும்‌ போது 
கடைபிடிக்க வேண்டிய மரபணு 
களப்பரிசோதனையை நெறிப்படுத்தும்‌ 
விதிமுறைகள்‌ (Standard Operating Procedures (SOPs) for 
Confined Field Trials of Regulated, GE Plants), மரபணுமாற்று 


பயிர்களின்‌ இருந்து பெறப்படும்‌ உணவுகளை 
ஆராயும்போது கடைபிடிக்க வேண்டிய 
விதிமுறைகள்‌ (பu”பelines for the Safety Aement of Foods 
Derived from Genetically Engineered Plants), மரபணுமாற்று 
உணவுக்கான பொதுவான ஆய்வு 
முறைகள்‌ (Protocols for Food and Feed Safety Aement of GE 
௦09) போன்றவை மேற்குறிப்பிட்ட குழுக்களால்‌ 
இயற்றப்பட்டுள்ளன. 


மரபணு மாற்றத்‌ தொழில்நுட்பத்தை 
கண்காணிக்க மேற்கூறப்பட்ட அதிகார 
அமைப்புகளும்‌, விதிமுறைகளும்‌ இருந்தாலும்‌ 
அவை எந்த அளவிற்கு செயல்படுகின்றன என்று 
பார்த்தால்‌ ஏமாற்றமே மிஞ்சுகிறது. மரபணு மாற்றத்‌ 
தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்குள்‌ அனுமதித்தே 
தீருவது என்று அரசு முடிவு மேற்கொண்டுள்ளதால்‌ 
இந்த அமைப்புகள்‌ அனைத்தும்‌ அரசின்‌ 
விருப்பத்திற்கேற்பவே செயல்படுவதாக குற்றச்சாட்டு 
எழுந்துள்ளது. 

இந்தியாவின்‌ உயிரித்தொழில்நுட்ப துறையின்‌ 
முன்னோடியும்‌, உச்ச நீதிமன்றத்தால்‌ மரபணு 
தொழில்நுட்ப அங்கீகாரக்‌ குழுவில்‌ கெளரவ 
உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர்‌ புஷ்பா 
பார்கவா, மரபணுமாற்று பயிர்கள்‌ தொடர்பாக 
தனியார்‌ நிறுவனங்கள்‌ கொடுக்கும்‌ 
ஆய்வறிக்கைகளை GAC கண்மூடித்தனமாக 
ஏற்றுக்கொண்டு அனுமதி வழங்குவதாக குற்றம்‌ 
சாட்டியுள்ளார்‌. 


உணவு குறித்த கொள்கை முடிவு எடுக்கும்‌ 
அதிகாரம்‌ தற்போதைய நிலையில்‌ மாநில 


அரசுகளின்‌ கைகளில்‌ உள்ளது. இதனைப்‌ 
பயன்படுத்தி கேரளம்‌ உள்ளிட்ட சில மாநில 
அரசுகள்‌, தங்களுக்கு மரபணு 


மாற்றுத்தொழில்நுட்பம்‌ தேவையில்லை என்று 


கூறியுள்ளன. 


மரபணு மாற்றத்தொழில்‌ நுட்பத்திற்கு அனுமதி 
வழங்குவதில்‌, பலமுனை முடிவுகள்‌ 
மேற்கொள்ளப்படுவதால்‌ தேவையற்ற காலதாமதம்‌ 
ஆவதாக கருதும்‌ பன்னாட்டு பகாசுர நிறுவனங்கள்‌ 
மரபணு மாற்றுத்‌ தொழில்‌ நுட்பத்தை அங்கீகரிக்க 
ஒற்றை அதிகார அமைப்பு தேவை என்று 
வலியுறுத்தி வந்தன. 


இதை ஏற்று மத்திய அரசு சார்பில்‌ ஒரு குழு 


அமைக்கப்பட்டது. இதன்‌ தலைவராகவும்‌ 
வழக்கம்போல்‌ திருவாளர்‌ எம்‌. எஸ்‌. சுவாமிநாதன்‌ 
அவர்களே நியமிக்கப்பட்டார்‌. இக்குழுவின்‌ 
பரிந்துரையின்படி, மரபணு மாற்று 
அங்கீகாரக்குழுவிற்கு பதிலாக தேசிய 
உயிர்த்தொழில்நுட்ப ஒழுங்குமுறை 
ஆணையம்‌ (National Bio-technology 


Regulatory Authority) என்று புதிய அதிகார மையம்‌ 
தொடங்க ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. 


இதன்‌ தலைவராக மரபணு 
மாற்றுத்தொழில்நுட்பத்தில்‌ நிபுணத்துவம்‌ கொண்ட 
ஒரு அறிவியல்‌ நிபுணர்‌ இருப்பார்‌. சட்டப்படி 
அங்கீகரிக்கப்பட்ட இந்த அமைப்பே மரபணு 
மாற்றுத்தொழில்நுட்பம்‌ உள்ளிட்ட 
உயிர்த்தொழில்நுட்ப விவகாரங்களில்‌ இறுதி 
முடிவெடுக்கும்‌. இந்த முடிவு நாடு முழுவதற்கும்‌ 
விதிவிலக்கில்லாமல்‌ பொருந்தும்‌. அனைத்து 
மாநிலங்களும்‌ இந்த முடிவை ஏற்றே ஆகவேண்டும்‌. 
இந்த அமைப்பின்‌ முடிவை ஏற்க முடியாது எந்த 
மாநிலமும்‌ புறக்கணிக்க முடியாது. இந்த முடிவுகளில்‌ 
மத்திய சுகாதார அமைச்சகமோ, சுற்றுச்சூழல்‌ 
அமைச்சகமோகூட தலையிட முடியாது. மரபணு 
மாற்றத்தால்‌ பாதிக்கப்பட்ட உழவர்களுக்கு இழப்பீடு 
வழங்குவது குறித்தோ, மரபணு மாற்றம்‌ தொடர்பான 


சூழல்‌ சீர்கேட்டிற்கு காரணமான வர்த்தக 
நிறுவனங்களை விசாரிக்கும்‌ அதிகாரமோ இந்த 
அமைப்பிற்கு இல்லை. 


- வழக்குரைஞர்‌ மு.வெற்றிச்செல்வன்‌ 


Kw 


வர௦சசமயப் வம weer do ரிப்லை 
ணார பலகை sop 
பலரா (phd வெ 


சாக்த 

எழா வைவ்‌ லி எழளண்ற 
னிட கர்‌ ரலி. 

ரள ஷி ஸி க்ஷ ரில்‌ abroad 
கி ன்ற ரிஸ்‌ பஸ்டி 

81008 CONSTITUENT (கலக: 
கண்வ ங்‌ MRT ADOPT, 
ENACT AND NE TO CXISEINES TMS 
CONSTITUTION. 


தனியாருக்காக 
தாராளமயமாகும்‌ இந்திய 
அணுசக்தி சட்டம்‌! 
THURSDAY, DECEMBER 10, 2009 


ஒரு நாட்டின்‌ கொள்கைகள்‌ அந்த நாட்டின்‌ 


நலன்களை முன்னிறுத்தியே 
மேற்கொள்ளப்படுவதாக பொதுவாக 
கருதப்படுகிறது. ஆனால்‌ இந்தியாவில்‌ 
மேற்கொள்ளப்படும்‌ பல கொள்கைகளும்‌ 
அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளின்‌ 
நலன்களை முன்னிறுத்தியே 


மேற்கொள்ளப்படுவதாக தோன்றுகிறது. 


இந்தியாவின்‌ அணுசக்தி வரலாறு, நாடு சுதந்திரம்‌ 
பெறுவதற்கு முன்னரே தொடங்குகிறது. சர்‌. சி. வி. 
ராமன்‌, ஜகதீஸ சந்திரபோஸ்‌, மெஹ்நாத்‌ ஸாகா 
ஆகிய மூன்று அறிவியல்‌ அறிஞர்களும்‌ இந்திய 
அணுசக்தித்துறையின்‌ முன்னோடிகள்‌. 
பெங்களூருவில்‌ இருக்கும்‌ இந்தியன்‌ இன்ஸ்டிடியூட்‌ 
ஆஃப்‌ சயின்ஸ்‌-ன்‌ முதல்‌ இந்திய இயக்குநராக சர்‌. சி. 
வி. ராமன்‌ பதவி வகித்தார்‌. மெஹ்நாத்‌ ஸாகா, 
கொல்கத்தாவில்‌ இந்தியன்‌ இன்ஸ்டிடியூட்‌ ஆஃப்‌ 
நியூக்ளியர்‌ பிஃசிக்ஸ்‌ என்ற அமைப்பை நிறுவினார்‌. 
இவரது மாணவரான நாக்‌ சவுத்ரி 1942ம்‌ ஆண்டில்‌, 
அணுக்கருவை பிளக்க உதவும்‌ கருவியான 


சைக்ளோட்ரானை இந்தியாவிற்கு முதன்முதலாக 
கொண்டு வந்தார்‌. 


இந்த முயற்சிகள்‌ அனைத்திற்கு பின்புலமாக 
இருந்தவர்‌ டாக்டர்‌ ஹோமி ஜே. பாபா. இவர்‌ 
இந்தியாவின்‌ பெருமுதலாளிகளுள்‌ ஒருவரான 
ஜே.ஆர்‌.டி. டாடாவின்‌ சகோதரர்‌ மகன்‌. 


இவருடைய தலைமையில்‌ 1948ம்‌ ஆண்டு 
ஆகஸ்ட்‌ 10ம்‌ தேதி முதல்‌ இந்திய அணுசக்தி 
ஆணையம்‌ தோற்றுவிக்கப்பட்டது. இந்த 
ஆணையத்தின்‌ முடிவுகள்‌ அன்றைய பிரதமரான 
ஜவஹர்லால்‌ நேருவின்‌ அங்கீகாரத்துடன்‌ 
செயல்படுத்தப்பட்டன. இந்த ஆணையம்‌ 
கேட்டுக்கொண்டபடி 1954ம்‌ ஆண்டில்‌ இந்திய 
அணுசக்தித்துறை நிர்மாணிக்கப்பட்டது. 


முதல்‌ அணுசக்தி ஆணையம்‌ அமைக்கப்பட்டு 
10வது ஆண்டில்‌ அதே ஆணையம்‌ மேலும்‌ கூடுதல்‌ 
அதிகாரங்களுடன்‌ இரண்டாவது அணுசக்தி 
ஆணையமாக அறிவிக்கப்பட்டது. இதன்‌ 
தலைவராகவும்‌, அணுசக்தித்‌ துறையின்‌ 
செயலாளராகவும்‌ மீண்டும்‌ டாக்டர்‌ ஹோமி ஜே. 
பாபா-வே பதவி ஏற்றார்‌. 


இவர்‌ பிரதமர்‌ நேருவுக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்‌. 
வேறு யாரும்‌ இவரிடம்‌ கேள்வி கேட்க முடியாது. 
ஆணையத்தின்‌ மற்ற உறுப்பினர்களின்‌ 
கருத்துகளையும்‌, ஆலோசனைகளையும்‌ மறுக்க 
தலைவருக்கு முழு உரிமை உண்டு. இந்த ஆணையம்‌, 
தனக்கு தேவைப்படும்போது, தேவைப்படும்‌ புதிய 
சட்டங்களை இயற்றிக்‌ கொள்ளலாம்‌. 


இத்தகைய ஜனநாயகத்தன்மை வாய்ந்த இந்திய 
அணுசக்தி ஆணையத்தில்‌ தலைவரான டாக்டர்‌ 
ஹோமி ஜே.பாபாவின்‌ உறவினரும்‌, இந்தியாவின்‌ 
பெருமுதலாளிகளில்‌ முதன்மையானவருமான 


ஜே.ஆர்‌.டி. டாடா இந்திய அணுசக்தி ஆணையத்தில்‌ 


உறுப்பினராக நியமிக்கப்பட்டார்‌. 
இந்திய அணுசக்தி சட்டம்‌ 


இந்தியாவின்‌ முதல்‌ அணுசக்தி சட்டம்‌ 1948ம்‌ 
ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. பின்னர்‌ 1962ம்‌ 
ஆண்டில்‌ அந்த சட்டம்‌ முழுமையாக நீக்கப்பட்டு 
புதிய அணுசக்தி சட்டம்‌ இயற்றப்பட்டது. இந்த 
சட்டத்தின்கீழ்‌ இந்திய அணுசக்தி ஆணையத்திற்கு 
வரம்பற்ற அதிகாரங்கள்‌ வழங்கப்பட்டன. 


சில உதாரணங்களை பார்ப்போம்‌... 


அணுசக்தி சட்டத்தின்‌ பிரிவு 3 (சி) தடை 
செய்யப்பட்ட தகவல்களைப்‌ பற்றிக்கூறுகிறது. 


அணுசக்தி ஆணையத்தால்‌ முன்னரே 
வெளியிடப்பட்ட அல்லது பதிப்பிக்கப்பட்ட 
தகவல்களைத்தவிர 


1. கொள்முதல்‌ அல்லது விற்பனை செய்யப்பட்ட 
பொருட்கள்‌ குறித்த இடம்‌, தரம்‌ மற்றும்‌ அளவு 

2. அந்தப்‌ பொருட்களை தயாரிக்கும்‌ அல்லது 
பயன்படுத்தும்‌ முறை 


ம்‌ 


. ஐசோடோப்புகளையோ அல்லது வேறெந்த 
பொரு ளையோ தயாரிப்பதற்கு 
பயன்படுத்துவதற்கான கோட்பாட்டு முறை, 
வடிவம்‌, கட்டமைப்பு மற்றும்‌ இயக்கம்‌ குறித்த 
தகவல்கள்‌ 


4. அணு உலைகள்‌ குறித்த கோட்பாடுகள்‌, வடிவம்‌, 
கட்டமைப்பு, இயக்கம்‌ குறித்த தகவல்கள்‌ 


5. மேற்கூறப்பட்ட அம்சங்களிலிருந்து பெறப்படும்‌, 
ஆய்வு செய்யபடும்‌ தகவல்கள்‌ 
கடல்‌ ஆகிய அனைத்தும்‌ தடை செய்யப்பட்ட 


தகவல்களாகும்‌. 


அணுசக்தி சட்டத்தின்‌ பிரிவு 18 தகவல்‌ 
வெளிப்படுவதை தடுப்பது குறித்து கூறுகிறது. 


18. தகவல்‌ வெளிப்படுவதை தடுத்தல்‌ 


1. மத்திய அரசு கீழ்க்கண்ட அம்சங்கள்‌ குறித்த 
ஆவணங்கள்‌, வரைபடங்கள்‌, புகைப்படங்கள்‌, 
திட்ட வரைபடங்கள்‌, மாதிரிகள்‌ ஆகியவை 
வெளியாவதை தடுக்கும்‌ வகையில்‌ 
உத்தரவுகளை பிறப்பிக்கலாம்‌ 


1. அணுசக்தியை உற்பத்தி செய்தல்‌, மேம்படுத்தல்‌, 
பயன்படுத்தல்‌ ஆகியவற்றில்‌ ஈடுபடும்‌, ஈடுபட 
திட்டமிட்டுள்ள அமைப்புகள்‌, அல்லது 


2. செயலில்‌ உள்ள அல்லது செயல்படுத்த 
திட்டமிட்டுள்ள அணுசக்தி அமைப்புகள்‌ 
தேவைகள்‌ மற்றும்‌ செயல்முறைகள்‌, அல்லது 


3. செயலில்‌ உள்ள அல்லது செயல்படுத்த 
திட்டமிட்டுள்ள அணுசக்தி அமைப்புகளின்‌ 


இயங்குமுறைகள்‌ 
1. எந்த ஒரு நபரும்‌ கீழ்க்கண்டவற்றை 
செய்யக்கூடாது. 
(மேற்கூறப்பட்ட 18ம்‌ பிரிவின்‌ முதல்‌ 


துணைப்பிரிவில்‌ கூறப்பட்டுள்ள தகவல்களை 
பெறுவதற்கோ, பெற முயற்சிக்கவோ, அதனை 
வெளிப்படுத்தவோ கூடாது. 


1. இந்த சட்டத்தின்படி பணியாற்றுபவரோ, வேறு 
எந்த செயல்களை செய்பவரோ மத்திய அரசின்‌ 
உத்தரவின்றி மேற்கூறப்பட்டவை தொடர்பான 
எந்த தகவலையும்‌ வெளியிடக்கூடாது. 


இந்திய அணுசக்தி சட்டத்தின்‌ பிரிவு 24 மேற்கூறிய 


குற்றங்களை செய்பவர்களுக்கு ஐந்தாண்டு சிறைத்‌ 
தண்டனையும்‌, அபராதமும்‌, அல்லது இரண்டும்‌ 
விதிக்கலாம்‌ என்று கூறுகிறது. 


மேலும்‌ தடைசெய்யப்பட்ட பகுதிகளில்‌ 
மற்றவர்கள்‌ நுழைவதை தடுக்கவும்‌, அணுசக்தி 
தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளவும்‌, 


கண்டுபிடிப்புகளுக்கான காப்புரிமைகளை பதிவு 
செய்யவும்‌ தடைகள்‌ இருந்தன. இவ்வாறு மத்திய 
அரசுக்கும்‌, அதன்‌ அதிகார மையங்களுக்கும்‌ 
வரம்பற்ற அதிகாரங்களை கொடுத்த இந்திய 
அணுசக்தி சட்டம்‌, இந்திய மக்களுக்கும்‌, மக்களின்‌ 
பிரதிநிதிகளுக்கும்‌ இந்திய அணுசக்தி திட்டங்கள்‌ 
குறித்த எந்த தகவலையும்‌ பெற முடியாத 
நிலையிலேயே வைத்திருந்தது. வேறு வகையில்‌ இந்த 
தகவலை பெறுவதையும்‌ கடும்‌ குற்றமாக 
நிர்ணயித்து 5 ஆண்டுகள்‌ சிறைத்‌ தண்டனையும்‌ 
வழங்க வழிவகுத்த இந்திய அணு சக்தி சட்டம்‌, 1962-ஐ 
மாற்ற வேண்டும்‌ என்ற குரல்கள்‌ வலுத்து 
வருகின்றன. 


குறிப்பாக இந்திய தொழில்‌ மற்றும்‌ வணிக 
சங்கங்களின்‌ கூட்டமைப்பு (ம்னலம00 ௦14 Indian 
Chambers of Commerce and Industry), நாட்டின்‌ மிக 
முக்கியமான அணுசக்தி திட்டத்தில்‌ தனியார்‌ துறை 
பங்கேற்பதற்கு தற்போதைய அணுசக்தி சட்டம்‌ 
பெருந்தடையாக இருப்பதாகவும்‌, எனவே அந்த 
சட்டத்தில்‌ தேவையான திருத்தங்களை வலியுறுத்தி 
வருகிறது. இந்த அமைப்பில்‌ இந்திய நிறுவனங்கள்‌ 
மட்டுமே பங்கேற்கவில்லை என்பதும்‌, 
இந்தியக்கூட்டாளிகளின்‌ மூலம்‌ பன்னாட்டு பகாசுர 
நிறுவனங்களும்‌ ஆதிக்கம்‌ செலுத்துகின்றன 
என்பதும்‌ குறிப்பிடத்தக்கது. 


இதையடுத்து பிரபல அணுவியல்‌ நிபுணர்‌ ராஜா 
ராமண்ணா தலைமையில்‌, அணு சக்தி சட்டத்தை 


திருத்துவது குறித்து ஆராய்வதற்காக ஒரு குழு 1997ல்‌ 
அமைக்கப்பட்டது. இந்த குழு 1998ம்‌ ஆண்டில்‌ 
அறிக்கையை சமர்ப்பித்தது. 


இந்த அறிக்கையின்‌ அடிப்படையில்‌ இந்திய 
அணுசக்தி சட்டத்தை திருத்துவதற்கு மத்திய அரசு 
முடிவெடுத்து பணியாற்றி வருகிறது. டாடா, 
ரிலையன்ஸ்‌, எல்‌ அன்ட்‌ ட்டி போன்ற இந்திய 
நிறுவனங்களும்‌, பிரான்ஸ்‌ நாட்டின்‌ அரெவா 
போன்ற பன்னாட்டு பகாசுர நிறுவனங்களும்‌ இந்திய 
அணுசக்தி துறையில்‌ படிப்படியாக பங்கேற்க 
வழியேற்படுத்துவற்கே இந்த சட்டதிருத்தம்‌ கொண்டு 
வரப்படுகிறது. 

அதாவது தமது உழைப்பின்‌ மூலம்‌ அரசுக்கு வரி 
செலுத்திய குடிமகனுக்கு மறைக்கப்பட்ட விவரங்கள்‌, 
இந்தியாவில்‌ முதலீடு செய்து கொள்ளை லாபம்‌ 


ஈட்டத்‌ துடிக்கும்‌ பன்னாட்டு பகாசுர 
நிறுவனங்களுக்கும்‌, அதன்‌ இந்திய 
ஏஜென்ட்களுக்கும்‌ வழங்கப்படவிருக்கின்றன. 


மேலும்‌ இந்தியாவின்‌ அணுசக்தி கொள்கைகளை 
வடிவமைப்பதிலும்‌, செயல்படுத்துவதிலும்‌ இந்த 
தனியார்‌ நிறுவனங்கள்‌ பங்கேற்கப்‌ போகின்றன. 


நாட்டின்‌ பாதுகாப்பு என்ற பெயரில்‌ இந்திய 
குடிமகனுக்கு மறைக்கப்பட்ட - மறுக்கப்பட்ட 
ரகசியங்கள்‌, பன்னாட்டு பகாசுர நிறுவனங்களுக்கு 
தவணைமுறையில்‌, மலிவு விலையில்‌ தாரை 
வார்க்கப்படவிருக்கிறது. 


மின்‌ ஆற்றலுக்கான ஒரே வழி அணு சக்திதான்‌ 
என்று நாடு முழுவதும்‌ அரசு நிறுவனங்கள்‌ 
பிரச்சாரம்‌ செய்து வந்தன. ஆனால்‌ அரசின்‌ 
செயல்பாடுகளும்‌, சட்ட நடைமுறைகளும்‌ அந்த 
கருத்தில்‌ எண்ணற்ற கேள்விகளை எழுப்பின. 
இந்நிலையில்‌ தனியார்‌ நிறுவனங்களை அணுசக்தித்‌ 
துறையில்‌ பங்கேற்ப அனுமதிப்பது மென்மேலும்‌ 


கேள்விகளை எழுப்பினாலும்‌ பதில்‌ சொல்லத்தான்‌ 
ஆளில்லை. 


சுந்தரராஜன்‌ ** 


(sundararajan@lawyer.com) 


மரபணு மாற்ற விதைகள்‌ உணவு சுதந்திரத்தை 
பறிக்கின்றன: நம்மாழ்வார்‌ 


THURSDAY, JANUARY 14, 2010 


பி.டி. பருத்தி, பி.டி.கத்திரிக்காய்‌ என்று மரபணு 
மாற்ற விதைகளை மத்திய, மாநில அரசுகள்‌ மக்கள்‌ 
மீது திணிப்பதனால்‌ நமது நாட்டின்‌ உணவுச்‌ 
சுதந்திரமும்‌, பாதுகாப்பும்‌ பறிக்கப்படுகிறது என்று 
இயற்கை வேளாண்‌ விஞ்ஞானி நம்மாழ்வார்‌ 
கூறினார்‌. 


சென்னையில்‌ மனித உரிமை, சுற்றுச்‌ சூழல்‌ 
நீதிக்கான வழக்கறிஞர்கள்‌ மையம்‌ ஏற்பாடு செய்த 
“மரபணு மாற்ற விதைகளும்‌ இந்திய விவசாயிகள்‌ 
எதிர்கொள்ளவிருக்கும்‌ சட்டச்‌ சிக்கல்களும்‌” என்ற 
கலந்தாய்வில்‌ பங்கேற்றுப்‌ பேசிய நம்மாழ்வார்‌, 
மரபணு மாற்றப்பட்ட (பி.டி.) கத்திரிக்காய்க்கு மத்திய 
அரசு அனுமதி அளித்திருப்பது நமது நாட்டின்‌ 
மீதான இரண்டாவது காலனி ஆதிக்கம்‌ என்றும்‌, 
அதனை எதிர்த்து நாம்‌ போராட வேண்டும்‌ என்றும்‌ 
கூறினார்‌. 


எந்த ஒரு பயிரானாலும்‌ அதன்‌ தன்மையை 
நிர்ணயிப்பது அது விளைவிக்கப்படும்‌ மண்தான்‌ 
என்றும்‌, அதனால்தான்‌ நமது நாட்டில்‌ 
விளைவிக்கப்படும்‌ சிறப்பான பயிர்கள்‌ பலவும்‌ அது 
விளையும்‌ இடத்தின்‌ பெயரோடு சேர்த்து 
அமைக்கப்படுவதை சுட்டிக்காட்டிய நம்மாழ்வார்‌, 
அப்படிப்பட்ட பயிரின்‌ இயற்கையான பன்முகத்‌ 
தன்மையை பி.டி. கத்திரிக்காய்‌ போன்ற மரபணு 


மாற்றப்பட்ட விதைகள்‌ அழித்துவிடும்‌ என்று 
எச்சரித்தார்‌. 


“ஒரு இடத்தில்‌ விளையும்‌ பயிர்‌ அந்தச்‌ 
சமூகத்தின்‌ சொத்து, அதனை இப்படிப்பட்ட மரபணு 
மாற்ற விதைகளைத்‌ திணிப்பதன்‌ மூலம்‌ அழிப்பது, 
இயற்கையின்‌ அடிப்படையான உயிரியல்‌ பரவலை 
திட்டமிட்டு அழிக்கும்‌ செயலே” என்று கூறிய 
நம்மாழ்வார்‌, நாகை மாவட்டத்தில்‌ பரவலாக மக்கள்‌ 
வாங்கும்‌ பொய்யூர்‌ கத்திரிக்காய்‌, அந்த ஊரில்‌ 
பயிரிட்டால்‌ மட்டுமே அந்த சுவையை அளிக்கும்‌ 
என்றும்‌, அதனை வேறிடத்தில்‌ பயிரிட்டால்‌ அந்தத்‌ 
தனிச்‌ சுவை இல்லாமல்‌ போகும்‌ என்றும்‌, வேலூர்‌ 
எண்ணெய்க்‌ கத்திரிக்காய்‌ முள்ளு கத்திரிக்காய்‌ 
என்றும்‌ கூறுவார்கள்‌) அவ்விடச்‌ சிறப்பின்‌ 
விளைவே என்றும்‌, இதுவே உயிர்ப்‌ பரவலின்‌ 
உன்னதமான சிறப்பு என்றும்‌ கூறினார்‌. 


நமது நாட்டின்‌ பல்வேறு பகுதிகளில்‌ இப்படி 
சிறப்பாகப்‌ பயிரிடப்‌ பொருட்களை அனைத்தையும்‌ 
அழிக்கும்‌ திட்டத்துடனேயே மரபணு மாற்ற 
விதைகள்‌ வேகமான திணிக்கப்படுகின்றன என்றும்‌, 
அதற்கு அரசுகள்‌ மாத்திரமின்றி, வேளாண்‌ 
பல்கலைக்‌ கழகங்களும்‌ அறமின்றித்‌ துணை 
போகின்றன என்றார்‌ நம்மாழ்வார்‌. 


இலாப நோக்கை மட்டுமே குறிக்கோளாகக்‌ 
கொண்டு, விவசாயத்தை வணிகமயமாக்கும்‌ 
பன்னாட்டு ஆய்வு நிறுவனங்களுக்கு விவசாயத்தை 
ஏக போக உரிமையாக்கும்‌ வழிமுறையே காப்புரிமை 
சட்டம்‌ என்று சாடிய நம்மாழ்வார்‌, இப்படிப்பட்ட 
நிறுவனங்களுக்கு நமது நாட்டின்‌ அரசுகள்‌ கதவு 
திறந்துவிட்டால்‌ நமது உணவுப்‌ பாதுகாப்பிற்கு 
என்ன உத்தரவாதம்‌ என்று கேள்வி எழுப்பினார்‌. 


பி.டி. கத்திரிக்காய்‌ பயன்பாட்டை ஆதரித்து தமிழக 
வேளாண்‌ அமைச்சர்‌ வீரபாண்டி ஆறுமுகம்‌ சட்டப்‌ 


பேரவையில்‌ பேசும்போது, அந்த விதைகளை 
பயிரிட்டு அதிலேதும்‌ குளறுபடி ஏற்பட்டால்‌ 
நீதிமன்றத்திற்குப்‌ போகலாம்‌ என்று கூறுவது 
அவரின்‌ தெளிவின்மையையே காட்டுகிறது என்று 
கூறிய நம்மாழ்வார்‌, மரபணு மாற்றப்பட்ட 
விதைகளை அனுமதித்துவிட்டால்‌ பிறகு நமது 
விவசாய உரிமையை மீட்க முடியாது என்றும்‌, 
அதனை நுழைய விடாமல்‌ தடுப்பதே முக்கியம்‌ 
என்று வலியுறுத்தினார்‌. 


பி.டி. விதைகளை நாட்டிற்குள்‌ அனுமதிப்பது 
நமது உணவை நாம்‌ தேர்வு செய்யும்‌ சுதந்திரத்தை 
அடியோடு அழித்துவிடும்‌ என்றும்‌ நம்மாழ்வார்‌ 
எச்சரித்தார்‌. 

1960களில்‌ மேற்கொள்ளப்பட்ட பசுமைப்‌ 
புரட்சியின்‌ காரணமாகத்தான்‌ இந்தியாவின்‌ உணவுப்‌ 
பற்றாக்குறை தீர்க்கப்பட்டது என்று பிரபல 
வேளாண்‌ விஞ்ஞானி எம்‌.எஸ்‌. சுவாமிநாதன்‌ 
கூறியது குறித்து கேள்வி கேட்டதற்கு, அது தவறான 
தகவல்‌ என்றும்‌, பசுமைப்‌ புரட்சியால்‌ உணவுப்‌ 
பற்றாக்குறை தீர்ந்தது என்றால்‌, பி.எல்‌. 420 
திட்டத்தின்‌ கீழ்‌ கோதுமை இறக்குமதி செய்யப்பட்டது 
ஏன்‌ என்று கேள்வி எழுப்பினார்‌. நமது நாட்டின்‌ 
உணவுப்‌ பாதுகாப்பை உறுதி செய்யும்‌ வழி 
உரத்தையும்‌, பூச்சி மருந்துகளையும்‌ கொட்டி 
உற்பத்தியை எடுக்கும்‌ பசுமைப்‌ புரட்சி 
வழியல்லவென்றும்‌, இயற்கை விவசாயத்தை 
நடைமுறைப்படுத்தி உற்பத்தியைப்‌ பெருக்குவதே 
சரியான வழியென்றும்‌ நம்மாழ்வார்‌ கூறினார்‌. 


“உணவுப்‌ பாதுகாப்பு என்பது வெறும்‌ உற்பத்தி 


மட்டுமல்ல, அது ஊட்டமுடைய உணவு 
உற்பத்தியாகவும்‌ (Nutrition Security) இருக்க 
வேண்டும்‌” என்று கூறிய நம்மாழ்வார்‌, நமது 


அரசுகளின்‌ உணவுக்‌ கொள்கை என்பது மக்களை 


மையப்படுத்தியதாக இருக்க வேண்டுமே தவிர, 
சந்தையை மையப்படுத்தியதாக இருக்கக்‌ கூடாது 
என்றும்‌, மரபணு மாற்ற விதைகளைத்‌ திணிப்பது 
இலாப நோக்கு கொண்ட நிறுவன விவசாயத்திற்கு 
(Corporate Agriculture) உதவுவதே என்றார்‌. 


மரபணுத்‌ தொழில்‌ நுட்ப ஒழுங்கு முறை 
ஆணையம்‌ - தொடரும்‌ சட்ட பயங்கரவாதம்‌ ! 


MONDAY, APRIL 19, 2010 
மரபணு மாற்று கத்தரிக்காய்‌ விவகாரத்தில்‌ நடந்த 
விவகாரங்கள்‌ அனைவருக்கும்‌ தெரியும்‌. பன்னாட்டு 


நிறுவனங்களும்‌, அவற்றின்‌ உதவி பெறும்‌ 
அறிவியலாளர்களும்‌ மரபணுத்‌ தொழில்நுட்பம்‌ 


இல்லாவிட்டால்‌ இந்தியாவே பட்டினியால்‌ 
மூழ்கிவிடும்‌ என்ற தவறான கருத்தைப்‌ பரப்பினர்‌. 
சுற்றுச்சூழல்‌ ஆர்வலர்களும்‌, இயற்கை 


விவசாயிகளும்‌ மரபணு மாற்றுத்தொழில்நுட்பம்‌ 
காரணமாக, சுற்றுச்சூழல்‌ - பொதுச்‌ சுகாதாரம்‌ 
அரசியல்‌ - சட்டம்‌ உள்ளிட்ட பல்வேறு துறைகளில்‌ 
நாட்டுக்கும்‌ மக்களுக்கும்‌ பலத்த பாதிப்பு ஏற்படும்‌ 
என்று எச்சரித்தனர்‌. தமிழ்நாடு உள்பட பல மாநில 
அரசுகள்‌, மரபணு தொழில்நுட்பம்‌ குறித்து உரிய 
பாதுகாப்பு சோதனைகள்‌ மேற்கொள்ளப்படாத 
நிலையில்‌ தமது மாநிலத்திற்குள்‌ மரபணுமாற்று 
உணவுப்பொருட்களை அனுமதிக்க முடியாது என்று 
கருத்து தெரிவித்தன. இதைத்‌ தொடர்ந்து மத்திய 
சுற்றுச்சூழல்‌ அமைச்சர்‌ ஜெய்ராம்‌ ரமேஷ்‌ இந்த 
விவகாரம்‌ குறித்து நாட்டின்‌ சில நகரங்களில்‌ 
பொதுமக்களிடம்‌ கருத்துக்கேட்டறிந்து மரபணு 
மாற்று கத்தரிக்கு தற்காலிக தடை விதித்தார்‌. 


இந்தியாவில்‌ மரபணுத்‌ தொழில்நுட்பத்தை ஒழுங்கு 
படுத்துவதற்காக மரபணுத்‌ தொழில்நுட்ப 
அங்கீகாரக்குழு (Genetic Engineering Approval 
Committee) என்ற அமைப்பு செயல்பட்டு வருகிறது. 


இந்த அமைப்பு மத்திய சுற்றுச்சூழல்‌ அமைச்சகத்தின்‌ 
அதிகார வரம்புக்குள்‌ செயல்பட்டு வருகிறது. இந்த 
அமைப்பின்‌ உறுப்பினர்கள்‌ பலர்‌ மீதும்‌ பல்வேறு 
சர்ச்சைகள்‌ எழுப்பப்பட்டன. மான்சாண்டோ போன்ற 
பன்னாட்டு நிறுவனங்களின்‌ நிதியுதவியுடன்‌ 
பல்வேறு ஆய்வுகளை செய்த அறிவியலாளர்கள்‌ 
இந்த அமைப்பின்‌ உறுப்பினர்களாக செயல்பட்டு, 
மரபணு மாற்றுக்‌ கத்தரிக்காய்க்கு அனுமதி 
வழங்கியதாக குற்றச்சாட்டுகள்‌ எழுந்தன. எனவே 
இந்தக்குழுவை “மரபணு மாற்றுத்‌ தொழில்நுட்ப 
நெறிப்படுத்துதல்‌ மற்றும்‌ உயிரிப்பாதுகாப்பு 
அமைப்பு” என்று சீரமைக்க வேண்டும்‌ என்ற 
கோரிக்கைகள்‌ எழுந்தன. 


இந்நிலையில்‌ “மரபணுத்‌ தொழில்நுட்ப 
ஒழுங்குமுறை ஆணையம்‌” என்ற புதிய அமைப்பை 
நிறுவுவதற்கான முயற்சியில்‌ மத்திய அரசு 
ஈடுபட்டுள்ளது. 


(இந்திய நாடாளுமன்றம்‌ - ஏரியல்‌ வியூ) 


இதற்காக The Bio-Technology Regulatory Authority of 
India Bill, 2009 என்ற கட்ட: முன்வடிவை 
அறிமுகப்படுத்துகிறது. வேளாண்மை, சுற்றுச்சூழல்‌, 
நலவாழ்வு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை 
உள்ளடக்கிய மரபணு மாற்றுத்தொழில்நுட்பத்தை 
நெறிப்படுத்துவதற்கான இந்த அமைப்பு, 
அறிவியல்‌ - தொழில்நுட்ப அமைச்சரவையின்‌ 
ஆளுகையின்‌ கீழ்‌ செயல்படும்‌ விதத்தில்‌ 
உருவாக்கப்படுகிறது. 


ஏன்‌ இந்த சட்டம்‌? 

இந்த சட்ட முன்வடிவானது இந்தியாவை 
ஆங்கிலேயர்கள்‌ ஆண்டபோது இந்தியர்களை 
ஒடுக்குவதற்காக கொண்டுவரப்பட்ட அலுவல்‌ 
ரகசியங்கள்‌ சட்ட (Official Secrets Act) த்தின்‌ கீழ்‌ 


தயாரிக்கப்பட்டுள்ளது. 


சர்ச்சைக்குரிய இந்த சட்ட முன்வடிவு குறித்து 
விவாதங்கள்‌ எதுவும்‌ நடக்கக்கூடாது 
என்பதற்காகவே தகவல்‌ உரிமைச்‌ சட்டம்‌ 
நடைமுறையில்‌ இருக்கும்‌ இந்தக்‌ காலத்திலும்‌ 
கருப்புச்சட்டமான அலுவல்‌ ரகசிய சட்ட வரம்புக்குள்‌ 
இந்த “மரபணுத்‌ தொழில்நுட்ப ஒழுங்குமுறை 
ஆணைய சட்ட முன்வடிவு” உருவாக்கப்பட்டுள்ளது. 
எனினும்‌ பல வட இந்திய ஊடகங்கள்‌ இந்த 
சர்ச்சைக்குரிய சட்ட முன்வடிவு குறித்து ஏராளமான 
சர்ச்சைகளை எழுப்பியுள்ளன. 


சுற்றுச்சூழல்‌ சட்டவியலில்‌ முக்கியமான இரு 
அம்சங்களாக இருப்பவை: 1. வருமுன்‌ காக்கும்‌ 
கோட்பாடு, 2. சீரழிப்பவரே இழப்பீடு வழங்க 
வேண்டும்‌. 


ஆனால்‌ இந்த “மரபணுத்‌ தொழில்நுட்ப 
ஒழுங்குமுறை ஆணைய சட்ட முன்வடிவு”-இல்‌ இந்த 
முக்கிய அம்சங்கள்‌ இல்லை என்பதோடு, இதற்கு 
எதிரான அம்சங்களும்‌ ஏராளமாக உள்ளன. 
இந்தியாவின்‌ குடிமக்களை பாதுகாப்பதைவிட, 
மரபணு மாற்று உணவுப்பொருட்களை தயாரிக்கும்‌ 
மான்சான்டோ, சின்ஜென்டா, டோவ்‌ கெமிக்கல்ஸ்‌, 
பேயர்‌, டூ பான்ட்‌ போன்ற நிறுவனங்களின்‌ 
நலன்களை பாதுகாப்பதே முக்கியமானது என்று 
மத்திய ஆட்சியாளர்கள்‌ முடிவெடுத்து 
செயல்படுவதாக தோன்றுகிறது. 


குறிப்பாக மரபணு மாற்றுப்பயிரை 
அறிமுகப்படுத்தும்‌, சந்தைப்படுத்தும்‌, ஆய்வு 
செய்யும்‌ நிறுவனங்களுக்கான கடப்பாடுகள்‌ எதுவும்‌ 
விதிக்கப்படவில்லை. இந்த மரபணு 
மாற்றுப்பயிர்கள்‌ விவசாயிகளுக்கும்‌, 
நுகர்வோர்களுக்கும்‌, கால்நடை உள்ளிட்ட ஏனைய 
உயிர்களுக்கும்‌ எந்தவிதமான ஆபத்துகளையும்‌ 


ஏற்படுத்தாது என்ற உத்தரவாதத்தை வழங்க 
வழிவகை செய்யவில்லை. மேலும்‌, இந்த பயிர்கள்‌ 
சூழலியல்‌ ரீதியாகவோ, மருத்துவ ரீதியாகவோ 
ஏதேனும்‌ ஆபத்துகளை கொண்டுவந்தால்‌ அந்த 
விவகாரங்களை எதிர்கொள்வது குறித்து 
ஏதுமில்லை. 


மரபணு மாற்றுப்பயிர்களை அறிமுகப்படுத்தும்‌ 
நிறுவனங்கள்‌, அந்தப்‌ பயிர்களால்‌ பாதிக்கப்படும்‌ 
விவசாயிகளுக்கோ, நுகர்வோர்களுக்கோ இழப்பீடு 
வழங்குவதை உறுதி செய்யும்‌ எந்த அம்சங்களும்‌ 
இல்லை. இதுபோன்ற விவகாரங்களில்‌ 
அரசுத்துறையினரின்‌ கடமை என்ன? தனியார்‌ 
நிறுவனங்களின்‌ பொறுப்பு என்ன? என்பது போன்ற 
எந்த சிந்தனைகளும்‌ இல்லை. 


இவற்றிற்கு பதிலாக பன்னாட்டு நிறுவனங்களை 
பாதுகாக்கும்‌ நோக்கிலும்‌, பன்னாட்டு 
நிறுவனங்களை கேள்விகேட்கும்‌ சூழல்‌ 
ஆர்வலர்களை தண்டிக்கும்‌ அம்சங்களை மட்டுமே 
இந்த “மரபணுத்‌ தொழில்நுட்ப ஒழுங்குமுறை 
ஆணைய சட்ட முன்வடிவு” கொண்டுள்ளது. 


நவீன வாய்ப்பூட்டு சட்டம்‌! 


மரபணுத்‌ தொழில்நுட்பத்தின்‌ பாதுகாப்பு 
குறித்து உறுதி செய்யவேண்டும்‌ என்று வணிக 
நிறுவனங்களை நிர்பந்தப்படுத்த முடியாத அரசு, 
மரபணுத்‌ தொழில்நுட்பத்தின்‌ பாதுகாப்பு குறித்து 
கேள்வி எழுப்புவோரை சிறையில்‌ அடைக்கவும்‌, 
அபராதம்‌ விதிக்கவும்‌ துடிக்கிறது. 


இந்த “மரபணுத்‌ தொழில்நுட்ப ஒழுங்குமுறை 
ஆணைய சட்ட முன்வடிவு”-இன்‌ பிரிவு 63ன்படி 
மரபணுத்‌ தொழில்நுட்பம்‌ குறித்து உரிய 
ஆதாரங்களோ, சான்றுகளோ, அறிவியல்ரீதியான 
ஆய்வறிக்கைகளோ இல்லாமல்‌, மரபணு மாற்று 


உணவின்‌ ஆபத்து குறித்து எச்சரித்தால்‌ 
குறைந்தபட்சம்‌ ஆறு மாதம்‌ முதல்‌ ஒரு வருட 
சிறைத்தண்டனை, அல்லது இரண்டு லட்ச ரூபாய்‌ 
வரையிலான அபராதம்‌, அல்லது ஒரு வருட 
சிறைத்தண்டனையோடு கூடிய இரண்டு லட்ச ரூபாய்‌ 
அபராதம்‌ விதிக்க இந்த சட்ட முன்வடிவு 
வழிவகுக்கிறது. 


வெள்ளையர்கள்‌ இந்தியாவை ஆண்டபோது 
சுதந்தர வேட்கையை தணிக்க வாய்ப்பூட்டு 
சட்டங்கள்‌ அமலில்‌ இருந்ததாக நம்மில்‌ பலரும்‌ 
வரலாற்றுப்‌ பாடங்களில்‌ படித்திருப்போம்‌. ஆனால்‌ 
அந்த நிலையை நாம்‌ கற்பனையில்‌ கூட சிந்திருக்க 
மாட்டோம்‌. அந்த கருப்புச்‌ சட்டம்‌ மீண்டும்‌ அமலுக்கு 
வருகிறது. இந்த புதிய “மரபணுத்‌ தொழில்நுட்ப 
ஒழுங்குமுறை ஆணைய சட்ட முன்வடிவு” அமலுக்கு 
வந்தால்‌, மரபணுத்‌ தொழில்நுட்பத்தை 
கேள்விகேட்கும்‌ சூழல்‌ ஆர்வலர்கள்‌, 
அறிவியலாளர்கள்‌,  ஊடகத்துறையினர்‌ ஆகிய 
அனைவரையும்‌ ஒருசேர முடக்கிவிட முடியும்‌. 


சரி! ஆதாரம்‌ இல்லாமல்‌ கேள்வி 
எழுப்பினால்தானே சிறையில்‌ அடைப்பார்கள்‌! 
ஆதாரங்களை சேகரிக்கலாம்‌ என்று யாரும்‌ 
முயற்சிக்க முடியாது. ஏனெனில்‌ இந்த மரபணுமாற்று 
தொழில்நுட்ப ஆய்வுகளின்‌ அனைத்து தகவல்களும்‌ 
அறிவுச்‌ சொத்துரிமை சட்டங்களின்‌ அடிப்படையில்‌ 
பன்னாட்டு வணிக நிறுவனங்களின்‌ “ரகசிய வணிக 
தகவல்‌”களாக வரையறை செய்யப்படும்‌. இந்த 
தகவல்களை தகவல்‌ உரிமைச்‌ சட்டத்தின்கீழ்‌ யாரும்‌ 
கோர முடியாது. எனவே மரபணு மாற்று உணவுப்‌ 
பொருட்கள்‌ குறித்து, அவற்றை தயாரிக்கும்‌ 
நிறுவனங்கள்‌ கூறும்‌ தகவல்களே இறுதியானவை. 
இவற்றை யாரும்‌ சரிபார்க்க முடியாது. 


இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது! 


இதுவரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்‌ 
246வது பிரிவின்‌ ஏழாவது அட்டவணையின்‌ 
இரண்டாவது பட்டியல்‌ மாநில அரசின்‌ அதிகார 
வரம்பின்கீழ்‌ வரும்‌ துறைகளை கூறுகிறது. இந்த 
பட்டியலின்‌ 14வது அம்சம்‌, வேளாண்மை, 
வேளாண்மை கல்வி, ஆய்வு, பூச்சிகள்‌ மற்றும்‌ 
பயிர்களை தாக்கும்‌ நோய்களுக்கு எதிரான 
பாதுகாப்பு ஆகியவற்றை குறிக்கிறது. அதாவது 
வேளாண்மை, வேளாண்‌ கல்வி - ஆய்வு, பூச்சிகள்‌ 
மற்றும்‌ பயிர்நோய்கள்‌ குறித்த அனைத்து 
பிரசினைகளுக்கும்‌ முடிவு எடுக்கும்‌ அதிகாரம்‌ 
மாநில அரசிடம்‌ இருந்தது. இந்த அதிகாரத்தை 
பயன்படுத்தியே மரபணு மாற்றப்பட்ட 
உணவுப்பயிரை எங்கள்‌ மாநிலத்தில்‌ அனுமதிக்க 
முடியாது என்று தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநில 
அரசுகள்‌ முடிவுகளை மேற்கொண்டன. ஆனால்‌ 
இந்த புதிய “மரபணுத்‌ தொழில்நுட்ப ஒழுங்குமுறை 
ஆணைய சட்ட முன்வடிவு” மாநிலங்களுக்கான இந்த 
அதிகாரத்தை சத்தமின்றி ரத்து செய்கிறது. 


பன்னாட்டு நிறுவனங்களுக்கும்‌, அதன்‌ இந்திய 
தொழில்‌-வணிக-அரசியல்‌ பங்காளிகளுக்கும்‌ 
லாபத்தையும்‌ - இந்திய விவசாயிகளுக்கும்‌, 
இந்தியாவின்‌ இறையாண்மைக்கும்‌ கூட கேடு 
விளைவிக்கக்கூடிய இந்த மரபணுத்தொழில்‌ நுட்பம்‌ 
இந்தியாவிற்கு ஏன்‌ தேவை என்ற சாதாரண 
கேள்விக்கு பதில்‌ கூறுவதற்கு யாருமில்லை. 


சுதந்திரமான நாட்டின்‌ சட்டம்‌ என்பது மக்களுக்கு 
தரமான வாழ்க்கையையும்‌, பாதுகாப்பையும்‌ உறுதி 
செய்வதாக இருக்க வேண்டும்‌. ஆனால்‌ நவீனகால 


இந்தியாவின்‌ சட்டங்கள்‌ இந்தியர்களின்‌ 
நிகழ்காலத்தையும்‌, எதிர்காலத்தையும்‌ பன்னாட்டு 
நிறுவனங்களின்‌ கட்டுப்பாட்டுக்குள்‌ 


ஒப்படைப்பதாகவே உள்ளது. 


சில மாதங்களுக்கு முன்‌ சென்னையில்‌ நடந்த 
சட்டக்‌ கருத்தரங்கு ஒன்றில்‌ பேசிய சென்ன 


உயர்நீதிமன்ற நீதிபதி ராமசுப்ரமணியம்‌ 
அவர்கள்‌, “கிழக்கிந்திய கம்பெனியின்‌ 
ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற நாம்‌ தற்போது 
வேறு கம்பெனிகளின்‌ கட்டுப்பாட்டுக்குள்‌ 


சென்றுவிடக்கூடாது!” என்று எச்சரித்தார்‌. 


ஆனால்‌ நடக்கும்‌ சம்பவங்களும்‌, உருவாகும்‌ புதிய 
சட்டங்களும்‌ நீதிபதி ராமசுப்ரமணியம்‌ அவர்களின்‌ 
எச்சரிக்கையை உதாசீனம்‌ செய்வதாகவே உள்ளன. 


சட்டம்‌ என்பது சட்டத்தை உருவாக்கும்‌ 
அரசியல்வாதிகளுக்கும்‌, சட்டத்தை 
நடைமுறைப்படுத்தும்‌ அதிகாரிகளுக்கும்‌, சட்டத்தை 
விவாதிக்கும்‌ சட்டத்‌ துறையினருக்கும்‌ மட்டுமே 
உரியது என்ற தவறான கருத்தை உடைத்தெறிய 
வேண்டியது தற்போது காலத்தின்‌ கட்டாயமாகிறது. 
ஏனெனில்‌ இந்த சட்டங்கள்‌ இந்தியாவில்‌ உள்ள 
அனைவரது வாழ்க்கையையும்‌ பாதிக்கிறது. 


மேலும்‌, மக்கள்‌ வாக்களித்து தேர்ந்தெடுத்த 
நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்களின்‌ 
பெயர்களை பயன்படுத்தியே இந்த சட்டங்கள்‌ 
அமலுக்கு வருகின்றன. எனவே தேர்தலில்‌ 
பங்கெடுத்து வாக்களிக்கும்‌ அனைத்து குடிமக்களும்‌ 
இந்த சட்டங்களை உருவாக்குவதில்‌ 
பங்கெடுப்பதாகவே பொருள்‌ கொள்ளப்படுகிறது. 
எனவே இது போன்ற மக்கள்‌ விரோத சட்டங்கள்‌ 
அறிமுகம்‌ செய்யப்படும்போது, உரிய முறையில்‌ 
எதிர்ப்புகளை பதிவு செய்யவேண்டியது குடிமக்கள்‌ 
ஒவ்வொருவரின்‌ கடமையாகும்‌. 


-சுந்தரராஜன்‌ 


அணுஉலை விபத்து 
இழப்பட்டு சட்டம்‌ - சொந்த 
செலவில்‌ சூனியம்‌ 


FRIDAY, JUNE 11, 2010 


உலகின்‌ முன்னேறிய நாடுகள்‌ பலவற்றிலும்‌ 
சுற்றுச்சூழலியலும்‌, அது சார்ந்த சட்டவியலும்‌ பெரு 
வளர்ச்சி அடைந்து வருகின்றன. குறிப்பாக 


சுற்றுச்சூழல்‌ சட்டவியலின்‌ அடிப்படை 
அம்சங்களாக “முன்னெச்சரிக்கை கோட்பாடு” 
(Precautionary Principle) மற்றும்‌ “சீரழிப்பவரே இழப்பீடு 
செலுத்த வேண்டும்‌” (Polluter Pays) ஆகிய 


கோட்பாடுகள்‌ தீவிரமாக கடைபிடிக்கப்படுகின்றன. 


அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில்‌ 
பேரழிவுகளை ஏற்படுத்தக்கூடியதும்‌, சூழலை 
மாசுபடுத்தக்கூடியதுமான பல தொழில்கள்‌ 
அனுமதிக்கப்படுவதில்லை. அமெரிக்காவில்‌ கடந்த 
1973ம்‌ ஆண்டுக்கு பிறகு ஒரு புதிய அணுஉலைகூட 
அமைக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக அழியா 
ஆற்றல்‌ மூலங்களான சூரிய சக்தி, காற்றாலை 
போன்றவற்றை பயன்படுத்தி மின்சக்தி தயாரிக்கும்‌ 
வழிமுறைகள்‌ அதிகரித்து வருகின்றன. 

ஆனால்‌ இந்தியாவில்‌ இதுபோன்ற சூழல்‌ 
பாதுகாப்புக்‌ கொள்கைகள்‌ நடைமுறையில்‌ 
பின்பற்றப்‌ படுவதில்லை. இதற்கு உதாரணமாக 


போபால்‌ விஷவாயு விபத்தைக்‌ கூறலாம்‌. 1984ஆம்‌ 
ஆண்டில்‌ நடந்த இந்த விபத்தின்‌ காரணமாக சுமார்‌ 
15 ஆயிரம்‌ உயிரிழந்துள்ளனர்‌. பல்வேறு 
விதங்களிலும்‌ பாதிக்கப்பட்டவர்களின்‌ 
எண்ணிக்கை 5 லட்சத்தை தாண்டுகிறது. 


இந்த விபத்தில்‌ பாதிக்கப்பட்டவர்கள்‌ யாரும்‌ 
தனியாக நீதிமன்றத்தை அணுகக்கூடாது என்று 
கூறிய மத்திய அரசு, பாதிக்கப்பட்டவர்கள்‌ சார்பாக 
அரசே வழக்கு தொடுக்கும்‌ என்று 
அறிவித்தது. ஆயினும்‌ இம்மக்களுக்கான தீர்வு 
விபத்து நடந்து 25 ஆண்டுகள்‌ கழிந்த பின்னரும்‌ 
முழுமையாக கிடைக்கவில்லை. இறையாண்மை 
மிக்க இந்தியாவின்‌ நாடாளுமன்றமுமம்‌, நீதி மன்றை 
அமைப்புகளும்‌, பிற அதிகார அமைப்புகளும்‌ 
போபால்‌ விபத்தில்‌ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 
துரோகமே இழைத்து வருகின்றன. போபால்‌ 
விபத்தில்‌ பாதிக்கப்பட்டவர்களும்‌, அவர்களின்‌ 
வாரிசுகளும்‌ இழப்பீடு கேட்டு போராட்டம்‌ 
நடத்தினால்‌ தடியடிகளும்‌, சிறைத்தண்டனைகளுமே 
பரிசாக வழங்கப்படுகின்றன. 


இந்த விபத்திலிருந்து இதுவரை இந்தியா எந்தப்‌ 
பாடமும்‌ கற்றுக்கொள்ளவில்லை. நாட்டிலுள்ள 
அணுமின்‌ நிலையங்களும்‌ போபாலுக்கு எந்த 
விதத்திலும்‌ குறைந்தவை அல்ல. ஆபத்து மிகுந்த 
இந்த அணுமின்‌ நிலையங்கள்‌ 
பாதுகாப்பானவையோ, சிக்கனமானவையோ, 
ஆற்றல்மிகுந்தவையோ அல்ல என்பதை சூழலியல்‌ 
நிபுணர்கள்‌ பலமுறை நிரூபணம்‌ செய்துள்ளனர்‌. 
எனினும்‌ இந்த அணுஉலைகளை தொடர்ந்து 
இயக்குவதில்‌ அரசு ஆர்வம்‌ காட்டி வருகிறது. 

இன்றைய நிலையில்‌ அணுமின்‌ நிலையங்களில்‌ 
விபத்தே ஏற்படாது என அரசு உட்பட யாரும்‌ உறுதி 
கூற முடியாது. அணுமின்‌ நிலையங்கள்‌ இயங்குவது 


நிகழ்கால ஆபத்து. அணுமின்‌ நிலையத்தில்‌ 
வெளியாகும்‌ கழிவுகள்‌ எதிர்காலத்தில்‌ பல்லாயிரம்‌ 
வருடங்களுக்கான ஆபத்தாக விளங்கும்‌. இதை 
அணுசக்தி ஆதரவாளர்கள்‌ யாரும்‌ மறுப்பதும்‌ 
இல்லை. இவ்வளவு ஆபத்தான அணுசக்தி 
தேவைதானா? என்ற கேள்விக்கு நேரடியான பதில்‌ 
அளிப்பதும்‌ இல்லை. 


இந்நிலையில்‌ அணுமின்‌ உலைகளில்‌ விபத்து 
ஏற்பட்டால்‌ இழப்பீடு அளிப்பது குறித்த சட்டம்‌ 
ஒன்றை நிறைவேற்ற மத்திய அரசு தீவிர முயற்சி 
செய்து வருகிறது. மனிதர்களுக்கு பாதிப்பே இல்லாத 
வகையில்‌ மின்சக்தி தயாரிக்கும்‌ வழியை 
கண்டுபிடிப்பதைவிட்டு இழப்பீடு தருவதற்காக ஒரு 
சட்டமா என்று சினம்‌ கொள்ளாதீர்கள்‌. இது நீங்கள்‌ 
நினைப்பதைப்போல பாதிக்கப்படும்‌ 
இந்தியர்களுக்கு உரிய நிவாரணம்‌ வழங்குவதற்கான 
சட்டம்‌ அல்ல. 


அதற்கு பதிலாக பாதிப்பை ஏற்படுத்தும்‌ 
வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு, குறிப்பாக 
அமெரிக்க அணுசக்தி நிறுவனங்களுக்கு சலுகை 
அளிக்கும்‌ நயவஞ்சக திட்டத்தை, ஒரு சட்டமாக 
மத்திய அரசு அறிமுகப்படுத்துகிறது. இந்த 
சட்டத்தைப்‌ பற்றி தெரிந்து கொள்ளும்‌ முன்பு 
இதற்கான தேவை குறித்து பார்ப்போம்‌. 


இந்தியாவில்‌ இயங்கும்‌ அனைத்து அணு 
உலைகளையும்‌ இந்திய அரசின்‌ கட்டுப்பாட்டில்‌ 
இயங்கும்‌ பொதுத்துறை நிறுவனமான இந்திய 
அணுசக்திக்‌ கழகம்‌ என்ற அமைப்பே இயக்கி 
வருகிறது. இந்த நிறுவனத்துடன்‌ அமெரிக்கா, 
பிரான்ஸ்‌, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின்‌ அரசுகளோ, 
நிறுவனங்களோ இணைந்து செயல்படுகின்றன. 
இவற்றில்‌ அமெரிக்காவே இந்தியாவில்‌ அதிகம்‌ 
முதலீடு செய்வதற்கு முனைந்து செயல்படுகிறது. 


இந்த முதலீட்டுத்‌ தொகையும்‌, அதற்குரிய லாபமும்‌ 
சிறிதும்‌ குறையாமல்‌ கிடைக்கவேண்டும்‌ என்று 
அமெரிக்க நிறுவனங்கள்‌ விரும்புகின்றன. 
விபத்துகள்‌ ஏற்பட்டால்‌ இழப்பீடு வழங்குவதன்‌ 
மூலம்‌ தங்கள்‌ வருவாய்க்கு இழப்பு ஏற்படக்கூடாது 
என்று இந்த நிறுவனங்கள்‌ கருதுகின்றன. எனவே 
விபத்துகளுக்கான இழப்பீடு வழங்குவதிலிருந்து 
தங்களுக்கு விடுதலை வேண்டும்‌ என்று இந்த 
நிறுவனங்கள்‌ மத்திய அரசுக்கு நிபந்தனை 
விதித்தன. 


இதையடுத்து, “The Civil Liability for Nuclear Damage 
Bill, 2010” என்ற பெயரிலான “அணுஉலை விபத்து 
இழப்பீட்டு வரம்பு நிர்ணயிக்கும்‌ சட்ட”த்தை 
கொண்டுவருவதற்கான முயற்சியில்‌ மத்திய அரசு 
ஈடுபட்டுள்ளது. 


இந்த சட்டத்தின்‌ 6வது அம்சம்‌ அணு உலை 
விபத்துக்கான இழப்பீட்டிற்கான உச்சவரம்பு 
அதிகபட்சமாக சுமார்‌ ரூபாய்‌ இரண்டாயிரத்து நூறு 
கோடி (2100 கோடி ரூபாய்‌) என்று நிர்ணயம்‌ 
செய்கிறது. ஆனால்‌ அமெரிக்காவில்‌ இதுபோன்ற 
விபத்து ஏற்பட்டால்‌ இதைப்போல சுமார்‌ 23 மடங்கு 
இழப்பீடு வழங்கப்படும்‌. இந்த 2100 கோடி ரூபாயிலும்‌ 
வெறும்‌ 500 கோடி ரூபாயை மட்டும்‌ அந்த 
அணுஉலைக்கான தொழில்நுட்பத்தை வழங்கும்‌ 
நிறுவனங்கள்‌ செலுத்தினால்‌ போதுமானது. 
(அதையும்‌ அந்த நிறுவனங்கள்‌ இன்சூரன்ஸ்‌ 
நிறுவனங்களிடம்‌ வசூலித்துவிடும்‌ என்பது வேறு 
கதை!) மீதித்‌ தொகையான சுமார்‌ 1587 கோடி 
ரூபாயை இந்திய அணுசக்தி கழகம்‌ என்ற 
பொதுத்துறையின்‌ பெயரால்‌ இந்திய அரசு வழங்கி 
விடும்‌. இதற்கான தொகை எங்கிருந்து வரும்‌ என்று 
கேட்கிறீர்களா இந்திய குடிமக்கள்‌ கட்டும்‌ பல்வேறு 
வரிகளிலிருந்து திரட்டப்படும்‌ அரசு நிதிதான்‌, 
இந்தியர்களுக்கு பேரழிவு ஏற்படும்போது 


வெளிநாட்டு நிறுவனங்களை காப்பாற்றும்‌ 
நோக்கத்தில்‌ செலவழிக்கப்படும்‌. 


இது போன்ற பேரழிவுகளுக்கு வெளிநாட்டு 
தனியார்‌ நிறுவனங்களே காரணம்‌ என்று 
நிரூபிக்கப்பட்டால்கூட அந்த நிறுவனத்துக்கு 
எதிராக அந்நிறுவனம்‌ அமைந்துள்ள நாட்டின்‌ 
நீதிமன்றத்தில்‌ வழக்கு தொடுக்கும்‌ உரிமையும்‌ 
இந்திய குடிமக்களுக்கு இந்த சட்டத்தின்‌ வாயிலாக 
மறுக்கப்படுகிறது. (பிரிவு 17) 


உண்மையைச்‌ சொல்லப்போனால்‌ இந்த சட்டம்‌, 
அணு உலை விபத்து ஏற்படும்‌ பட்சத்தில்‌ அது 
குறித்து விசாரிக்கும்‌ அதிகாரத்தை இந்திய 
நீதிமன்றங்களிடம்‌ இருந்தே பறித்து விடுகிறது. 
(பிரிவு 35) 


விபத்தால்‌ பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம்‌ 
அளிப்பதற்காக அணு உலை பாதிப்பு இழப்பீடு 
ஆணையம்‌ அமைக்கப்படும்‌. இதன்‌ ஆணையர்கள்‌ 
மேற்கொள்ளும்‌ முடிவுகளே இறுதியானவை. இதற்கு 
எதிராக நாட்டின்‌ எந்த நீதிமன்றத்திலும்‌ 
மேல்முறையீடு செய்ய முடியாது. 


ஒரு அணுஉலையில்‌ விபத்து ஏற்பட்டால்‌ அதன்‌ 
தீய விளைவுகள்‌ பல பத்தாண்டுகளுக்கு நீடிக்கும்‌. 
இம்மாதிரியான விளைவுகள்‌ குறித்து இதுவரை எந்த 
முழுமையான ஆய்வும்‌ இதுவரை நிறைவு 
பெறவில்லை. இந்நிலையில்‌ இந்திய 
அணுஉலைகளில்‌ விபத்து ஏற்பட்டால்‌, இழப்பீடு 
கோருவதற்கு வெறும்‌ பத்தாண்டு காலத்தை 
மட்டுமே காலக்கெடுவாக விதிக்க இந்த புதிய சட்டம்‌ 
வழி வகுக்கிறது. அதாவது அணுஉலை விபத்து 
ஏற்பட்ட தினத்திலிருந்து 10 ஆண்டுகளுக்குள்‌ 
மட்டுமே இழப்பீடு கோர முடியும்‌ என்று இந்த சட்டம்‌ 
வரம்பு விதிக்கிறது. (பிரிவு 18) விபத்து ஏற்பட்டு 
அதன்‌ விளைவான தீய விளைவுகள்‌ 10 ஆண்டுகள்‌ 


கழித்து தெரியவந்தால்‌ அதற்காக இழப்பீடு கோர 
முடியாது என்பதுதான்‌ இந்தப்‌ பிரிவின்‌ 
கருப்பொருள்‌. 


இது போன்று இந்திய மக்களுக்கு எதிரான 
சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான சர்வதேச 
கடமைகள்‌ ஏதும்‌ இந்தியாவிற்கு இல்லை என்ற 
போதிலும்‌ அமெரிக்க எஜமானர்களுக்கு அடிபணிந்து 
நடக்கும்‌ இந்திய ஆட்சியாளர்களின்‌ பணிவு 
வேட்கையே இத்தகைய சட்டத்தை இங்கு கொண்டு 
வரமுயற்சிக்கிறது. 


இந்த சட்டத்திற்கான முன்வடிவை பரிசீலனை 
செய்த பிரபல அரசியல்‌ அமைப்புச்‌ சட்டநிபுணர்‌ 
சோலி சொராப்ஜி, “இந்திய அரசியல்‌ சட்டத்திற்கும்‌, 
உச்சநீதிமன்றத்தின்‌ பல முன்மாதிரி தீர்ப்புகளுக்கும்‌ 
எதிரான இந்த சட்டத்திற்கான தேவை எதுவும்‌ இன்று 
இல்லை: இந்த சட்டம்‌ யாருடைய நிர்பந்தத்தில்‌ 
கொண்டு வரப்படுகிறது என்பதும்‌ புரியவில்லை!” 
என்று வேதனை தெரிவித்துள்ளார்‌. 


அமெரிக்காவுடன்‌ பல்வேறு ஐரோப்பிய யூனியன்‌ 
நாடுகள்‌ அணுசக்தி தொடர்பான பல்வேறு 
வர்த்தகங்களை செய்து வருகின்றன. ஆனால்‌ 
இந்தியாவில்‌ கொண்டுவர முயற்சிக்கப்படும்‌ இந்த 
சர்ச்சைக்குரிய சட்டத்தைப்போல ஐரோப்பிய 
நாடுகளிலோ, வேறு வளரும்‌ நாடுகளிலோகூட எந்த 
சட்டமும்‌ இல்லை. 


சாமானியர்களுக்கும்‌ சட்டத்துக்கும்‌ 
தொடர்பில்லை என்ற தவறான கருத்து சமூகத்தில்‌ 
உள்ளது. வழக்கறிஞர்கள்‌ சட்டத்தை 
பயன்படுத்துகின்றனரே தவிர, சட்டத்தை 


உருவாக்கும்‌ பணி சாமானிய மக்களின்‌ பெயரால்‌, 
மக்களின்‌ பிரதிநிதிகளால்தான்‌ நடைபெறுகிறது. 
எனவே சமூக ஆர்வம்‌ கொண்ட எவரும்‌ சட்டத்தை 
திறனாயும்‌ நோக்கத்தில்‌ படித்தே ஆக வேண்டியது 


காலத்தின்‌ கட்டாயம்‌! மேலும்‌ மக்களுக்கு எதிரான 
இது போன்ற சட்டங்களை அனைத்து தளங்களிலும்‌ 
எதிர்ப்பது, நமது சந்ததிகளுக்கு நாம்‌ 
செய்யவேண்டிய வரலாற்றுக்‌ கடமையாகும்‌! 


-பி. சுந்தரராஜன்‌ 
(sundararajan@lawyer.com) 


_ Criminalize 


| 2 3 
} 1 
oe த, 
ச 7  * nig யத்‌ «| 
“TO a 
ES | 
கத்‌ , 


Biopiracy 


கொள்ளை போகும்‌ 
இயற்கை வளங்கள்‌ - 
துணை நிற்கும்‌ சட்டங்கள்‌ 
MONDAY, JUNE 14, 2010 


உலகில்‌ வேறு எங்கும்‌ காண முடியாத அரிய 
குணங்கள்‌ படைத்த பல கோடி தாவரங்கள்‌, 
மூலிகைகள்‌, உயிரினங்கள்‌ இந்தியாவில்‌ உள்ளன. 
நம்முடைய மூதாதையர்கள்‌ இத்தகைய 
உயிரினங்களின்‌ இக்குணங்களை கண்டறிந்து 
காலகாலமாக பலவிதங்களில்‌ பயன்படுத்தி வந்து 
உள்ளனர்‌. பாட்டி வைத்தியம்‌: என்று 
அமைக்கப்படும்‌ இவை பெரும்பாலும்‌ எழுத்து 
வடிவில்‌ இருப்பதில்லை, சொல்‌ வடிவம்‌ மூலமாக 
ஆண்டாண்டு காலம்‌ நாம்‌ இவற்றை பயன்படுத்தி 


வருகிறோம்‌. உலகெங்கும்‌ மக்கள்‌ இப்படி 
மூலிகைகள்‌, மற்றும்‌ உயிரினங்களின்‌ மருத்துவ 
மற்றும்‌ பிற பயன்பாடுகளை அறிந்து 
வைத்துள்ளனர்‌. 


இத்தகைய அறிவை பாரம்பரிய அறிவாண்மை 
(Traditional Knowledge) என்று வகைப்படுத்துகின்றனர்‌. 
இதுபோன்ற அறிவை நம்மக்கள்‌ “நவீன 
அறிவியலுக்கு” ஏற்ப ஆவணப்படுத்தி 
வைப்பதில்லை, இவை பெரும்பாலும்‌ மக்களின்‌ 
பொது சொத்தாக இருக்கின்றது. ஆனால்‌ நவீன 


தொழில்நுட்பங்களை கொண்டு பொது 


பயன்பாட்டில்‌ உள்ள இத்தகைய இயற்கை 
வளங்களை காப்புரிமை போன்ற சட்டங்கள்‌ மூலம்‌ 
தனியார்‌ # நிறுவனங்கள்‌ உடைமைகளாக 


மாற்றப்படும்‌ கொடூரம்‌ அதிகரித்து வருகிறது. 
மஞ்சள்‌ வேம்பு, வேப்பிலை போன்றவற்றுக்கு 
அமெரிக்கா மற்றும்‌ ஜரோப்பிய நாடுகளில்‌ 
காப்புரிமை கொடுக்கப்பட்டதை நாம்‌ இங்கு 
நினைவில்‌ கொள்ளலாம்‌. ஆண்டு தோறும்‌ நம்‌ 
நாட்டைச்‌ சேர்ந்த சுமார்‌ 2000 பாரம்பரிய இயற்கை 
வளங்களுக்கு மேற்கு நாடுகளில்‌ காப்புரிமை 
கொடுக்கப்படுவதாக மத்திய அமைச்சர்‌ ஜெய்ராம்‌ 
ரமேஷ்‌ கூறியுள்ளார்‌. 


மூன்றாம்‌ உலக நாடுகளின்‌ இயற்கை வளங்கள்‌ 
காப்புரிமை போன்ற சட்டங்கள்‌ மூலம்‌ கொள்ளை 
போவதை தடுப்பதற்கும்‌, இயற்கை வளங்கள்‌ மீதான 
ஆராய்ச்சிகளை முறைப்படுத்தவும்‌ 1992 ஆம்‌ ஆண்டு 
ஐக்கிய நாடுகள்‌ அவை சார்பில்‌ மாநாடு ஒன்று 
நடைபெற்றது. ஒரு நாட்டின்‌ இயற்கைவளங்களை 
மற்றொரு நாடு ஆராய்ச்சிகாக பயண்படுத்துகின்ற 
போது கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள்‌ 
உள்ளடங்கிய பல்லுயிர்பரவலுக்கான ஒப்பந்தம்‌ 
(Convention For Biodiversity) ஒன்று அந்த மாநாட்டில்‌ 
வரையறுக்கப்பட்டது. 


பல்‌உயிரின ஒப்பந்தத்தின்‌ அடிப்படையில்‌ இயற்கை 
வளங்களையும்‌ மூதாதையர்களின்‌ பாரம்பரிய 
அறிவாண்மையும்‌ பாதுகாத்திட, பல்லுயிர்ப்பரவல்‌ 
சட்ட த்தை (101௦2௦ Diversity Act,2002) இந்தியா 
இயற்றியது. 

பல்லுயிர்ப்பரவல்‌ சட்டத்தின்‌ கீழ்‌ இயங்கும்‌ 
அமைப்புகள்‌ 


இந்த சட்டம்‌ “தேசிய பல்லுயிர்ப்பரவல்‌ 
ஆணையம்‌” மற்றும்‌ “மாநில பல்லுயிர்ப்பரவல்‌ 


வாரியம்‌' ஆகிய கமிட்டிகளை நியமித்துள்ளது. இந்த 
கமிட்டிகளுக்கு நம்‌ நாட்டின்‌ இயற்கை வளங்களை 
பாதுகாக்கும்‌ பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. 
கூடுதலாக ஒவ்வொரு பஞ்சாயத்து மற்றும்‌ 
நகராட்சியும்‌ “பல்லுயிர்ப்பரவல்‌ நிர்வாகக்‌ 
குழுக்களை” அமைக்க இச்சட்டம்‌ வலியுறுத்துகிறது. 
தத்தமது எல்லையில்‌ பல்லுயிர்‌ பாதுகாப்பு 
நிலையான பயன்பாடு மற்றும்‌ வாழ்விடங்களை 
பராமரித்தல்‌, நில இனங்கள்‌, நாட்டுப்புற வகைகள்‌ 
பயிரிடு இனங்கள்‌, வளர்ப்புக்காக 
பயன்படுத்தப்படும்‌ விலங்குகளும்‌, கால்நடை 
இனங்களும்‌, மற்றும்‌ நுண்ணுயிர்களை பாதுகாத்தல்‌ 
மற்றும்‌ பல்லுயிர்ப்பரவல்‌ தொடர்பான 
அறிவாண்மையை பதிவு செய்தல்‌ போன்றவை 
இத்தகைய குழுக்களின்‌ நோக்கமாகவும்‌ 
செயல்பாடுகளாகவும்‌ இருக்க வேண்டும்‌ என்றும்‌ 
இச்சட்டம்‌ வலியுறுத்துகிறது. 


மேலும்‌ இக்குழுவின்‌ முக்கிய பணியாக இச்சட்டம்‌ 
கூறுவது, உள்ளுர்‌ மக்களிடம்‌ கலந்துபேசி 
மக்களுடைய பல்லுயிர்ப்பரவல்‌ பதிவேடு 
தயாரிப்பதே ஆகும்‌. இந்த பதிவேடு உள்ளுர்‌ 
உயிரியியல்‌ ஆதாரம்‌, மருத்துவ பயன்‌ அல்லது இதர 
பயன்கள்‌ அல்லது பாரம்பரிய அறிவாண்மை ஆகிய 
விவரங்களை உள்ளடங்கியதாக இருக்க வேண்டும்‌ 
என்றும்‌ இச்சட்டம்‌ கூறுகிறது. 


இச்சட்டப்படி தேசிய மற்றும்‌ மாநில 
பல்லுயிர்ப்பரவல்‌ ஆணையம்‌, பல்லுயிர்ப்பரவல்‌ 
நிர்வாகக்‌ குழுக்களின்‌ எல்லைக்குள்‌ அமைந்துள்ள 
இயற்கை வளம்‌ மற்றும்‌ அது தொடர்பான பயன்பாடு 
குறித்து யாதொரு முடிவு எடுக்கும்போது அவற்றை 
கலந்தாலோசிக்க வேண்டும்‌ . 


இயற்கை வளங்களும்‌ காப்புரிமையும்‌ 


இந்த சட்டம்‌ நம்நாட்டு இயற்கை வளங்களுக்கு 


அறிவுசார்‌ சொத்துரிமை (Intellectual Property 
Rights) வழங்குவதை முழுவதுமாக, குறிப்பாக 
காப்புரிமையை தடைசெய்கிறது. காரணம்‌ 
காப்புரிமை என்பது தனியாருக்கு வழங்கப்படும்‌ 
ஏகபோக உரிமையாகும்‌. காப்புரிமை பெற்ற ஒருவர்‌/ 
நிறுவனம்‌ தாம்‌ காப்புரிமை சட்டப்படி பதிவு செய்த 
பொருளை மற்றொரு நபர்‌ உற்பத்தி/விற்பனை 
செய்வதை 20 ஆண்டுகளுக்கு தடுக்கும்‌ உரிமையை 
பெறுகிறார்‌. 


காப்புரிமையை தடை செய்யும்‌ அதே 
நேரத்தில்‌ (உள்நாட்டு/வெளிநாட்டு) 
ஆராய்ச்சியாளர்கள்‌ தங்கள்‌ ஆராய்ச்சிக்காக 
பல்லுயிர்ப்பரவல்‌ சட்டத்தின்ப்படி அமைந்துள்ள 


கமிட்டியின்‌ கீழ்‌ பாதுகாக்கப்படும்‌ இடங்களுக்குச்‌ 
சென்று அவர்களுடைய அனுமதியோடு ஆராய்ச்சி 
செய்யும்‌ உரிமையையும்‌ இச்சட்டம்‌ வழங்குகிறது. 
இந்த சலுகை, ஆராய்ச்சி என்ற பெயரில்‌ நம்முடைய 
இயற்கை வளங்கள்‌ கொள்ளை போவதற்கு 
உதவக்கூடும்‌. இந்த சட்டம்‌ நம்முடைய இயற்கை 
வளங்களின்‌ மரபணுக்களை (6) ஆராய்ச்சிக்காக 
வெளிநாடுகளுக்கு எடுத்துச்செல்வதை தடை 
செய்யவில்லை. இவ்வாறு ஆராய்ந்து அதன்‌ மூலம்‌ 
பெறப்படும்‌ கண்டுபிடிப்புகளுக்கு(!?) காப்புரிமை 
வழங்குவதையும்‌ இச்சட்டம்‌ தடை செய்யவில்லை. 


ஆக அனுமதி பெற்று ஆராய்ந்து 
கண்டுபிடிக்கப்படும்‌ பொருட்களுக்கு இந்தியாவிலும்‌ 
காப்புரிமை பெற மூடியும்‌. இதன்‌ மூலம்‌ பெறப்படும்‌ 
லாபத்தில்‌ குறிப்பட்ட பகுதியை இந்த செல்வங்களை 
இதுநாள்‌ வரை பாதுகாத்து வந்த மக்களிடம்‌ 
பகிர்ந்துகொள்ள வேண்டும்‌ (ஸ்‌ Sharing) என்று 
பல்லுயிர்ப்பரவல்‌ சட்டம்‌ கூறுகிறது. அதாவது 
பல்லுயிர்ப்பரவல்‌ நிர்வாகக்‌ குழுக்கள்‌ தமது 
எல்லைக்குள்‌ அமைந்துள்ள பகுதிகளிலிருந்து 
வணிக நோக்கங்களுக்காக இயற்கை வளங்களை 


சேகரிக்கும்‌ அல்லது அணுகும்‌ யாதொரு 
நபரிடத்திலிருந்து/நிறுவனத்திடம்‌ கட்டணமாக ஒரு 
தொகையை வசூல்‌ செய்யலாம்‌ என்பது இதன்‌ 
பொருள்‌. 


மறைமுகமாக நம்முடைய இயற்கை வளங்கள்‌ 
கொள்ளை போவதற்கு இச்சட்டம்‌ உதவுவதோடு 
மட்டும்‌ அல்லாமல்‌, இதுபோன்ற ஆராய்ச்சியின்‌ 
பயனாக இத்தகைய இயற்கை வளங்களை 
பாதுகாத்து வந்த மக்களுக்கு ஏற்படும்‌ நஷ்டங்ளை 
மிகச்சிறிய இழப்பீட்டுத்தொகை மூலம்‌ நிவர்த்தி 
செய்துவிடலாம்‌ எனவும்‌ இச்சட்டம்‌ 
கூறுகிறது. இச்சட்டம்‌ இயற்கை கொள்ளையை (8௦ 
Piracy) சட்டப்பூர்வமாக முறைப்படுத்துகின்றது என்று 
இயற்கை ஆர்வலர்‌ டாக்டர்‌ வந்தனா சிவா கூறியதை 
இங்கு நினைவில்‌ கொள்ளலாம்‌. 


க ஆர 


கூடுதலாக இந்த சட்டத்தின்‌ கீழ்‌ The Protection, 
Conservation and Effective Management Of Traditional 
Knowledge Relating To Biological Diversity Rules, 
2009 என்கிற சட்ட வரைவு நிலுவையில்‌ உள்ளது. 
இந்த சட்ட விதி மேற்கூறிய வகையில்‌ 


ஆராய்ச்சிகளை முறைப்படுத்தி கட்டணத்‌ தொகை 
வசூல்‌ செய்வதிற்கு தேசிய பல்லுயிர்ப்பரவல்‌ 
ஆணையம்‌ மற்றும்‌ இதர கமிட்டிகளுக்கு கூடுதல்‌ 
அதிகாரம்‌ தருகிறது. 


சட்டத்தின்‌ செயலற்ற நிலை 


மாநில அரசுக்கு கிராம பஞ்சாயத்து போன்ற 
உள்ளாட்சி அமைப்புகளோடு கலந்தாலோசித்து, 


பல்லுயிர்ப்பரவல்‌ முக்கியத்துவம்‌ உடைய 
இடங்களை பல்லுயிர்ப்பரவல்‌ பாரம்பரிய 
இடங்களாக (Biodiversity Heritage Sites) அறிவிக்க 
இச்சட்டம்‌ வழிவகுத்துள்ளது. இவ்வாறு 


அறிவிக்கப்படும்‌ இடங்கள்‌ சிறப்பு சட்டங்கள்‌ மூலம்‌ 
பாதுகாக்கப்பட வேண்டும்‌ என்று மேற்கூறிய சட்டம்‌ 
கூறுகிறது. 2008 ஆண்டு நிலவரப்படி கேரளாவை 
தவிர வேறு தமிழ்நாடு உட்பட எந்த ஒரு மாநிலமும்‌ 
இந்த பிரிவின்படி பல்லுயிர்ப்பரவல்‌ பாரம்பரிய 
இடமாக தங்கள்‌ மாநிலங்களில்‌ எந்த இடத்தையும்‌ 
இன்னும்‌ கண்டறியவில்லை. 


குறிப்பாக தமிழகத்தில்‌ எந்த உள்ளாட்சி 
அமைப்பும்‌ பல்லுயிர்ப்பரவல்‌ நிர்வாகக்‌ குழவை 
ஏற்படுத்தியதாக தெரியவில்லை. கிராம பஞ்சாயத்து 
அளவில்‌ இந்த சட்டம்‌ செயல்படுத்தப்படும்‌ போது 
மட்டுமே நம்‌ பாரம்பரிய இயற்கை வளங்கள்‌ 
பாதுக்காப்படும்‌. கேரளாவில்‌ உள்ள பிளாச்சிமடா 
என்கிற ஒரு சிறிய கிராம பஞ்சாயத்துதான்‌ “கோக்‌” 
என்கிற மிக பெரிய பன்னாட்டு நிறுவனம்‌ 
தங்களுடைய நீர்‌ வளத்தை சுரண்டவிடாமல்‌ 
துரத்தியது என்பதை நாம்‌ மறக்க கூடாது. 


-மு.வெற்றிச்‌ செல்வன்‌ 
(Vetri @Lawyer.Com) 


உயர்நீதிமன்றத்தில்‌ தமிழ்‌! 
என்ன சிக்கல்‌? யாருக்கு 
சிக்கல்‌? 
THURSDAY, JUNE 24, 2010 


தமிழ்நாட்டில்‌ உயர்நீதிமன்றத்தைத்‌ தவிர மற்ற 
நீதிமன்றங்களில்‌ தமிழ்‌ அலுவல்‌ மொழியாக 
பயன்படுத்தப்படுகிறது. அதாவது வழக்கு 
தொடுப்பது, வழக்கு மறுப்பது, விசாரணை 
நடைமுறைகள்‌, தீர்ப்பு வழங்கல்‌ உள்ளிட்ட 
அனைத்தும்‌ தமிழில்‌ நடைபெறலாம்‌ _ 
நடைபெறுகிறது. இதனால்‌ யாரும்‌ பாதிக்கப்பட்டதாக 
இதுவரை செய்திகள்‌ இல்லை 


ஆனால்‌ உயர்நீதிமன்றத்தில்‌ தமிழை அலுவல்‌ 
மொழியாக பயன்படுத்துவதில்‌ பல சர்ச்சைகள்‌ 
உள்ளன. இது குறித்து பெரும்பாலான நீதிபதிகளும்‌, 
உயர்‌ குலத்தோர்‌ என்று குறிப்பிடப்‌ படுபவர்களும்‌, 
மூத்த வழக்கறிஞர்களும்‌ பொருள்‌ பொதிந்த மவுனம்‌ 
சாதிக்கின்றனர்‌. மத்திய, மாநில அரசுகளின்‌ 
முன்னுரிமை பட்டியலில்‌ தமிழை நீதிமன்ற 
மொழியாக அங்கீகரிப்பது இல்லை என்பது 
நிரூபணம்‌ ஆகிவிட்டது. 


அரசியல்‌ பார்வையற்ற சராசரி குடிமகனுக்கு 
மேற்கூறப்பட்ட வாக்கியம்‌ அதிர்ச்சி அளிக்கலாம்‌. 
தமிழாய்ந்த முதல்‌ அமைச்சருக்கு, தமிழை நீதிமன்ற 


மொழியாக்குவதில்‌ தடை என்ன இருக்கக்கூடும்‌ 
என்ற கேள்வி எழலாம்‌. உச்ச நீதிமன்றமும்‌, மத்திய 
அரசும்‌ ஏற்காத ஒரு பிரச்சினைக்கு தமிழக அரசை 
குற்றம்‌ சாட்டுவது பொருத்தமற்றது என்ற 
எண்ணமும்‌ வரலாம்‌. ஆனால்‌ அது முழுமையான 
சிந்தனையாகாது. 


எந்த ஒரு அரசிலும்‌, அதை மக்கள்‌ நேயமுள்ள 
ஒரு தலைவர்‌ வழி நடத்தினாலும்‌ அந்த ஆட்சியில்‌ 
சிலர்‌ பாதிக்கப்படுவது இயல்பானதே! அவ்வாறு 
பாதிக்கப்படுபவர்கள்‌ தங்கள்‌ குறைபாடுகளை 
ஆட்சியில்‌ இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில்‌ 
எடுத்துச்‌ சொல்லி தீர்வு காண்பது மக்களாட்சியின்‌ 
வரம்புக்குள்‌ அடங்கும்‌ அம்சமே ஆகும்‌. 


காமராஜர்‌, அண்ணாதுரை போன்ற தலைவர்கள்‌ 
ஆட்சியில்‌ இருந்தபோது பாதிக்கப்பட்ட மக்களின்‌ 
நிலை குறித்து ஊடகங்களில்‌ செய்தி 
வெளியானாலோ, மக்கள்‌ பிரதிநிதிகள்‌ 
எடுத்துக்கூறினாலோ அந்த பிரசினைகளை தீர்க்க 
முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறு தீராத 
பிரசினைகளுக்காக பாதிக்கப்பட்டவர்கள்‌ 
போராடினால்‌ அதையும்‌ இயல்பாக ஏற்றுக்கொண்டு 
அந்தப்‌ பிரசினையை தீர்க்க முயலும்‌ பக்குவம்‌ அந்த 
தலைவர்களுக்கு இருந்தது. 


அண்மைக்கால ஆட்சிகளிலோ மக்களின்‌ எந்த 
நியாயமான கோரிக்கைகளும்‌ போராட்ட வடிவம்‌ 
எடுக்கும்‌ வரை கேட்காமலே புறக்கணிக்கும்‌ போக்கு 
நிலவுகிறது. எனவே தவிர்கக இயலாமல்‌ நடக்கும்‌ 
போராட்டங்களையும்‌ அரசின்‌ கவனத்தை ஈர்க்கும்‌ 
நிகழ்வாக கருதாமல்‌, தமது ஆட்சியை முடிவுக்கு 
கொண்டுவரும்‌ நிகழ்வாக ஆட்சியாளர்கள்‌ 
கருதுவதும்‌, அதனால்‌ கதிகலங்கி போராட்டங்களை 
இரும்புக்‌ கரம்‌ கொண்டு ஒடுக்க முனைவதும்‌ 
வாடிக்கையாகி வருகிறது. மக்களுடைய 


போராட்டங்கள்‌ குறித்த செய்திகளை ஊடகங்கள்‌ 
வெளியிடாமலிருக்கும்‌ வகையில்‌ ஊடக 
நிறுவனங்கள்‌ சரிக்கட்டப்‌ படுகின்றன. எதிர்க்‌ 
கட்சிகள்‌ வெளியிடும்‌ கோரிக்கைகள்‌ திட்டமிட்டு 
திசை திருப்பப்படுகின்றன. அரசின்‌, 
ஆட்சியாளர்களின்‌ புகழ்பாடும்‌ கருத்துகளே 
ஊடகங்கள்‌ மூலமாக மக்களிடம்‌ கொண்டு சேர்க்கப்‌ 
படுகின்றன. 


இந்த நிலையில்‌ பாதிக்கப்படும்‌ மக்களின்‌ 
நியாயமான உரிமைகளை எடுத்துப்‌ பேசும்‌ களமாக 
நீதிமன்றம்‌ அமைகிறது. மக்கள்‌ பிரசினைக்காக 
வழக்கு தொடுக்கும்போது அந்த பிரசினை 
ஊடகங்கள்‌ மூலமாக மக்களிடம்‌ சென்றடைவதோடு, 
அந்த பிரசினை குறித்து பதில்‌ அளிக்கும்‌ நிர்பந்தமும்‌ 
அரசுக்கு ஏற்படுகிறது. நீதிமன்றங்களில்‌ 
தொடுக்கப்படும்‌ அனைத்து வழக்குகளும்‌ முறையாக 
விசாரிக்கப்படுகின்றவா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 
உரிய நீதி கிடைக்கிறதா? என்பது ஒருபுறமிருக்க, 
மக்களின்‌ பாதிப்பு குறித்து விவாதிப்பதற்கு ஒரு 
களம்‌ உருவாகிறது என்பதே இங்கு முக்கியத்துவம்‌ 
பெறுகிறது. இங்கு எழுப்பப்படும்‌ கேள்விகளுக்கு 
அரசுத்தரப்பில்‌ பதில்‌ சொல்ல வேண்டிய கட்டாயம்‌ 
ஏற்படுவதும்‌ கூடுதல்‌ நற்பலனே. 


மக்களின்‌ நலனை முன்னிறுத்தும்‌ பொதுநல 
வழக்குகளை உயர்‌ நீதிமன்றத்திலோ, உச்ச 
நீதிமன்றத்திலோ மட்டுமே தொடுக்க முடியும்‌. உச்ச 
நீதிமன்றம்‌ என்பது வெகு தொலைவில்‌ 
இருக்கும்போது அன்றாட பிரசினைகளுக்கு தீர்வு 
காண உயர்நீதிமன்றமே அருகில்‌ உள்ளது. இவ்வாறு 
மக்களின்‌ நியாயமான பிரசினைகள்‌ குறித்து 
உயர்நீதிமன்றத்தில்‌ வழக்கு தொடுக்கும்போது மக்கள்‌ 
சார்ந்த வழக்கறிஞர்களுக்கு மொழியும்‌ ஒரு 
தடையாகிறது. ஆங்கிலம்‌ நன்று கற்ற 
வழக்கறிஞர்கள்‌ பொருளீட்டும்‌ வழக்குகளில்‌ 


முழுமையாக ஈடுபடும்‌ வாய்ப்பு கிடைத்துவிடுவதால்‌ 
அவர்களில்‌ பலருக்கும்‌ சமூகம்‌ குறித்த உணர்வுகள்‌ 
விரைவில்‌ அற்றுப்போய்விடுகிறது. அரசுத்தரப்பு 
வழக்கறிஞராக பணியாற்றுவோருக்கு அரசு 
அமைப்புகள்‌ செய்யும்‌ அனைத்து 
முறைகேடுகளையும்‌ - அநீதிகளையும்‌ 
நியாயப்படுத்த வேண்டிய “தொழில்‌ தர்மம்‌” வந்து 
விடுகிறது. 


இந்நிலையில்‌ மக்களின்‌ பிரசினைகளை 
முழுமையாகவும்‌, அனுபவ பூர்வமாகவும்‌ புரிந்து 
கொண்டு அந்தப்‌ பிரசினைக்கு சட்டரீதியாக தீர்வு 
காண முனைபவர்கள்‌ முழுமையான ஆங்கிலப்‌ 
புலமை இல்லாமல்‌ (ஆங்கிலப்‌ புலமை வேறு: சட்ட 
அறிவு, சமூக உணர்வு வேறு!) சாமானியனின்‌ 
வாழ்வை வாழும்‌ சாதாரண வழக்கறிஞர்களே. இந்த 
வழக்கறிஞர்கள்‌ வழக்கமாக மேற்கொள்ளும்‌ 
அதிகாரிகளிடம்‌ மனு அளித்தல்‌, தகவல்‌ உரிமைச்‌ 
சட்டப்படி தகவல்‌ கோருதல்‌ போன்றவையே அரசை 
பல்வேறு அம்சங்களிலும்‌ முட்டுச்சந்தில்‌ நிறுத்தி 
விடுகின்றன. 

தகவல்‌ உரிமைச்‌ சட்டத்தை பயன்படுத்தியே 
அரசையும்‌, அரசியல்வாதிகளையும்‌, 
அதிகாரிகளையும்‌ கலங்கடிக்கும்‌ இந்த 
வழக்கறிஞர்கள்‌ நீதிமன்றத்தை நேரடியாக 
அணுகுவதில்‌ அவர்களுக்கு தடையாக இருப்பது 
மொழி மட்டுமே. இந்தத்‌ தடையை 
தவிர்ப்பதற்காகவே, உயர்நீதிமன்றத்தின்‌ அலுவல்‌ 
மொழியாக தமிழை அங்கீகரிக்க வேண்டும்‌ என்ற 
கோரிக்கை பல்லாண்டு காலமாக மக்கள்‌ சார்பு 
வழக்கறிஞர்களாலும்‌, சமூக 
பொறுப்புள்ளவர்களாலும்‌ எழுப்பப்பட்டு வருகிறது. 


ஆனால்‌ உயர்நீதிமன்றத்தின்‌ அலுவல்‌ மொழியாக 
தமிழை அங்கீகரிப்பது என்பது, தமிழில்‌ 


திரைப்படத்திற்கு பெயர்‌ வைத்தால்‌ வரிவிலக்கு 
என்பதைப்‌ போன்ற சாதாரணமான அம்சம்‌ அல்ல 
என்பது ஆட்சிப்‌ பொறுப்பில்‌ உள்ளவர்களுக்கு மிக 
நன்றாகத்‌ தெரியும்‌. தமிழை நீதிமன்ற மொழியாக 
அங்கீகரித்தால்‌ கிடைக்கும்‌ வாழ்த்துகளுக்கு எந்த 
பொருள்‌ மதிப்பும்‌ இல்லை என்பதும்‌, தமிழை 
நீதிமன்ற மொழியாக அங்கீகரிக்கச்‌ செய்வதால்‌ 
ஏற்படும்‌ விளைவுகளால்‌ பொருள்‌ ரீதியான பெரும்‌ 
இழப்பு ஏற்படும்‌ என்பதும்‌ பொருள்முதவாதிகளான 
தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களுக்கு மிக நன்றாகவேத்‌ 
தெரியும்‌. எனவேதான்‌ சொந்த செலவில்‌ சூனியம்‌ 
வைத்துக்‌ கொள்வதற்கு இணையான இந்த செயலை 
செய்வதற்கு அவர்களுக்கு துணிவில்லை. 


தமிழை நீதிமன்ற மொழியாக்குவதற்கு 
தேவையான சட்ட நூல்கள்‌ தமிழில்‌ 
இருக்கின்றனவா? என்ற கேள்விகள்‌ 
நீதிபதிகளாலும்‌, பெரும்பான்மை 


வழக்கறிஞர்களாலும்‌ எழுப்பப்படுகிறது. அண்டை 
நாடான இலங்கையில்‌ மருத்துவம்‌ தமிழ்‌ வழி 
கற்பிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலேயே பொறியியலை 
தமிழ்வழி கற்பிப்பதற்கான பாடநூல்கள்‌ 
வெளியாகிவிட்டன. தமிழில்‌ வாதாடும்‌ 
வழக்கறிஞர்கள்‌ பெருகும்‌ நிலையில்‌ சட்டநூல்களும்‌ 
தேவையான அளவுக்கு வெளியாகும்‌. தமிழை 
வளர்ப்பதற்காக இல்லை என்றாலும்‌, வணிக 
நோக்கத்திலாவது தமிழில்‌ தரம்‌ வாய்ந்த சட்ட 
நூல்கள்‌ வெளியாகும்‌. 


தமிழில்‌ வாதாடும்‌ வாய்ப்பு கிடைத்தால்‌ 
பொதுமக்களே நேரடியாக வழக்கை நடத்த முன்‌ 
வந்து விடுவார்கள்‌: வழக்கறிஞர்களின்‌ தொழில்‌ 
வாய்ப்பு பாதிக்கப்படும்‌ என்ற கருத்தும்‌ சில 
வழக்கறிஞர்களிடம்‌ உள்ளது. ஒரு வழக்கை நடத்த 
வெறும்‌ சட்ட நூல்கள்‌ (Bare Act Books) மட்டுமே 
போதாது என்பது வழக்கு நடத்தி அனுபவம்‌ பெற்ற 


அனைத்து மக்களுக்கும்‌ தெரியும்‌. ஒரு வழக்கை 
வெற்றிகரமாக நடத்த அந்த விவகாரம்‌ குறித்து 
நீதிமன்ற முன்மாதிரி தீர்ப்புகளும்‌, வேறு பல 
அம்சங்களும்‌ தேவை என்ற உண்மை சாதாரண 
மக்களுக்கு நன்றாகவே தெரியும்‌. ஆனால்‌ தமிழில்‌ 
வழக்கு நடத்தினால்‌, வழக்கு நடத்தப்படும்‌ விதம்‌ 
குறித்து பொதுமக்கள்‌ தெளிவு பெற வழி பிறக்கும்‌. 
இது வழக்காடும்‌ மக்களுக்கு நல்லதே. இதனால்‌ 
நேர்மையான வழக்கறிஞர்களுக்கு எந்தப்‌ பாதிப்பும்‌ 
ஏற்படபோவதில்லை. 


எனவே நீதிமன்ற மொழியாக தமிழை 
அங்கீகரிப்பதில்‌ சாதாரண மக்களுக்கு நன்மையே 
ஏற்படும்‌. இதனால்‌ அதிக அளவில்‌ பாதிக்கப்படுவது 
ஆளும்‌ வர்க்கமாகவே இருக்கும்‌. ஆட்சியில்‌ 


இருப்போர்‌, அரசியல்வாதிகள்‌, அதிகாரிகள்‌ 
ஆகியோரே தமிழ்‌ நீதிமன்ற மொழியாவதில்‌ 
முதன்மையாக பாதிக்கப்படுபவர்களாக 
இருப்பார்கள்‌. 


மக்களின்‌ உழைப்பை சுரண்டி திரட்டப்பட்ட 
பொது நிதியை அத்தியாவசிய தேவைகளுக்கு 
பயன்படுத்தாமல்‌ கவர்ச்சித்‌ திட்டங்களுக்கு மட்டுமே 
பயன்படுத்தி வாக்குகளை அள்ள நினைக்கும்‌ 
ஆட்சியாளர்களுக்கு, தமிழ்‌ உயர்நீதிமன்ற அலுவல்‌ 
மொழியாவதால்‌ சிக்கல்கள்‌ ஏற்படலாம்‌. அரசின்‌ 
பொறுப்பற்ற போக்கை, தொலைநோக்கற்ற குறுகிய 
அரசியல்‌ பார்வைகளை, மக்களின்‌ சிந்தனைகளை 
மழுங்கடிக்கும்‌ சீர்கேட்டை பொதுநல வழக்கு என்ற 
பெயரில்‌ பொதுமக்கள்‌ கேள்வி கேட்டால்‌, 
அக்கேள்விகளுக்கு பதில்‌ சொல்ல வேண்டிய 
நிர்பந்தம்‌ ஆட்சியாளர்களுக்கு வரும்‌. தங்களை 


விமரிசனத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக, 
போற்றுதலுக்கு மட்டுமே உரியவர்களாக கருதிக்‌ 
கொள்ளும்‌ ஆட்சியாளர்கள்‌ மக்களின்‌ 


கேள்விகளுக்கு பதில்‌ அளிக்கும்‌ நிலை ஏற்படுவதை 


எப்படி அனுமதிப்பார்கள்‌? எனவே இந்த 
அரசியல்வாதிகள்‌, தமிழை நீதிமன்ற மொழியாக 
அங்கீகரிப்பார்கள்‌ என்று எதிர்பார்ப்பது பகல்‌ 
கனவே! 


இதையடுத்து உயர்குலம்‌ சார்ந்தவர்களாக 
குறிப்பிடப்படும்‌ வழக்கறிஞர்களும்‌, ஆங்கிலம்‌ 
அறிந்த காரணத்தாலேயே தம்மையும்‌ உயர்‌ 
குலத்தவராக கருதிக்‌ கொள்ளும்‌ வழக்கறிஞர்களும்‌ 
தமிழை நீதிமன்ற மொழியாக அங்கீகரிப்பதால்‌ 


பாதிக்கப்படுபவர்கள்‌. ஆனால்‌ இவர்கள்‌ 
பாதிக்கப்பட்டால்‌ அது மக்களுக்கு நன்மையாகவே 
இருக்கும்‌. ஏனென்றால்‌ இந்த வகை 


வழக்கறிஞர்களின்‌ ஆதிக்கத்தில்‌ நீதித்துறை 
இருப்பதாலேயே ஏராளமான வழக்குகள்‌ தேங்கும்‌ 
நிலை ஏற்படுகிறது. 


சட்டம்‌, சமூகம்‌ ஆகியவை குறித்த ஆழ்ந்த 
அறிவிருந்தும்‌ சரளமான ஆங்கிலப்புலமை 
இல்லாததால்‌ பெரும்பாலான வழக்கறிஞர்கள்‌ 
ஆங்கிலம்‌ நன்கறிந்த வழக்கறிஞர்களை நாடும்‌ 
நிலை உள்ளது. இதனால்‌ ஆங்கிலம்‌ நன்கறிந்த 
வழக்கறிஞர்களின்‌ பணிச்சுமை அதிகரித்து 
பாதிக்கப்படும்‌ மக்களுக்கான உரிமைகளை உடனே 
பெற்றுத்தராமல்‌, அம்மக்களை அந்த அநீதிக்குள்‌ பல 
காலம்‌ வாழுமாறு நிர்ப்பந்தப்‌ படுத்துகிறது. 


இந்த அவல நிலையை மாற்றவதில்‌, தமிழை 
நீதிமன்ற மொழியாக அங்கீகரிக்கும்‌ செயல்‌ முக்கிய 
பங்கு வகிக்கும்‌. தமிழ்‌ நீதிமன்ற மொழியாக 
அங்கீகரிக்கப்பட்டால்‌ அனைத்து வழக்கறிஞர்களும்‌ 
நேரடியாக நீதிமன்றத்தில்‌ வழக்காடுவார்கள்‌. எனவே 
மக்கள்‌ நலன்‌ நாடும்‌ வழக்குகளில்‌ தேவையின்றி 
காலநீட்டிப்பு (வாய்தா) பெற வேண்டிய அவசியம்‌ 
இருக்காது. தாமதித்து வழங்கப்பட்ட நீதி, 
மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம்‌ என்று வசனம்‌ 


பேசிக்கொண்டே அந்த அநீதியை தொடர்ந்து 
இழைத்து வரும்‌ நீதித்துறை திருந்தும்‌ காலம்‌ வரும்‌. 


சுருக்கமாக கூறினால்‌ தமிழை நீதிமன்ற மொழியாக 
அங்கீகரிப்பது மொழி வளர்ச்சிக்கான செயல்பாடு 
மட்டுமே அல்ல. இது கடைக்கோடி மனிதனுக்கும்‌ 
சமூக நீதி உள்ளிட்ட மனித உரிமைகளை கொண்டு 
சேர்க்கும்‌ அருமையான வாய்ப்பாகும்‌. அரசின்‌ 
கடப்பாடுகளை வலியுறுத்தி உரிமைகளை பெறவும்‌, 
ஊழலற்ற நிர்வாகத்தை கட்டமைக்கவும்‌ தமிழை 
நீதிமன்ற மொழியாக அங்கீகரிப்பது மிகவும்‌ 
முக்கியமான செயல்பாடாகும்‌. 


இந்தியாவின்‌ குடியரசு உண்மையிலேயே 
மக்களுக்காக, மக்களால்‌ கட்டமைக்கப்பட்ட குடியரசு 
என்பது உண்மையானால்‌ தமிழ்‌ மட்டுமல்ல - 
அனைத்து மாநில மக்களும்‌ அந்தந்த மாநில 
மொழிகளை அம்மாநில உயர்நீதிமன்றத்தில்‌ 
பயன்படுத்தும்‌ நிலை ஏற்பட வேண்டும்‌. 


-பி. சுந்தரராஜன்‌ 
(sundararajan@lawyer.com) 


பெண்ணுரிமையும்‌, 
திருமண வயதும்‌ ..! 
SATURDAY, AUGUST 21, 2010 


குடும்ப அமைப்புமுறையை சிறந்ததொரு 
முன்மாதிரியாக, உலக நாடுகளிடம்‌ தொடர்ந்து 
பறைசாற்றிவரும்‌ இந்தியாவில்‌, திருமணங்களின்‌ 
பங்கு முக்கிய இடத்தை வகிக்கிறது. 
திருமணபந்தமானது, நெடுங்காலமாக இந்திய 
பெண்களின்‌ வாழ்வில்‌ மிகப்பெரும்‌ தாக்கத்தை 
ஏற்படுத்தி வருகிறது. அந்த அடிப்படையில்‌ 
பெண்ணுரிமைக்கும்‌ திருமணத்திற்கும்‌ நெருங்கிய 
தொடர்பு உள்ளது. 


ஆனால்‌, திருமணம்‌ தொடர்பாக பொதுவான சட்டம்‌ 
ஏதும்‌ இந்தியாவில்‌ இயற்றப்படவில்லை. மாறாக 
மொழி, இனம்‌, ஜாதி, சமயம்‌, கலாச்சாரம்‌, பண்பாடு, 
மாநிலம்‌ உள்ளிட்ட பல்வேறு காரணங்களின்‌ 
அடிப்படையில்‌ திருமணம்‌ தொடர்பான சடங்குகள்‌ 
வேறுபடுகின்றன. எனவே மதங்களை 
அடிப்படையாகக்‌ கொண்டு, தனித்தனியாக 
திருமணச்‌ சட்டங்கள்‌ இயற்றப்பட்டு, அவைகளே 
நடைமுறையில்‌ உள்ளன. 


திருமணம்‌ என்பது கிறித்தவம்‌, இந்து மற்றும்‌ 
இசுலாம்‌ போன்ற மதங்களைப்‌ பொறுத்தவரையில்‌ 
ஒரு சமயச்‌ சடங்காகவே கருதப்படுகிறது. இதன்‌ 
காரணமாகவே இன்றைய சமூகத்தில்‌ கொடுமையான 


நிகழ்வுகளில்‌ ஒன்றாகக்‌ கருதப்படுகிற குழந்தைத்‌ 
திருமண முறையானது, வெகுகாலமாகவே நம்‌ 
சமூகத்தில்‌ தொடர்ந்து நடைமுறையில்‌ இருந்து 
வருகிறது. 


“சமூக சீர்திருத்தத்தின்‌ தந்‌ைத” என 
அமைக்கப்பட்ட, இராஜா ராம்மோகன்ராய்‌ 1828ம்‌ 
ஆண்டில்‌ உருவாக்கிய பிரம்ம சமாஜம்‌ என்ற 
அமைப்பின்‌ வாயிலாக, குழந்தைத்‌ திருமண 
முறையை எதிர்த்தல்‌, பெண்‌ கல்வி, விதவை 
மறுமணம்‌, சாதி மறுப்புத்‌ திருமணம்‌ மற்றும்‌ பெண்‌ 
விடுதலையை ஆதரித்தல்‌, பலதார மணம்‌ மற்றும்‌ 
பர்தா முறையை ஒழித்தல்‌ போன்ற சமூக சீர்திருத்தப்‌ 
பணிகளை மேற்கொண்டார்‌. மேலும்‌ தனது சிறு 
வயதில்‌, தம்மிடம்‌ மிகுந்த அன்பு செலுத்திய தனது 
மூத்த சகோதரனின்‌ மனைவி, அவரது கணவனின்‌ 
மறைவுக்குப்பிறகு உறவினர்களால்‌, 
வலுக்கட்டாயமாக உடன்கட்டை ஏற்றி கொலை 
செய்யப்பட்டதைக்‌ கண்டதால்‌ மிகவும்‌ மனமொடுந்து 
போனார்‌. இக்கொடிய நிகழ்வினை ஒழிக்கவேண்டி 
அவர்‌ தொடர்ந்து பணியாற்றியதன்‌ விளைவாகவே, 
1829ம்‌ ஆண்டில்‌ வில்லியம்பெண்டிங்‌ பிரபுவால்‌, “சதி 
எனும்‌ உடன்கட்டை ஏறுதல்‌ முறை ஒழிப்புச்சட்டம்‌” 
இயற்றப்பட்டது. 


இவரைத்‌ தொடர்ந்து பொறுப்புக்கு வந்த, கேசவ 
சந்திர சென்னின்‌ முயற்சியால்‌ 1872ம்‌ ஆண்டு, 
“சிறப்புத்‌ திருமண சட்டம்‌” கொண்டுவரப்பட்டது. 
இச்சட்டம்‌ சாதி மறுப்புத்‌ திருமணம்‌ மற்றும்‌ விதவை 
மறுமணம்‌ போன்ற சமூக சீர்திருத்த நிகழ்வுகளை 
ஆதரித்தது. மேலும்‌ அச்சட்டத்தின்படி, குழந்தைத்‌ 
திருமணமும்‌, பலதார மணமும்‌ ஒழிக்கப்பட்டது. 

சட்டங்கள்‌ பல இயற்றப்பட்டாலும்‌, சமூகத்தில்‌ 
குழந்தைத்‌ திருமண முறையானது தொடர்ந்து 
நீடிக்கவே செய்தது. இன்றளவும்‌ சமூகத்தில்‌ அரசியல்‌, 


சட்டம்‌, சுதந்திரம்‌, சமூகநீதி உள்ளிட்ட பல்வேறு 
தளங்களில்‌ முன்மாதிரியாக விளங்கும்‌, தேசப்பிதா 
என அழைக்கப்படும்‌ மோகன்தாஸ்‌ கரம்சந்த்‌ காந்தி 
1883ல்‌ தனது 13ஆவது வயதில்‌ 13 வயதே கஸ்தூரிபா 
அவர்களையும்‌, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்‌ 
1897ல்‌ தனது 14ஆவது வயதில்‌ 7 வயதே ஆன 
செல்லம்மா அவர்களையும்‌, பெரியார்‌ ஈ.வெ. 
இராமசாமி 1898ல்‌ தனது 19ஆவது வயதில்‌ 13வயதே 
ஆன நாகம்மை அவர்களையும்‌, இந்திய 
அரசியலமைப்பு சாசனத்தின்‌ தந்தை 
டாக்டர்‌.பி.ஆர்‌.அம்பேத்கர்‌ 1906ல்‌, தனது 15ஆவது 
வயதில்‌ 9 வயதே ஆன இராமாபாய்‌ அவர்களையும்‌ 
திருமணம்‌ செய்துகொண்டார்கள்‌. இப்படியாகக 
20ஆம்‌ நூற்றாண்டின்‌ ஆரம்பகாலம்‌ வரையிலும்‌, 
குழந்தைத்‌ திருமண முறையானது நாட்டின்‌ பல்வேறு 
பகுதிகளிலும்‌ இயல்பான ஒன்றாகவே 
விளங்கியிருக்கிறது என்பது இதன்‌ மூலமாகப்‌ 
புலனாகிறது. 


இதுபோன்ற பல்வேறு காரணங்களால்‌, 1929ம்‌ 
ஆண்டு, “குழந்தைத்‌ திருமண தடுப்புச்‌ சட்டம்‌” 
கொண்டுவரப்பட்டது. இச்சட்டத்தின்படி, முதல்‌ 
முறையாக பெண்ணின்‌ திருமண வயது 14 என்று 
வரையறை செய்யப்பட்டது. இச்சட்டத்தில்‌ 1940ம்‌ 
ஆண்டில்‌ கொண்டுவரப்பட்ட திருத்தத்தின்‌ 
வாயிலாக, பெண்ணின்‌ திருமண வயது 15 என்றும்‌, 
1978ம்‌ ஆண்டில்‌ கொண்டுவரப்பட்ட திருத்தத்தின்‌ 
வாயிலாக, பெண்ணின்‌ திருமண வயது 18 என்றும்‌ 
உயர்த்தப்பட்டது. 18க்கும்‌ குறைவான வயதுடைய 
பெண்ணைத்‌ திருமணம்‌ செய்துகொடுக்கும்‌ 
பெற்றோர்கள்‌ மற்றும்‌ அதற்குத்‌ துணைபுரியும்‌ 
உறவினர்கள்‌, இச்சட்டத்தின்‌ கீழ்‌ தண்டனைக்கு 
உள்ளாக்கப்படுவார்கள்‌. 


“குழந்தைத்‌ திருமண தடுப்புச்‌ சட்டம்‌, 1929”க்குப்‌ 
பதிலாக, 2006ஆம்‌ ஆண்டில்‌, “குழந்தைத்‌ திருமண 


தடைச்‌ சட்டம்‌” கொண்டுவரப்பட்டது. 
இச்சட்டத்தின்படி பெண்ணின்‌ திருமண வயது 18 
என்று உறுதி செய்யப்பட்டது. ஒருவேளை குழந்தைத்‌ 
திருமணம்‌ ஏற்கனவே நடந்திருந்தால்‌, திருமணமான 
பெண்‌ தனது 18 வயதை அடைந்ததிலிருந்து 2 
ஆண்டுகளுக்குள்‌, அந்த திருமணம்‌ குறித்து 
நீதிமன்றத்தில்‌ மனு செய்தால்‌, அந்த திருமணமானது 
செல்லாது என்று நீதிமன்றம்‌ அறிவிப்பு செய்யும்‌. 
ஏற்கனவே நடந்த திருமணத்தின்‌ வாயிலாக குழந்தை 
ஏதேனும்‌ பிறந்திருந்தால்‌, அந்த குழந்தைக்கு 
சட்டப்பூர்வ அங்கீகாரம்‌ வழங்கப்படும்‌. குடும்ப 
வன்முறை தடுப்புச்‌ சட்டம்‌, 2005ல்‌ கூறப்பட்டுள்ளது 
போல, தேவையின்‌ பொருட்டு அந்த பெண்ணிற்கு 
அவரது கணவன்‌ அல்லது பெற்றோர்‌ பராமரிப்புத்‌ 
தொகையும்‌, ஊக்கத்தொகையும்‌ மற்றும்‌ 
தேவையினைப்‌ பொருத்து குடியிறுப்பு வசதியும்‌ 
ஏற்பாடு செய்துகொடுக்க வேண்டும்‌. 


“இந்துத்‌ திருமண சட்டம்‌” 1955ன்‌ படியும்‌, 
பெண்ணின்‌ திருமண வயது 18 என அறுதி 
செய்யப்பட்டுள்ளது. பிரிவு 7அ வின்‌ படி, 
சுயமரியாதை மற்றும்‌ சீர்திருத்தத்‌ திருமணங்களுக்கு 
வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆனால்‌ இன்றளவும்‌ 
“இந்திய தண்டனைச்‌ சட்டம்‌, 1860” ஆனது, 
பெண்ணானவள்‌ ஆணின்‌ சொத்து என்றே 
கருதுகிறது. இந்திய அரசியலமைப்பு சாசனம்‌, 1950" 
பிரிவு 21ன்‌ படி, வாழ்வுரிமையானது நாட்டின்‌ 
குடிமக்கள்‌ அனைவருக்கும்‌ உத்தரவாதபடுத்தப்‌ 
பட்டுள்ளது. உறிய வயதை அடைவதற்கும்‌ 
முன்பாகவே திருமணம்‌ செய்வதன்‌ மூலமாக, 
மகப்பேறு காலத்தில்‌ போதிய அளவுக்கு உடல்‌ 
வளர்ச்சியடையாமல்‌ இருக்கும்‌ காரணத்தால்‌, தாய்‌ 
மற்றும்‌, கருவின்‌ உயிருக்குப்‌ பாதுகாப்பற்ற நிலையே 
நிலவுகிறது. 


18 வயதுக்கு முன்பாகத்‌ திருமணம்‌ செய்து 


கொடுப்பதன்‌ மூலமாக இந்திய அரசியலமைப்பு 
சாசனத்தில்‌ அடிப்படை உரிமையாக உறுதி 
செய்யப்பட்டுள்ள, தான்‌ விரும்பியவரையே தன்‌ 
வாழ்க்கைத்துணையாகத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ 
உரிமையும்‌, குழந்தைப்பருவத்தை அனுபவிக்கும்‌ 
உரிமையும்‌, பள்ளி மற்றும்‌ கல்லூரியில்‌ 
இடைநிறுத்தம்‌ ஏற்படுவதன்‌ மூலமாகக கல்விபெறும்‌ 
உரிமையும்‌ பறிக்கப்படுகிறது. 


2005ம்‌ ஆண்டின்‌, மத்திய “மகளிர்‌ மற்றும்‌ 
குழந்தைகள்‌ மேம்பாட்டு அமைச்சகத்தின்‌” தேசிய 
செயல்திட்டத்தின்‌ ஒரு இலக்கானது, 2010ஆம்‌ 
ஆண்டுக்குள்‌ குழந்தைத்‌ திருமணமுறைக்கு 
முழுமையாக முடிவுகட்டுதல்‌ என்பதாகும்‌. ஆனால்‌ 
தற்போது 2010ல்‌ பாதி ஆண்டை கடந்துவிட்டோம்‌. 
குழந்தைத்‌ திருமணமுறை இன்னமும்‌ தொடர்ந்த 
வண்ணமே உள்ளது. இலக்கு மட்டும்‌ திட்ட வடிவில்‌ 
அப்படியே உள்ளது. 


“அய்‌.நா.வின்‌ சிறுவர்‌ நிதியம்‌' என்ற அமைப்பு 
2009ம்‌ ஆண்டில்‌ பெண்‌ குழந்தைகளின்‌ நிலை 
குறித்து மேற்கொண்ட ஆய்வில்‌, உலகில்‌ மகப்பேறு 
காலத்தில்‌, 20 முதல்‌ 24 வயதையுடைய 
தாய்மார்களின்‌ இறப்பு விகிதத்தில்‌ இந்திய 
பெண்கள்‌ 47% பேர்‌. அதில்‌ 18 வயதை அடைவதற்கு 
முன்பே திருமணம்‌ முடித்தவர்களில்‌ 56% பேர்‌ இந்திய 
கிராமங்களைச்‌ சேர்ந்தவர்களாவார்கள்‌. 
வாழ்க்கையின்‌ போக்கை உணர அதற்குரிய வயதை 
அடையவேண்டியது அத்தியாவசியமானது ஆகும்‌. 
அறியாப்பருவத்தில்‌ நடக்கும்‌ திருமணத்தால்‌ 
மனமும்‌, உடலும்‌ பாதிப்புக்குள்ளாகும்‌ என்பது 
இயற்கையானதாகும்‌. 


150 ஆண்டுகளுக்கு முன்பாக இயற்றப்பட்ட, 
இந்திய தண்டனைச்‌ சட்டம்‌, 1860ன்‌ “பிறன்மனைப்‌ 
புணர்தல்‌' குறித்துக்‌ கூறும்‌ பிரிவு 497 ஆனது, பெண்‌ 


என்பவள்‌ ஆணின்‌ சொத்து என்ற பொருள்படக்‌ 
கூறுகிறது. இந்த பிரிவின்‌ படி, பிறன்மனைப்‌ 
புணர்தல்‌ சந்தர்பத்தில்‌ அந்த மனைவி உடந்தைக்‌ 
குற்றவாளியாகத்‌ தண்டிப்பதற்கு உரியவராக 
மாட்டார்‌. தொடர்புடைய மனைவிக்கு வழக்கு 
தொடுக்கும்‌ உரிமை ஏதும்‌ கிடையாது என்றும்‌ 
ஆணுக்கு மட்டுமே வழக்கு தொடுக்கும்‌ 
உரிமையானது உள்ளது என்றும்‌ கூறுகிறது. 


பெண்ணின்‌ திருமண வயது 18 என உறுதி 
செய்யப்பட்டுள்ள சூழலில்‌, பிரிவு 375ன்‌ 5ஆவது 
உள்விதியானது, 16 வயதுக்குட்பட்ட பெண்ணின்‌ 
சம்மதத்துடன்‌ அல்லது சம்மதமின்றி உடலுறவு 
கொண்டால்தான்‌ அது “வன்புணர்ச்சி? என்று 
கூறுவதோடு மட்டுமின்றி, ஒருவர்‌ தம்‌ மனைவியோடு, 
அந்த மனைவி 15 வயதுக்குட்பட்டவாராக 
இல்லாதபோது கொள்ளும்‌ உடலுறவு, வன்புணர்ச்சி 
அல்ல என்றும்‌ கூறுகிறது. 


“வன்புணர்ச்சிக்கான தண்டனை? குறித்துக்‌ 
கூறும்‌ பிரிவு 376 ஆனது, வன்புணர்ச்சிக்கு 
உள்ளாக்கப்பட்ட பெண்ணானவர்‌, 


அகைச்செய்தவரின்‌ சொந்த மனைவியாகவும்‌, 12 
வயதிற்கும்‌ கீழ்படாதவராகவும்‌ இருந்தால்‌, அதில்‌ 
ஈடுபட்ட எவருக்கும்‌ 2 ஆண்டுகள்‌ சிறைதண்டனை 
மற்றும்‌ அபராதமும்‌ மட்டுமே விதிக்கப்படும்‌ என்று 
கூறுகிறது. அவ்வாறு இல்லாத பட்சத்தில்‌ ஆயுள்‌ 
தண்டனை விதிக்கப்பட வேண்டும்‌ என கூறுகிறது. 
இதன்படி பார்த்தால்‌ குழந்தைத்‌ திருமண முறையும்‌, 
திருமணம்‌ வாயிலான வன்புணர்ச்சியும்‌ இங்கே 
சட்டரீதியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பது 
தெளிவாகிறது. 


2008ஆம்‌ ஆண்டின்‌, கட்டாய திருமணப்‌ பதிவு 
தொடர்பான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, ஒவ்வொரு 
மாநிலத்திலும்‌ முறையாக அமலாக்கம்‌ செய்யப்பட 


வேண்டும்‌. பொதுவாகவே திருமணப்‌ பதிவின்‌ போது 
வயது சான்றிதழ்‌ சமர்பிக்க வேண்டிய தேவை 
உள்ளது. இதன்‌ மூலமாய்‌ குழந்தைத்‌ திருமண 
முறையானது சட்ட ரீதியாக கண்காணிப்பிற்கு 
உள்ளாக்கப்படும்‌. “குழந்தைத்‌ திருமண தடைச்‌ 
சட்டம்‌-2006” மதச்சார்பான சட்டங்களின்படி நடக்கும்‌ 
திருமணங்களைக்‌ குறித்துத்‌ தெளிவாக எதுவும்‌ 
கூறவில்லை. குழந்தைத்‌ திருமணம்‌ செல்லாது என 
சட்டத்தில்‌ தீர்க்கமாக அறுதியிட்டுக்‌ கூறுவதற்குப்‌ 
பதிலாக, பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்ணே 
மனு செய்து, அத்திருமணத்தைச்‌ செல்லாது என 
அறிவிப்பு செய்ய வேண்டும்‌ என போராட வேண்டிய 
சூழலே நிலவுகிறது. 


உரிய வயதை அடைந்த பிறகு, ஏற்கனவே நடந்த 
திருமணமானது செல்லாது என்று அறிவிக்க 
சமூகத்தில்‌ பெண்களுக்கு இயல்பாக இருக்கும்‌ 
தயக்கத்தை தவிர்க்கவும்‌, அவர்களை திடப்படுத்தி 
ஊக்குவிக்கவும்‌ அரசு வழிவகைகளை மேற்கொள்ள 
வேண்டும்‌. இது போன்ற சட்டத்திருத்தங்கள்‌ 
கொண்டுவரப்படுவதன்‌ மூலமாகவும்‌, குழந்தைத்‌ 


திருமணம்‌ தொடர்பான நிகழ்வுகள்‌ 
உறுதிபடுத்தப்படும்‌ சூழல்களில்‌, அதற்கான 
தண்டனைகள்‌ கடுமையாக்கப்படுவதன்‌ 


வாயிலாகவும்தான்‌, சட்ட ரீதியாக பெண்களுக்கான 
உரிமைகள்‌ முழுமையாக உத்தரவாதபடுத்தப்படும்‌. 


இ.இ.இராபர்ட்‌ சந்திரகுமார்‌ 


( robertckumar@gmail.com) 


ஆனந்த சுதந்திரம்‌... ... 
அடைந்து விட்டோமா? 


இந்தியாவின்‌ 63வது சுதந்திர தினத்தை 
கொண்டாடும்‌ சூழலில்‌, இந்த சுதந்திரம்‌ அனைத்து 
இந்தியர்களுக்கும்‌ பயன்‌ அளித்திருக்கிறதா என்று 
பார்த்தால்‌ ஏமாற்றமே மிஞ்சுகிறது. ஊழலில்‌ 
திளைக்கும்‌ அரசியல்‌ சூழலையும்‌, நிராதரவாக 
நிற்கும்‌ ஏழை - பாமர குடிமக்களையும்‌ 
பார்க்கும்போது இது குறித்தெல்லாம்‌ இந்திய 
விடுதலைப்‌ போராளிகள்‌ சிந்தித்து இருப்பார்களா? 
என்று தோன்றலாம்‌. 


ஆனால்‌ இந்திய அரசியலமைப்புச்‌ சட்ட 
வரைவுக்குழுவின்‌ தலைவர்‌ டாக்டர்‌ பி. ஆர்‌. 
அம்பேத்கார்‌ மிகுந்த தொலைநோக்குடன்‌ 
இந்தியாவின்‌ இன்றைய நிலை குறித்து 
சிந்தித்ததுடன்‌ அதை பதிவும்‌ செய்திருக்கிறார்‌. 


இந்திய அரசியலமைப்புச்‌ சட்ட 
வரைவுக்குழுவின்‌ கூட்டத்தில்‌ 1949ம்‌ ஆண்டு 
நவம்பர்‌ 25ம்‌ தேதி உரையாற்றிய அறிஞர்‌ 
அம்பேத்கார்‌, இன்றைய இந்தியாவின்‌ நிலை குறித்து 
தமது ஐயங்களை மிகத்தெளிவாக 
எடுத்துரைத்துள்ளார்‌. 


“1950 ஜனவரி 26ம்‌ தேதி முதல்‌ இந்தியா 


மக்களாட்சி நாடாக செயல்பட தொடங்கும்‌. அதாவது 
மக்களுக்காக, மக்களால்‌, மக்கள்‌ அரசு செயல்படத்‌ 
தொடங்கும்‌. அந்த நாளில்‌ முரண்பாடுகளோடு கூடிய 
வாழ்விற்குள்‌ நாம்‌ நுழைய இருக்கிறோம்‌. நம்மிடம்‌ 
அரசியல்‌ ரீதியான சமத்துவம்‌ இருக்கும்‌. ஆனால்‌ 
சமூக - பொருளாதார ரீதியான சமத்துவம்‌ இருக்காது. 
அதற்கு பதிலாக சமூக - பொருளாதார நிலையில்‌ 
இந்தியர்களிடம்‌ ஏராளமான முரண்பாடுகளும்‌, 
ஏற்றத்தாழ்வுகளும்‌ இருக்கும்‌.” 


“எவ்வளவு நாட்களுக்கு இவ்வாறு சமூக - 
பொருளாதார முரண்பாடுகளோடும்‌, 
ஏற்றத்தாழ்வுகளோடும்‌ நம்மால்‌ வாழ முடியும்‌? சமூக 
_ பொருளாதார நிலைகளில்‌ சமத்துவத்தை 
எவ்வளவு நாட்களுக்கு மறுக்க முடியும்‌? சமூக - 
பொருளாதார சமத்துவம்‌ தொடர்ந்து 
மறுக்கப்பட்டால்‌, அதனால்‌ பாதிக்கப்படுபவர்கள்‌ 
செயலற்று, சும்மா இருந்து விட மாட்டார்கள்‌. இந்திய 
அரசியலமைப்புச்‌ சட்ட வரைவுக்குழு 
அரும்பாடுபட்டு உருவாக்கிய இந்த அரசியல்‌ 
ஜனநாயக அமைப்பை, இதனால்‌ பாதிக்கப்பட்ட 
மக்கள்‌ சுக்குநூறாக தகர்த்து எறிவார்கள்‌!” என்று 
மாமேதை அம்பேத்கார்‌ தீர்க்கதரிசனத்துடன்‌ 
இன்றைய இந்தியாவின்‌ நிலையை அன்றே 
முன்னறிவித்தார்‌. 


இந்த நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே 
இந்திய அரசியலமைப்புச்‌ சட்டத்தின்‌ நான்காவது 
பகுதியாக “அரசுக்கு வழிகாட்டும்‌ நெறிமுறைகள்‌” 
என்ற தலைப்பில்‌ தொகுத்தார்‌. இந்த 
நெறிமுறைகளை இந்திய அரசியல்‌ தலைவர்கள்‌ 
ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவார்கள்‌ என்று 
நம்பினார்‌. எனினும்‌ பிறந்து சில காலமே ஆன 
இந்திய குடியரசின்‌ தோள்களில்‌ கூடுதல்‌ சுமையை 
ஒரேயடியாக சுமத்தக்கூடாது என்ற அடிப்படையில்‌, 
“அரசுக்கு வழிகாட்டும்‌ நெறிமுறை”களை 


நடைமுறைப்படுத்துவதற்கான காலக்கெடு 
எதனையும்‌ அவர்‌ விதிக்க விரும்பவில்லை. மேலும்‌ 
இதில்‌ கூறப்பட்டுள்ள விடயங்களை அரசு 
உடனடியாக வலியுறுத்தி குடிமக்கள்‌ வழக்கு 
தொடுப்பதற்கும்‌ வகையில்லாத நிலையில்‌ இந்த 
அத்தியாயத்தை படைத்தளித்தார்‌. ஆனாலும்‌ 
“அரசுக்கு வழிகாட்டும்‌ நெறிமுறைகள்‌” என்ற 
அத்தியாயத்தில்‌ கூறப்பட்டுள்ள மக்கள்‌ 
நலத்திட்டங்களை அம்ல்படுத்தாமல்‌ புறக்கணிக்கும்‌ 
அரசியல்‌ கட்சிகளையும்‌, தலைவர்களையும்‌ மக்கள்‌ 
புறக்கணிப்பார்கள்‌ என்று அம்பேத்கார்‌ எச்சரித்தார்‌. 


இந்திய அரசியல்வாதிகளைப்பற்றி அம்பேத்கார்‌ 
கொண்டிருந்த ஐயம்‌ நியாயமானதே என்று காலம்‌ 
நிரூபித்துக்‌ கொண்டிருக்கிறது. 


நாட்டின்‌ இயற்கை வளங்களை சூறையாடுதல்‌; 
இவற்றை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தாரை 
வார்த்தல்‌; ஏழை, பாமர, உழைக்கும்‌ மக்களை 
ஏமாற்றி, அவர்களின்‌ உடைமைகளை, உழைப்பை 
சுரண்டுதல்‌; தொழிலாளர்கள்‌, பணியாளர்களின்‌ 
உடல்‌ நலம்‌ குறித்து அக்கறையற்று இருத்தல்‌; 
குழந்தைகளுக்கு கல்வி மறுத்து அவர்களையும்‌ 
உடல்‌ உழைப்பு தொழிலாளிகளாக்குதல்‌; கல்வி, 
வேலை வாய்ப்பை மறுத்தல்‌; தொழிற்சாலை 
நிர்வாகத்திலிருந்து தொழிலாளர்களை அகற்றுதல்‌; 
பட்டியல்‌ இனமக்களையும்‌, பழங்குடியினரையும்‌ 
ஏமாற்றி வஞ்சித்து சமூக அந்தி புரிதல்‌; சுயச்சார்பு 
வேளாண்மையை திட்டமிட்டு அழித்து இந்திய 
விவசாயத்தை பன்னாட்டு நிறுவனங்களின்‌ 
வேட்டைக்‌ காடாக்குதல்‌; சுற்றுச்சூழலை, 
வனங்களை, வன உயிரிகளை பாதுகாப்பதற்கு 
பதிலாக அவற்றை திட்டமிட்டு அழித்தல்‌; 
சுயேச்சையாக செயல்படவேண்டிய நீதித்துறையை 
அரசு நிர்வாகத்தின்‌ ஒரு பகுதியாக மாற்றியமைத்தல்‌ 
ஆகிய மக்கள்‌ விரோத பணிகளையே இந்தியாவை 


இதுவரை ஆட்சி செய்த அனைத்து அரசுகளும்‌ 
தொடர்ந்து செய்து வருகின்றன. 


அரசின்‌ மேற்கண்ட நடவடிக்கைகளால்‌ நாட்டில்‌ 
வசிக்கும்‌ அனைத்து தரப்பினரும்‌ ஏதோவொரு 
விதத்தில்‌ பாதிக்கப்பட்டிருப்போம்‌. ஆனால்‌ மிக 
மோசமாக பாதிக்கப்படுபவர்கள்‌ பழங்குடி 
இனத்தவரும்‌, பட்டியல்‌ இனத்தவருமே 


சத்தீஷ்கர்‌, ஜார்கண்ட்‌, ஓரிஸா, ஆந்திரம்‌, 
மகாராஷ்டிரம்‌, மத்திய பிரதேசம்‌, மேற்கு வங்கம்‌ 
ஆகிய மாநிலங்களில்‌ பழங்குடி மக்கள்‌ அதிகம்‌ 
வசிக்கும்‌ மலை மற்றும்‌ வனப்பகுதிகளில்‌ 
இரும்புத்தாது, செம்பு, தங்கம்‌, வைரம்‌, அலுமினியம்‌, 
பாக்சைட்‌, நிலக்கரி, சிலிகா, கிரானைட்‌ போன்ற 
அரிய கனிம வளங்கள்‌ ஏராளமாக உள்ளன. இந்த 
இயற்கை வளங்களை சூறையாடும்‌ வணிக 
நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யவும்‌ அரசு 
அமைப்புகள்‌ முனைந்து நிற்கின்றன. 


இப்பகுதி மக்களுக்கு தேவையான எந்த 
அடிப்படை வசதியையும்‌ செய்து தராத அரசு 
அமைப்புகள்‌ இம்மக்களின்‌ வாழ்வுரிமையை 
பறித்தெடுப்பதில்‌ முனைந்து நிற்கின்றன. 


இதைப்‌ புரிந்து கொண்டால்‌ இந்தியாவில்‌ 
தீவிரவாதம்‌ உருவாவதற்கு மத்திய, மாநில 
அரசுகளின்‌ நடைமுறைகளே காரணம்‌ என்பது 
விளங்கும்‌. 


“இந்தியாவின்‌ பழங்குடி சகோதரர்களும்‌, 
சகோதரிகளும்‌ மிகந்ண்ட காலமாகவே அரசு 
நிர்வாகம்‌ என்பதை அராஜக நடைமுறைகளும்‌, 
ஆதிக்க மனோபாவமும்‌ கொண்ட வனத்துறை 
அதிகாரியாக - கொடூரமான மிருகத்தன்மை 
கொண்ட காவல்துறை அதிகாரியாக - பேராசை 


படைத்த நிலவரி வசூலிக்கும்‌ அதிகாரியாக மட்டுமே 
பார்த்து வந்துள்ளனர்‌. அரசின்‌ நலத்திட்டங்கள்‌ 
எதுவும்‌ இம்மக்களை சென்றடையவில்லை. மாறாக 
வளர்ச்சித்திட்டங்கள்‌ என்ற பெயரில்‌ இம்மக்களின்‌ 
வாழ்வுரிமை பறிக்கப்பட்டே வந்துள்ளது!” என்று 
வி.ஐ.பி. ஒருவர்‌ அண்மையில்‌ கருத்து 
தெரிவித்துள்ளார்‌. 


அந்த வி.ஐ.பி, அருந்ததி ராய்‌ போன்ற 

எழுத்தாளரோ, மாவோயிஸ்ட்‌ இயக்கத்‌ 
தலைவர்களோ, மனித உரிமை ஆர்வலர்களோ 
இல்லை. 


இறையாண்மை கொண்ட இந்திய அரசின்‌ 
பிரதமர்‌ மாண்புமிகு மன்மோகன்‌ சிங்‌ அவர்கள்தான்‌ 
மேற்சொன்ன கருத்துகளை, ஒப்புதல்‌ 
வாக்குமூலமாக கூறியுள்ளார்‌. மாவோயிஸ்ட்களால்‌ 
வளர்ச்சித்திட்டங்கள்‌ பாதிக்கப்பட்டுள்ளதாக 
கூறப்படும்‌ மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர்கள்‌ 
ஆலோசனைக்கூட்டம்‌ கடந்த 2010 ஜூலை 14ம்‌ தேதி 
டெல்லியில்‌ நடந்தது. அந்தக்‌ கூட்டத்தில்‌ 


உரையாற்றிய திருவாளர்‌ மன்மோகன்‌ சிங்‌ 
அவர்கள்தான்‌ மேற்கூறிய ஒப்புதல்‌ வாக்குமூலத்தை 
பதிவு செய்துள்ளார்‌. ஆனால்‌ இதை 


மாற்றுவதற்கான ஆக்கப்‌ பூர்வமான வழிகள்‌ எதுவும்‌ 
ஆலோசிக்கப்பட்டதாக தெரியவில்லை. அதற்கு 
பதிலாக ஆயுதப்படைகளை அதிகரிக்கும்‌ போக்கே 
நிலவி வருகிறது. 


இந்திய சுதந்திர போராளிகளின்‌ கனவுகளை, 
அம்பேத்காரின்‌ திட்டங்களை தவிடுபொடியாக்கி, 
தீவிரவாதத்திற்கு வித்திட்டு, நீர்‌ வார்த்து, உரமிட்டு 
வளர்த்தவர்கள்‌ அதற்கான காரணங்களை 
அறிந்தும்‌, அது குறித்து முழுமையா ஆய்வு 


செய்யாமல்‌ கலைந்து சென்றனர்‌. 


ஒரிஸா மாநிலம்‌ சுந்தர்கார்‌ மாவட்டத்தில்‌ 
ஏராளமான நிலக்கரி வளம்‌ உள்ளது. 
இம்மாவட்டத்தில்‌ உள்ள சுமார்‌ பத்துக்கும்‌ மேற்பட்ட 
கிராமங்களில்‌ நிலங்களை கடந்த 1987ம்‌ ஆண்டு 
மத்திய அரசு கையகப்படுத்தியது. இந்தியாவின்‌ 
நவரத்தினங்கள்‌ என்று கூறப்படும்‌ மிகச்சிறந்த 
நிறுவனங்களில்‌ ஒன்றான இந்திய நிலக்கரி 
நிறுவனத்தின்‌ துணை நிறுவனமான மகாநதி 
கோல்‌ஃபீல்ட்ஸ்‌ நிறுவனத்திடம்‌ இந்த நிலங்கள்‌ 
ஒப்படைக்கப்பட்டன. 


இப்பகுதி மக்களுக்கு உரிய இழப்பீடும்‌, மாற்று 
குடியிருப்பு வசதிகள்‌, சாலை போன்ற அடிப்படை 
வசதிகள்‌, கல்வி _ மருத்துவம்‌ போன்ற 
அத்தியாவசிய வசதிகள்‌, வேலைவாய்ப்பு 
போன்றவை செய்து தருவதாக வாக்குறுதி 
கொடுக்கப்பட்டது. 


அப்பகுதி மக்கள்‌, விவசாயத்தை புறக்கணிக்க 
நிர்பந்தம்‌ செய்யப்பட்டனர்‌. அவர்களின்‌ 
வாழ்விடங்களிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர்‌. 
அவர்களது நிலங்களில்‌ புழங்கும்‌ உரிமை ஆயுத 
முனையில்‌ பறித்தெடுக்கப்பட்டது. 
அத்துமீறுபவர்கள்‌ கடுமையாக தண்டிக்கப்பட்டனர்‌. 


ஆனால்‌ அரசு வாக்குறுதி வழங்கியபடி 
இழப்பீடோ, மற்ற வசதிகளோ இந்த கட்டுரை 
எழுதப்படும்‌ இன்றுவரை செய்து தரப்படவில்லை. 
நாட்டின்‌ வளர்ச்சிக்காக தங்கள்‌ வாழ்வாதாரங்களை 
தியாகம்‌ செய்துவிட்டு, சொந்த நாட்டிலேயே 
அகதிகளாக நின்ற அம்மக்கள்‌ ஒரிஸா 
உயர்நீதிமன்றத்தில்‌ வழக்கு தொடர்ந்தனர்‌. மிக 
நீண்டகாலம்‌ நடைபெற்ற வழக்கில்‌, பாதிக்கப்பட்ட 
மக்களுக்கு அரசு அளித்த வாக்குறுதிகளை 
நிறைவேற்ற வேண்டும்‌ என்று ஒரிஸா 
உயர்நீதிமன்றம்‌ கடந்த 2006ம்‌ ஆண்டு தீர்ப்பளித்தது. 


சுமார்‌ 20 ஆண்டுகள்‌ வாழ்விழந்து தவித்த 
அம்மக்களுக்கு நீதிமன்றம்‌ அளித்த தீர்ப்பை ஏற்க 
மறுத்து உச்ச நீதிமன்றத்தில்‌ மேல்முறையீடு செய்தது 
மகாநதி கோல்‌ஃபீல்ட்ஸ்‌ நிறுவனம்‌. 


இந்த மேல்முறையீட்டு மனுவை மூன்று 
ஆண்டுகள்‌ நிலுவையில்‌ வைத்திருந்து விசாரித்த 
உச்ச நீதிமன்றம்‌ கடந்த கடந்த 2010 ஜூலை 19ம்‌ 
தேதியன்று தீர்ப்பளித்தது. இந்த கட்டுரையின்‌ 
தொடக்கத்தில்‌ கூறப்பட்டுள்ள அம்பேத்காரின்‌ 
கருத்துகளுடன்‌ தீர்ப்பை ஆரம்பித்த உச்சநீதிமன்ற 
நீதிபதிகள்‌ அஃடாப்‌ ஆலம்‌ மற்றும்‌ பி. எஸ்‌. சவுகான்‌ 
ஆகியோர்‌ ஒரிஸா உயர்நீதிமன்றத்தின்‌ தீர்ப்பை 
உறுதி செய்துள்ளனர்‌. 


இலட்ச கணக்கான இந்தியர்களின்‌ அடிப்படை 
வாழ்வுரிமைகளை பறித்து இந்திய அரசு 
உருவாக்குவதாக கூறும்‌ துர்வளர்ச்சி காரணமாக, 
குடிமக்களுக்கு வளர்ச்சி என்ற சொல்லே 
வெறுக்கக்கூடியதாக, அச்சமூட்டக்கூடியதாக 
மாறிவிட்டதை நீதிபதிகள்‌ இந்த தீர்ப்பில்‌ 
சுட்டிக்காட்டுகின்றனர்‌. மேலும்‌ அரசின்‌ இவ்வாறான 
ஒவ்வொரு பொறுப்பற்ற செயல்பாடும்‌ தீவிரவாத 
அரசியலுக்கும்‌, புரட்சிகர செயல்பாடுகளுக்கும்‌ 
வித்திடுவதையும்‌ நீதிபதிகள்‌ குறிப்பிட்டு 
காட்டுகின்றனர்‌. 


மாபெரும்‌ தொழில்திட்டங்களுக்காக கட்டாயமாக 
இடம்‌ பெயர்க்கப்படும்‌ மக்களுக்கு தேவையான 
சாலை, மருத்துவம்‌, கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற 
வாக்குறுதிகள்‌ காற்றில்‌ பறக்கவிடப்படும்‌ 
அவலத்தையும்‌ நீதிபதிகள்‌ இந்த தீர்ப்பில்‌ பதிவு 
செய்துள்ளனர்‌. 


இவ்வாறு சமூக அவலத்தை விமரிக்கும்‌ 
உச்சநீதிமன்ற நீதிபதிகள்‌ இதற்கான 
காரணத்தையோ, தீர்வுகளையோ முழுமையாக 


விவாத்தித்தார்களா என்பது கேள்வியே 


மாமேதை அம்பேத்காரின்‌ தீர்க்கதரிசனம்‌, பிரதமர்‌ 
மன்மோகன்‌ சிங்கின்‌ ஒப்புதல்‌ வாக்குமூலம்‌, 
உச்சநீதிமன்ற நீதிபதிகளின்‌ தீர்ப்பு ஆகிய 
அனைத்தும்‌ நாட்டில்‌ தீவிரவாதம்‌ உருவாவதற்கான 
காரணங்களை தெளிவாக எடுத்துக்கூறுகின்றன. 
ஆனால்‌ இவற்றை திரும்பியும்‌ பாராமல்‌ 
தீவிரவாதிகளை ஒடுக்கவதற்காக பசுமை வேட்டை 
போன்ற ஆட்கொல்லித்‌ தீர்வுகளை அரசு 
அமைப்புகள்‌ முன்வைக்கின்றன. 


இந்த அவலச்‌ சூழலில்‌ இந்தியாவின்‌ 68வது 
சுதந்திர தினம்‌ கொண்டாடப்‌ படுகிறது. 
சுயேச்சையாகவும்‌, நேர்மையாகவும்‌ செயல்பட 
வேண்டிய பத்திரிகைத்துறையும்‌, நீதித்துறையும்‌ 
கண்ணுக்குத்‌ தெரியாத கட்டுப்பாடுகளுக்குள்‌ 
சிக்கியிருக்கின்றன. 


நாட்டின்‌ அனைத்துப்‌ பகுதிகளிலும்‌ உள்ள 
அனைத்து மக்களும்‌ ஏதோவொரு சுரண்டலுக்கு 
ஆளாகியே வாழ்ந்து வருகின்றனர்‌. 


இதுதான்‌ ஆனந்த சுதந்திரமா? இதற்குத்தான்‌ 
சுதந்திரப்‌ போராளிகள்‌ ஆசைப்பட்டனரா? சுதந்திரப்‌ 
போராளிகளின்‌ கனவுகளை நனவாக்குவதில்‌ 
குடிமக்களுக்கு பங்கு உள்ளதா? 


இந்தியாவின்‌ இன்றைய அவல நிலையை 
மாற்றுவதில்‌ இந்தியாவின்‌ குடிமக்கள்‌ 
அனைவருக்கும்‌ பங்குள்ளது. இந்திய அரசியல்‌ 
சட்டத்தை மனித உரிமைப்‌ பார்வையில்‌ கற்றுக்‌ 
கொள்வதும்‌, மற்றவர்களுக்கு கற்றுக்கொடுப்பதுமே 
இன்றைய தேவை. இது ஆட்சித்துறை, நீதித்துறை, 
ஊடகத்துறை உள்ளிட்ட அனைத்துத்‌ 
தரப்பினருக்கும்‌ மிகமுக்கிய தேவையாகும்‌. 


இவ்வாறு கற்றுக்கொண்ட அரசியல்‌ அமைப்புச்‌ 


சட்டத்தின்‌ கோட்பாடுகளை 
நடைமுறைப்படுத்துமாறு அரசு அமைப்புகளை 
தொடர்ந்து வலியுறுத்துவதும்‌, தேவையான 
இடங்களில்‌ போராடுவதுமே இந்திய சுதந்திரப்‌ 
போராளிகளின்‌ கனவுகளை நனவாக்கும்‌. 


இல்லாவிட்டால்‌ ஆகஸ்ட்‌ 15 என்பது மூவண்ண 
கொழுூயேற்றும்‌ ஒரு விடுமுறை நாளாக மட்டுமே 
இருக்கும்‌. 


-பி. சுந்தரராஜன்‌ 
(sundar@LawyerSundar.net) 


துன்புறுத்தல்‌ தடுப்புச்‌ சட்ட முன்வரைவு - ஓர்‌ 
அரைகுறையான முயற்சி 


WEDNESDAY, SEPTEMBER 1, 2010 


துன்புறுத்தல்‌ (சித்திரவதைப்படுத்துதல்‌), 
கொடுமைப்படுத்துதல்‌, மனிதர்களை இழிவாக 
நடத்துதல்‌ ஆகியவற்றிற்கு எதிராகப்‌ பன்னாட்டு 
அவை (110) கொண்டுவந்த சட்டத்தில்‌ இந்தியா 
1997ஆம்‌ ஆண்டு அக்டோபர்‌ 14ஆம்‌ நாள்‌ 
கையெழுத்திட்டது. கையெழுத்திட்ட இந்திய அரசு, 
அச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த உரிய சட்டம்‌ 
கொண்டு வந்திருக்க வேண்டும்‌; ஆனால்‌ அதைச்‌ 
செய்யவில்லை. தும்பை விட்டு வாலைப்‌ பிடித்த 
கதையாக இப்போது (ஏறத்தாழ பதின்மூன்று 
ஆண்டுகள்‌ கழித்து) 'துன்புறுத்தல்‌ தடுப்புச்‌ சட்ட 
முன்வரைவு 2010ஐ அறிமுகப்படுத்தியிருக்கிறது. 
இம்முன்வரைவாவது உருப்படியாக இருக்கும்‌ என 
நினைத்தால்‌ நமக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது. 
பல்லாண்டுகளாக இந்தியாவில்‌ இருந்துவரும்‌ 
துன்புறுத்தல்‌ கொடுமையை ஒழிக்க புதுதில்லியில்‌ 
உள்ள நடுவண்‌ அரசு அக்கறை காட்டவில்லை 
என்பதையே துன்புறுத்தல்‌ தடுப்புச்‌ சட்ட 
முன்வரைவின்‌ வரிகள்‌ விளக்குகின்றன. சட்ட 


முன் வரைவின்‌ இப்போதைய வடிவத்தைப்‌ 
பார்த்தால்‌, சட்ட அலுவலர்களால்‌ துன்புறுத்தலுக்கும்‌ 
கொடுமைக்கும்‌ மனிதத்தன்மையற்ற 
செயல்களுக்கும்‌ ஆளாவோர்க்கு இச்சட்டத்தால்‌ நீதி 
எல்லாம்‌ ஒன்றும்‌ பெரிதாகக்‌ கிடைத்து விடாது 
என்றே தோன்றுகிறது. 


விசாரணை, குற்றவழக்கு, தண்டனை 


துன்புறுத்தல்‌ குற்றத்திற்கு ஆளாகும்‌ அரசு 
ஊழியர்‌ ஒருவரை விசாரிக்க அரசின்‌ ஒப்புதலை 
முன்கூட்டியே பெற வேண்டும்‌ என்னும்‌ 
முன்‌ வரைவின்‌ விதி, “நேர்மையான, சார்பற்ற, உரிய 
முறையில்‌ விசாரணை, குற்றவழக்கு, தண்டனை 


ஆகியன கொணர்தல்‌” என்னும்‌ பன்னாட்டு 
அவையின்‌ சட்டத்திற்கு முற்றுப்புள்ளி 
வைத்துவிடுகிறது. 


துன்புறுத்தலையும்‌ இழிவாக நடத்துதலையும்‌ 
ஒழிப்பதைத்‌ தடுக்கும்‌ சட்டக்காரணிகளையும்‌ பிற 
வகைக்காரணிகளையும்‌ புறந்தள்ள வேண்டும்‌ எனப்‌ 
பன்னாட்டு அவையின்‌ சட்டம்‌ தெளிவாகக்‌ கூற, 
இந்திய அரசின்‌ முன்வரைவோ குற்றம்‌ 
சாட்டப்பட்டுள்ள அரசு ஊழியர்‌ ஒருவர்‌ மீது 
நடுவண்‌ அரசிடமோ மாநில அரசிடமோ அவர்‌ 
சார்ந்துள்ள அரசு சார்‌ நிறுவனத்திடமோ முன்‌ 
ஒப்புதல்‌ பெறாமல்‌ தீர்ப்பு வழங்க எந்த 
நீதிமன்றத்திற்கும்‌ உரிமை இல்லை” என்று 
எதிர்க்குரலில்‌ ஒலிக்கிறது. அரசிடம்‌ முன்‌ ஒப்புதல்‌ 
பெற்றுத்தான்‌ வழக்குத்‌ 


முடியும்‌ என்னும்‌ நிலை, இம்முன்வரைவின்‌ ன A 
நடுநிலைத்தன்மை, துல்லியத்தன்மை 
ஆகியவற்றைத்‌ தூள்‌ தூளாக்கிவிடுகிறது. இதனால்‌ 
அரசு யார்‌ மீது வழக்குத்‌ தொடர ஒப்புதல்‌ தரலாம்‌ 
என நினைக்கிறதோ அவர்‌ மீது மட்டுமே வழக்குத்‌ 
தொடரமுடியும்‌; முன்‌்ஒப்புதலைக்‌ கூட அரசு 
நினைத்தால்‌ நீண்ட காலம்‌ கழித்துத்‌ தரலாம்‌. இப்படி 
வழக்குத்‌ தொடர்வதை இழுத்து அடித்து விட முடியும்‌. 


இது மட்டுமின்றித்‌ துன்புறுத்தலுக்கு ஆளாகி 
ஆறு மாதங்களுக்குள்‌ பாதிக்கப்பட்ட ஆள்‌ 
குற்றத்தைப்‌ பதிய வேண்டும்‌ என்னும்‌ 
முன்வரைவின்‌ ஐந்தாவது பிரிவு விசாரணையையும்‌ 
வழக்கையும்‌ இன்னும்‌ சீர்குலைத்து விடும்‌. 


ஏனெனில்‌ துன்புறுத்தலுக்கு ஆளாகிப்‌ 
பாதிக்கப்படுவோரில்‌ பெரும்பாலோனோர்‌ நீண்ட 
காலம்‌ விசாரணைக்கைதிகளாகச்‌ சிறையில்‌ 


இருப்பவர்கள்‌ தாம்‌! ஆக, துன்புறுத்தப்பட்ட ஆறு 
மாதங்களுக்குள்‌ குற்றப்பதிவு என்பது 


முயற்கொம்புதான்‌! பாதிக்கப்பட்டோருக்கு நேர்ந்த 
உடல்‌ உளைச்சலும்‌ மன உளைச்சலும்‌ மீண்டும்‌ 
துன்புறுத்தப்படுவோமோ என்னும்‌ அச்சமுமே 
அவர்களைக்‌ குற்றங்களைப்‌ பதிவு செய்ய இயலாத 
சூழலில்‌ தள்ளிவிடும்‌. இதைப்‌ பற்றி எல்லாம்‌ அரசின்‌ 
சட்ட முன்வரைவு துளியும்‌ கவலைப்பட்டதாகத்‌ 
தெரியவில்லை. 


இப்படிப்பட்ட சட்டத்தடுப்புகள்‌ எல்லாம்‌ 
குற்றவாளிகளுக்குத்‌ தான்‌ பாதுகாப்பாக அமையும்‌ 
என்பதையே குற்ற நடைமுறைச்சட்டம்‌ (மேடு, 
ஆயுதப்படைச்‌ சிறப்பு அதிகாரங்கள்‌ சட்டம்‌ 
ஆகியவற்றின்‌ கீழ்‌ வழக்குகள்‌ நடத்துவதை 
ஆதரிக்காத நடுவண்‌ அரசு, மாநில அரசு 
ஆகியவற்றின்‌ போக்குகள்‌ நமக்குக்‌ கற்றுக்‌ 
கொடுத்திருக்கின்றன. 


இழப்பீடு: 
பன்னாட்டு அவைச்‌ சட்டத்தின்‌ பதினான்காவது 
கூறு முழுமையான மீட்சிக்குத்‌ தேவையான 


இழப்பீட்டைப்‌ பெறப்‌ பாதிக்கப்பட்டவருக்கு முழு 
உரிமை உண்டு” எனக்‌ கூற, அரசின்‌ முன்வரைவோ 
இவ்விடயத்தைப்‌ பற்றிப்‌ பேசவே இல்லை. 


ப. ௮. சட்டத்தைச்‌ செயல்படுத்தும்‌ நாடுகளைக்‌ 
கண்காணிக்கும்‌ “துன்புறுத்தலுக்கு எதிரான குழு”, 
“நாடுகள்‌ பாதிக்கப்பட்டவருக்கு மருத்துவ உதவி, 
உளவியல்‌ உதவி, சமூக மீள்வாழ்வு ஆகியன 
வழங்குவதுடன்‌ போதுமான இழப்பீட்டுத்‌ 
தொகையையும்‌ வழங்க வேண்டும்‌' என்கிறது. ப. 
அவையின்‌ மீட்புரிமைக்கான சிறப்பு அலுவலர்‌, 


அ) உடல்‌ உளைச்சல்‌, மன உளைச்சல்‌ 
ஆ) வலி, துன்புறுதல்‌, இன்னல்கள்‌ 


இ) கல்வி முதலியவற்றில்‌ இழந்த வாய்ப்புகள்‌ 


ஈ) பொருள்‌ ஈட்டலில்‌ ஏற்பட்ட இழப்புகள்‌ 


௨) மீட்டுருவாக்கத்திற்குத்‌ தேவையான 
மருத்துவச்‌ செலவுகள்‌, பிறவகைச்செலவுகள்‌ 


ஊ) சொத்து , வணிகம்‌ ஆகியவற்றில்‌ நேர்ந்த 
இழப்புகள்‌ 
௭) புகழுக்கு ஏற்பட்ட களங்கம்‌ 


ஏ) தீர்வுக்குத்‌ தேவைப்படும்‌ சட்ட உதவிகள்‌ - 
அவற்றிற்கான செலவுகள்‌ 


ஆகிய அனைத்து வகை இழப்புகளுக்கும்‌ 
தீர்வுகள்‌, மீட்புதவிகள்‌, இழப்பீடுகள்‌ வழங்கப்பட 
வேண்டும்‌ என்று விவரிக்கிறார்‌. 


இந்திய அரசமைப்புச்‌ சட்டம்‌ துன்புறுத்தலுக்கு 
ஆளானவருக்கான இழப்பீட்டை முடிவெடுக்கும்‌ 
உரிமையை உச்ச நீதிமன்றத்திற்கும்‌ மாநில 
உயர்நீதிமன்றங்களுக்கும்‌ கொடுத்திருக்கிறது. 
ஆனால்‌ அடிப்படை உரிமைகள்‌ தொடர்பான பல 
வழக்குகளில்‌ இழப்பீடுகள்‌ வழங்குவதில்‌ உச்ச 
நீதிமன்றம்‌ உயர்‌ அளவுகளைக்‌ கையாண்டு 
சுணக்கம்‌ காட்டியே வந்திருக்கிறது. இன்னும்‌ பல 
வழக்குகளில்‌ இழப்பீடுகள்‌ எவ்வகை அளவுகளும்‌ 
இன்றி உச்சநீதிமன்றத்தின்‌ தன்விருப்பப்படியே 
அமைந்திருக்கின்றன. இந்நிலையில்‌ இந்திய அரசின்‌ 
முன்வரைவோ துன்புறுத்தலால்‌ பாதிக்கப்பட்டவர்‌ 
எவ்வகைகளில்‌ இழப்பீட்டைப்‌ பெறலாம்‌ என்பது 
பற்றி வாயே திறக்கவில்லை. இது போதாதென்று, 
குடிமுறை (சிவில்‌) உரிமைகள்‌, அரசியல்‌ உரிமைகள்‌ 
ஆகியவற்றிற்கான பன்னாட்டு ஒப்பந்தத்தைச்‌ 
செயல்படுத்தும்போது இந்திய அரசு வெளியிட்ட 
அறிவிப்பில்‌, “சட்டத்திற்கு எதிரான முறையில்‌ 
சிறையடைப்புக்கு உள்ளாகிப்‌ பாதிக்கப்படுவோர்க்கு 
இந்தியச்‌ சட்ட அமைப்பின்‌ கீழ்‌ இழப்பீடு பெறும்‌ 


கட்டாய உரிமை கிடையாது” எனக்‌ கூறப்பட்டுள்ளது. 
வரையறையில்‌ உள்ள குறைபாடு: 


ப. ௮. சட்டத்தை ஒப்பிடுகையில்‌ அரசின்‌ 


சட்டமுன்‌ வரைவு “துன்புறுத்தல்‌” என்பதை 
வரையறுப்பதில்‌ குறையுடையதாகவே 
காட்சியளிக்கிறது. 


ப. அ. சட்டம்‌ கூறும்‌ வரையறை 


1. ஏதேனும்‌ தகவல்‌ பெறும்பொருட்டோ குற்றத்தை 


ஒப்புக்கொள்ளச்‌ செய்யும்‌ பொருட்டோ 
மனத்தாலும்‌ உடலாலும்‌ வலி, துன்பம்‌ ஆகியன 
ஏற்படுத்துதல்‌ 


2. குறிப்பிட்ட ஒரு வேலையைச்‌ செய்ததற்காகவோ 
செய்ததாக ஐயம்‌ ஏற்படும்போதோ தண்டித்தல்‌ 


3. (இனம்‌, மதம்‌, மொழி என எவ்வகையிலும்‌) 
பாகுபாடு காட்டிக்‌ குற்றவாளி என ஐயுறப்படும்‌ 
ஒருவர்‌ மீது அரசு ஊழியரோ அரசுப்பொறுப்பில்‌ 


இருப்பவரோ மனத்தாலும்‌ உடலாலும்‌ 
கடுமையான வலி, துன்பம்‌ ஆகியவற்றை 
ஏற்படுத்தும்‌ வகையில்‌ செய்யும்‌ 
அச்சுறுத்தல்கள்‌. 


அரசின்‌ சட்ட முன்வரைவு கூறும்‌ வரையறை 


ஒருவரிடமிருந்து தகவல்‌ பெறுதல்‌, குற்றத்தை 
ஒப்புக்கொள்ளச்‌ செய்தல்‌ ஆகியவற்றிற்காக 
1. கடுங்காயத்தை ஏற்படுத்துதல்‌ 
2. வாழ்க்கை, உடல்‌ உறுப்புகள்‌ மன நலம்‌, உடல்‌ 
நலம்‌ ஆகியவற்றில்‌ இழப்பை ஏற்படுத்துதல்‌ 
ஆகிய இரு செயல்களையும்‌ அரசு ஊழியரும்‌ 
அவருக்கு உடந்தையாக இருப்போரும்‌ செய்தல்‌. 


தகவல்‌ பெறுதல்‌, தண்டித்தல்‌, அச்சுறுத்தல்‌ என 
மூன்று முதன்மைக்காரணங்களைப்‌ ப. ௮. சட்டம்‌ 
கூற, அரசின்‌ முன்வரைவோ முதல்‌ காரணத்தை 
மட்டுமே கொண்டிருக்கிறது. “துன்புறுத்தல்‌” என்பது 
வலி, துன்பம்‌ ஆகியன ஏற்படுத்துதல்‌ எனப்‌ 
பன்னாட்டு அவை கூற, முன்வரைவோ “இழப்பை 
ஏற்படுத்துதல்‌ எனக்‌ கூறித்‌ துன்புறுத்தலை 
வரையறுக்கும்‌ அளவையும்‌ உயர்த்தியே 
வைத்திருக்கிறது. 

சட்டமுன்வரைவு கூறும்‌ “கடுங்காயம்‌' என்பதை 
இந்தியத்‌ தண்டனைச்‌ சட்டம்‌, 

வலுவிழக்கச்‌ செய்தல்‌ 

 பார்வையிழக்கச்‌ செய்தல்‌ 


. செவித்திறன்‌ இழக்கச்‌ செய்தல்‌ 

. உடல்‌ உறுப்புகளிலும்‌ அவற்றின்‌ 
இணைப்புகளிலும்‌ பாதிப்பு ஏற்படுத்துதல்‌ 

. உடல்‌ உறுப்புகளை முற்றாக அழித்தல்‌ 

தலை, முகம்‌ ஆகியவற்றில்‌ உருவ மாற்றத்தை 
ஏற்படுத்துதல்‌ 

. பல்‌, எலும்பு ஆகியவற்றை உடைத்தல்‌ 

- உயிருக்கு உலை வைத்தல்‌, இருபது 
நாட்களுக்கும்‌ மேலாக வலி இருக்கும்‌ வகையில்‌ 
துன்புறுத்துதல்‌, அன்றாடக்‌ கடன்களைச்‌ செய்ய 
முடியாமல்‌ முடக்குதல்‌ ஆகியன 


என வரையறுக்கிறது. 


இக்கூறுகள்‌ அனைத்துமே உடல்‌ சார்‌ தீங்குகள்‌ 
குறித்தவை. சரியான தூக்கமில்லாமல்‌ செய்வது, 
பாலியல்‌ கொடுமைகள்‌, பட்டினி போடுவது, 


உணர்வு(தொடு உணர்வு முதலியன) இழப்பு, பகடி 
பேசுதல்‌ ஆகிய பல குற்றங்கள்‌ நீண்ட காலப்‌ 


பாதிப்பையோ உடல்நலத்திற்குத்‌ தீங்கையோ 
ஏற்படுத்தாதவை தாம்‌! ப. அ. சட்டம்‌ 
இவையனைத்தையும்‌ துன்புறுத்தலின்‌ கீழ்‌ 


வைத்திருக்கிறது. இவை எவற்றையுமே கணக்கில்‌ 
எடுத்துக்கொள்ளாத அரசின்‌ சட்ட முன்‌ வரைவு, 
சட்டத்தைச்‌ செயல்படுத்தும்‌ அலுவலர்கள்‌ 
பாதிக்கப்பட்டவர்‌ உடலில்‌ புறக்குறிகள்‌ தோன்றாத 
வகையில்‌ வலிகளை ஏற்படுத்தித்‌ துன்புறுத்தலாம்‌ 
என்பதை மறைமுகமாக ஆதரிப்பதாகவே கொள்ள 
வேண்டியிருக்கிறது. 


இதைத்‌ தாண்டிச்‌ சட்ட முன் வரைவின்‌ 
நான்காவது பிரிவு துன்புறுத்தலின்‌ வரையறையில்‌ 
மேலும்‌ ஒரு கட்டுப்பாட்டைச்‌ சேர்க்கிறது. 


நான்காவது பிரிவு: 


அ) தவறான நடத்தைக்கோ குற்றத்திற்கோ 
அடிகோலும்‌ தகவல்களை ஒருவரிடமிருந்து 
பெறுவதற்காகத்‌ துன்புறுத்தல்‌ 


ஆ) மதம்‌, இனம்‌, பிறந்த இடம்‌, இல்லம்‌, மொழி, 
சாதி, சமூகம்‌ ஆகிய பாகுபாடுகளில்‌ ஏதேனும்‌ 
ஒன்றின்‌ அடிப்படையில்‌ துன்புறுத்தல்‌ 


ஆகிய இரண்டிலும்‌ அரசு ஊழியரும்‌ அவருக்கு 
உடந்தையாக இருந்தோரும்‌ குற்றம்‌ சாட்டப்பட்டிருக்க 
வேண்டும்‌. 

பாகுபாடுகளின்‌ அடிப்படையில்‌ துன்புறுத்துவது 
துன்புறுத்தலில்‌ ஒரு வகை மட்டுமே எனப்‌ ப. ௮. 
சட்டம்‌ குறிப்பிடுகிறது; அரசின்‌ முன்வரைவோ 
பாகுபாடு என்பது துன்புறுத்தலை வரையறுக்கத்‌ 
தேவையான ஒன்று என்கிறது. ஆக, 
இம்முன்வரைவின்படித்‌ தகவல்களைப்‌ 


பெறுவதற்காக மட்டும்‌ கடுங்காயத்தை ஏற்படுத்தித்‌ 
துன்புறுத்துவது என்பது தண்டனைக்குரியதில்லை. 
அதே போலத்‌ தாழ்த்தப்பட்டவர்கள்‌, இசுலாமியர்கள்‌ 
ஆகியோரை அச்சுறுத்தித்‌ துன்புறுத்துவது மட்டும்‌ 
தனியாகத்‌ தண்டனைக்குரியது ஆகாது. இவை 
இரண்டையும்‌ ஒரு சேரச்‌ செய்வது மட்டுமே 
தண்டனைக்குரியது . இதை எப்படி ஏற்றுக்கொள்ள 
முடியும்‌? 


ஒரு குறிப்பிட்ட குழுவைச்‌ சேர்ந்தவர்‌ என்னும்‌ 
ஒரே காரணத்திற்காகக்‌ கூட ஒருவர்‌ 
துன்புறுத்தப்படலாம்‌; சிறை வைக்கப்படலாம்‌. ஒரு 
செய்தியைப்‌ பெறுவதற்கோ குற்றத்தை 
ஒப்புக்கொள்ளச்‌ செய்வதற்கோ மட்டும்‌ சாதி, இனம்‌, 
மதம்‌ ஆகியன கருதாது வேறொருவர்‌ 
துன்புறுத்தப்படலாம்‌. 

இவைதவிர, துன்புறுத்தலில்‌ உடந்தையாக 
இருப்பது, சட்ட எதிர்ச்‌ செயலில்‌ ஈடுபடுவது, 
மனிதத்தன்மையற்ற வகையில்‌ செயல்படுவது 
ஆகிய ப. ௮. சட்டம்‌ குறிப்பிடும்‌ துன்புறுத்தல்‌ 
குறித்துச்‌ சட்ட முன்வரைவு எதுவும்‌ கூறவில்லை. 
உடந்தையாக இருப்பதை முன்வரைவு கூறினாலும்‌ 
அது “அரசு ஊழியருக்கு” உடந்தையாகச்‌ 
செயல்பட்டுத்‌ துன்புறுத்துவதைக்‌ குறிப்பிடுகிறதே 
தவிரப்‌ பொதுநிலையில்‌ இல்லை. 


தடுமாற்றம்‌: 


2 பார ச்சூழல்‌, 
று போர்‌, உள்நாட்டு அரசியல்‌ லையற்ற 


தன்மை போன்ற எக்காரணத்தையும்‌ கொண்டு 
துன்புறுத்தலைச்‌ செல்லத்தக்கதாக்கக்‌ கூடாது. 
உயர்‌ அலுவலரிடம்‌ இருந்தோ மக்கள்‌ 
அமைப்புகளிடம்‌ இருந்தோ பெறப்பட்ட 
ஆணையையும்‌ காரணமாகக்‌ காட்டக்கூடாது.” எனப்‌ 
பன்னாட்டு அவைச்‌ சட்டத்தின்‌ இரண்டாவது கூறு 
சொல்ல, அரசின்‌ முன்வரைவின்‌ மூன்றாவது பிரிவு 
இக்கருத்தில்‌ இருந்து விலகிச்‌ செல்கிறது. 


துன்புறுத்தல்‌ என்பது கொடுமைப்படுத்தல்‌, 
மனிதத்தன்மையற்றுச்‌ செயல்படுதல்‌, இழிவாக 
நடத்துதல்‌ எனக்‌ கூறிப்‌ ப. அ. சட்டத்தை ஒட்டித்‌ 
துன்புறுத்தலுக்கு எதிரான குழுவின்‌ கருத்து 


அமைந்திருக்கிறது. முன்வரைவோ, இதற்கு 
நேர்மாறாகச்‌ “சட்டம்‌ ஒப்புக்கொண்டுள்ள 
செயல்களால்‌ ஏற்படும்‌ துன்புறுத்தலைத்‌ 


துன்புறுத்தல்‌ எனக்‌ கூற மறுக்கிறது. இப்படிப்பட்ட 
குழப்பங்கள்‌, துன்புறுத்தலைச்‌ சட்டப்படிச்‌ 


செல்லத்தக்கதாகத்‌ தேவையான சட்டங்களைக்‌ 
கொண்டு வர அரசுக்கு வழிவகுத்துக்‌ கொடுக்கும்‌; 
துன்புறுத்தலில்‌ ஈடுபடுவோரும்‌ தீவிரவாத? 
வழக்குகளில்‌ விசாரணைக்காகத்‌ துன்புறுத்தியதாகக்‌ 
கூறித்‌ தப்ப ஏதுவாகும்‌. 


“சட்டப்படியான நடவடிக்கைகளினால்‌ ஏற்படும்‌ 
வலி, துன்பம்‌ ஆகியன மட்டுமே துன்புறுத்தல்‌ எனக்‌ 
கூறப்பட மாட்டாது” எனப்‌ ப. அவையின்‌ சட்டம்‌ கூற, 
அரசின்‌ முன்வரைவோ “துன்புறுத்தலே சட்ட ஒப்புதல்‌ 
பெற்ற ஒன்றாகலாம்‌'” என்கிறது. 


விடுபட்ட வகைமுறைகள்‌: 


இதுவரை நாம்‌ பார்த்த குறைகள்‌ போதாதென்று 
பன்னாட்டு அவையின்‌ சட்டத்தின்‌ பல 
இன்றியமையாத கூறுகளும்‌ முன்வரைவில்‌ 
பேசப்படவில்லை. 


துன்புறுத்தலுக்குப்‌ பின்‌ பெறப்படும்‌ 
வாக்குமூலங்கள்‌: 


'துன்புறுத்தியவருக்கு எதிரான சான்றாகப்‌ 
பயன்படும்‌ வாக்குமூலத்தைத்‌ தவிர பிற 
வாக்குமூலங்களை வழக்கில்‌ எடுத்துக்கொள்ள 
வேண்டாம்‌” எனப்‌ பன்னாட்டு அவையின்‌ சட்டத்தின்‌ 
பதினைந்தாவது கூறு சொல்கிறது. வழக்கு 
விசாரணையில்‌ துன்புறுத்தல்‌ கட்டாயத்தால்‌ ஒருவர்‌ 
தம்மைத்‌ தாமே குற்றச்சாட்டுக்கு ஆளாக்குவதை 
மட்டுமே அரசியல்‌ சட்டத்தின்‌ 20(3) ஆவது கூறு 
தடுக்கிறது; ஆனால்‌ குற்றச்சாட்டப்பட்டுள்ள ஒருவர்‌ 
துன்புறுத்தலின்‌ காரணமாக இன்னொருவரைக்‌ 
குற்றம்‌ சுமத்துவது அரசியல்‌ சட்டத்தின்‌ கீழ்ச்‌ 
சான்றாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 


இது ஒருபுறம்‌ இருக்க, விசாரணையில்‌ 
பங்கேற்காத அதேவேளை வழக்குகளில்‌ சான்றாகத்‌ 


திகழக்கூடிய செயலாக்க இயக்குநரகம்‌, புலனாய்வு 
அமைப்புகள்‌, வருவாய்ப்‌ புலனாய்வு இயக்குநரகம்‌ 
ஆகிய அரசு அமைப்புகள்‌ கூடத்‌ துன்புறுத்தலிலும்‌ 
இழிவாக நடத்துதலிலும்‌ ஈடுபடுகின்றன என்கிறது 
உச்சந்திமன்றம்‌. 1999ஆம்‌ ஆண்டின்‌ மராட்டிய மாநில 
ஒருங்கமைக்கப்பட்ட குற்றத்தடுப்புச்‌ சட்டமோ 
காவல்துறையிடம்‌ கொடுக்கப்பட்ட ஒப்புதல்‌ 
வாக்குமூலத்தைச்‌ சான்றாகக்‌ காட்டலாம்‌ என்கிறது. 
ஆனால்‌ காவலில்‌ வைக்கப்பட்டுள்ள ஒருவர்‌ தாம்‌ 
தம்மைக்‌ குற்றப்படுத்திக்‌ கூறிய ஒப்புதல்‌ 
வாக்குமூலங்கள்‌ நெருக்கடியில்‌ கூறியவை என்பதை 
மெய்ப்பிக்க இயலாது என்பதே இயல்புநிலை. 
இந்நிலையில்‌ இது போன்ற சட்டங்கள்‌ அரசு 
அலுவலர்‌ துன்புறுத்தலை மேற்கொள்ள 
வழங்கப்பட்ட சலுகையாக அமைந்து விடும்‌ 
வாய்ப்புகள்‌ உள்ளன. 


நாடு கடத்துதல்‌, ஏதிலி (அகதி) ஒப்படைப்பு, பிற 
நாட்டிடம்‌ ஒப்படைத்தல்‌ ஆகியன: 


துன்புறுத்தலுக்கு ஏதுவாக நாடுகடத்துதல்‌, 
ஏதிலியாக ஒப்படைத்தல்‌, பிற நாடுகளிடம்‌ 
ஒப்படைத்தல்‌ ஆகிய செயல்களை ஒரு நாடு 
செய்யக்கூடாது எனப்‌ ப. அ. சட்டத்தின்‌ மூன்றாவது 
கூறு கூறுகிறது. இதைப்பற்றி அரசின்‌ முன்வரைவோ 
ஏதும்‌ கூறாமல்‌ அமைதி காக்கிறது. 1951ஆம்‌ ஆண்டு 
ஏதிலிகள்‌ ஒப்பந்தத்தைச்‌ செயல்படுத்தாத 
இந்தியாவில்‌, ஏதிலிகள்‌ பாதுகாப்புக்கெனத்‌ தேசியச்‌ 
சட்டங்களும்‌ இல்லை. மேலும்‌ அண்மைக்கால உலகச்‌ 
சூழலைக்‌ கருதும்போது பிற நாட்டிடம்‌ 
ஒப்படைப்பதைத்‌ தடுப்பது என்பது 
இன்றியமையாததாக அமைகிறது. 


மீளாய்வு இயங்குமுறைகள்‌: 


விசாரணை மரபுகளையும்‌ சிறைக்காவல்‌ 
கவனிப்புகளையும்‌ மறு ஆய்வு செய்யும்‌ முறைகள்‌ 


பற்றி முன்வரைவில்‌ எவ்விதக்‌ குறிப்பும்‌ இல்லை. 
சிறையில்‌ அடைக்கப்பட்டோருக்குப்‌ பணியாற்றும்‌ 
சட்ட அலுவலர்கள்‌, மருத்துவர்கள்‌, பொது 
ஊழியர்கள்‌ ஆகியோருக்கு அளிக்கப்பட வேண்டிய 
உரிய பயிற்சிகள்‌ பற்றியும்‌ முன் வரைவில்‌ 
ஏதுமில்லை. இப்படிப்பட்ட குறைபாடுகள்‌ 
துன்புறுத்தலைத்‌ தடுப்பது என்பதையே நீர்த்துப்‌ 
போகச்‌ செய்து விடுகின்றன. 


சட்ட அறிஞர்களை உடனடியாக அணுகுதல்‌: 


சிறைக்‌ காவலில்‌ இருப்போர்க்கு நடத்தப்படும்‌ 
துன்புறுத்தல்களைத்‌ தடுப்பதில்‌ 
வழக்கறிஞர்களுக்குப்‌ பெரும்பங்கு இருக்கிறது. 
ஆனால்‌ அவர்களை அணுகுவதற்கு வழங்கப்பட 
வேண்டிய முறைமைகள்‌ பற்றி முன்வரைவில்‌ 
எக்குறிப்பும்‌ இல்லை. நீண்டகாலமாகத்‌ 
தடுப்புக்காவலில்‌ வைப்பது, இருபத்து நான்கு 
நேரத்திற்குள்‌ நீதிபதி முன்‌  நேர்நிறுத்துவது, 
வழக்கறிஞரை அணுக வழி செய்யாதிருப்பது 
ஆகியன துன்புறுத்தல்‌ நடக்க ஏதுவாக 
அமைந்துவிடும்‌. இன்னும்‌ சொல்லப்போனால்‌, 
காவலில்‌ வைக்கப்பட்டுள்ளோர்‌ துன்புறுத்தல்‌ எனத்‌ 
தவறாகக்‌ கூற வழிவகுத்துவிடும்‌. 

விருப்ப நெறிமுறை: 


அ) பாதுகாப்பு வழங்குவதற்காகப்‌ பல்வேறு 
இடங்களை நேரில்‌ கண்டு துன்புறுத்தலைத்‌ தடுக்கப்‌ 
பரிந்துரைகள்‌ அளிக்கும்‌ பன்னாட்டுத்‌ துணைக்குழு 
அமைத்தல்‌ 


ஆ) நாடுகள்‌ தேசிய அளவிலான தற்சார்புத்‌ 
தடுப்புமுறைகள்‌ உருவாக்குதல்‌ 

இ) பன்னாட்டுத்‌ துணைக்குழுவிற்கும்‌ தேசியக்‌ 
குழுக்களுக்கும்‌ காவலில்‌ இருப்போரைக்‌ 


கண்காணிக்கும்‌ உரிமையை நாடுகள்‌ வழங்குதல்‌ 


ஆகியனவற்றைப்‌ பன்னாட்டு அவையின்‌ 
விருப்ப நெறிமுறை குறிப்பிடுகிறது. இவ்விருப்ப 
நெறிமுறை பற்றியும்‌ முன்வரைவு ஏதும்‌ 
பேசவில்லை. பன்னாட்டு அவையின்‌ சட்டத்தை 
நடைமுறைப்படுத்தும்‌ ஆர்வமும்‌ துன்புறுத்தலைத்‌ 
தடுக்கும்‌ எண்ணமும்‌ அரசுக்கு உண்மையிலேயே 
இருந்தால்‌ இவ்விருப்ப நெறிமுறைகளைச்‌ 
செயல்படுத்த வேண்டும்‌. 


முடிவுகளும்‌ பரிந்துரைகளும்‌: 


“மானிடத்தின்‌ மேன்மை மீது நடத்தப்படும்‌ 
அப்பட்டமான அத்துமீறல்‌, இழிவு: என்று 
உச்சநீதிமன்றத்தால்‌ வரையறுக்கப்பட்ட 
துன்புறுத்தல்‌ இந்தியாவின்‌ முதன்மைச்‌ சிக்கலாகவே 
நீடித்து வருகிறது. 1993ஆம்‌ ஆண்டு முதல்‌ 
இந்தியாவின்‌ நுழைய அரசால்‌ 
தடைவிதிக்கப்பட்டிருக்கும்‌ பன்னாட்டு அவையின்‌ 
துன்புறுத்தலுக்கான விசாரணை அலுவலர்‌, 
இந்தியாவில்‌ பரவலாக நடக்கும்‌ 
துன்புறுத்தல்களைத்‌ தொடர்ந்து கண்டித்து 
வருகிறார்‌. அவர்‌ கண்டிப்பதற்கு ஏற்ப அரசின்‌ 
முன்‌ வரைவில்‌ பன்னாட்டு அவையின்‌ சட்டத்தின்‌ 
பல கருத்துகள்‌ விடுபட்டுள்ளன. 


இவ்வாறு பலவற்றைக்‌ கருத்தில்‌ கொள்ள, சட்ட 
முன்வரைவில்‌ கீழ்க்குறிப்பிட்டுள்ள அடிப்படைக்‌ 
கூறுகளைச்‌ சேர்க்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. 

. அரசு அலுவலர்களை விசாரிக்கத்‌ 
தேவைப்படும்‌ அரசு ஒப்புதல்‌ தேவை 
எனக்கூறும்‌ ஆறாவது பிரிவை நீக்குதல்‌ 

- துன்புறுத்தலால்‌ பாதிக்கப்பட்டோருக்கு 
அரசிடம்‌ இழப்பீடு பெறுவதற்கான முறையான 


வழிமுறைகளை உருவாக்குதல்‌ 


குறிப்பிட்ட காலத்திற்குள்‌ துன்புறுத்தலுக்கு 
ஆளானோர்‌ என்னும்‌ ஐந்தாவது பிரிவை 
நீக்குதல்‌ 


 கொடுமைப்படுத்துதல்‌, இரக்கமற்று நடத்துதல்‌ 
ஆகியவற்றையும்‌ பன்னாட்டு அவையின்‌ 
சட்டம்‌ குறிப்பிட்டுள்ளவாறு துன்புறுத்தலோடு 
சேர்த்துத்‌ தடுக்கப்பட்ட செயல்கள்‌ என 
மூன்றாவது பிரிவையும்‌ நான்காவது 
பிரிவையும்‌ விவரித்தல்‌ 


. தகவல்களைப்‌ பெறுவதற்காகத்‌ துன்புறுத்தல்‌, 
தண்டித்தல்‌, அச்சுறுத்தல்‌, பாகுபடுத்தல்‌ 
ஆகியனவும்‌ துன்புறுத்தும்‌ செயல்பாடுகள்‌ என 
உறுதியளித்தல்‌. இவையனைத்தும்‌ 
துன்புறுத்தலின்‌ பிரிவுகளே அன்றித்‌ 
துணைபோகும்‌ செயல்கள்‌ இல்லை என 
உறுதியளித்தல்‌. 


. சட்டத்தால்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்ட 
செய்கைகளால்‌ ஏற்படும்‌ வலி, துன்பம்‌ 
ஆகியவற்றை விசாரிக்கத்‌ தேவையில்லை 
என்னும்‌ மூன்றாவது பிரிவை நீக்குதல்‌ 


 துன்புறுத்திப்‌ பெறப்படும்‌ சான்றுகளை 
நீதிமன்றங்கள்‌, விசாரணை ஆணையங்கள்‌, 
நீதித்துறை சார்‌ அமைப்புகள்‌ ஆகியன 
ஏற்றுக்கொள்ளா எனத்‌ தடை கொண்டு வருதல்‌ 


ஓரிடத்திற்கு நாடு கடத்தப்படும்‌ மனிதர்கள்‌, 
அங்குச்‌ சென்றால்‌ துன்புறுத்தலுக்கு ஆளாகும்‌ 
சூழல்‌ இருக்குமேயானால்‌ அவ்விடத்திற்கு 
அனுப்பபடுவதைத்‌ தடுத்தல்‌ 


. விசாரணைமுறைகளைக்‌ கவனித்துத்‌ 
துன்புறுத்தலைத்‌ தடுக்கும்‌ வகையில்‌ போதிய 


மாற்றங்களையும்‌ காவலில்‌ வைப்பதற்கான 
கட்டுப்பாடுகளில்‌ மாற்றங்களையும்‌ கொண்டு 
வருதல்‌ 

. சிறையில்‌ அடைப்பது, விசாரிப்பது 
ஆகியவற்றில்‌ ஈடுபடும்‌ உள்நாட்டுச்‌ சட்ட 
அலுவலர்கள்‌, இராணுவ அலுவலர்கள்‌, 


மருத்துவர்கள்‌, அரசு அலுவலர்கள்‌ 
ஆகியோர்க்கு உரிய கல்வியும்‌ பயிற்சியும்‌ 
அளித்தல்‌ 


. சிறையில்‌ அடைக்கப்பட்டோருக்கும்‌ காவலில்‌ 
இருப்போருக்கும்‌ உரிய இலவசச்‌ சட்ட உதவி 
கிடைக்க உறுதியளித்தல்‌ 


: பன்னாட்டு நாடுகள்‌ சட்டத்தின்‌ விருப்ப 
நெறிமுறைப்‌ பகுதிகளை இந்தியாவில்‌ 
செயல்படுத்த ஒப்புதல்‌ 


: துன்புறுத்தலுக்கான பன்னாட்டு அவையின்‌ 
விசாரணை அலுவலரை இந்தியாவிற்கு வர 
அழைத்தல்‌ 
(கட்டுரை: 19.06.2010 அன்று வெளிவந்த “எகானமிக்‌ 
அண்டு பொலிடிகல்‌ வீக்லி' இதழில்‌ இரவி நாயர்‌ 
புதுதில்லியில்‌ உள்ள மனித உரிமைகள்‌ 
ஆவணமாக்கலுக்கான தென்னாசிய மையத்துடன்‌ 
இணைந்து எழுதியது) 
மொழிபெயர்ப்பு: 
முத்துக்குட்டி ( uthukutti@zoho.com ) 


கல்வி உரிமைச்‌ சட்டம்‌ - 
உண்மையில்‌ கல்விக்‌ 
கண்ணை திறக்குமா? 
TUESDAY, OCTOBER 12, 2010 


இந்தியா சுதந்திரம்‌ பெற்ற 1947ம்‌ ஆண்டில்‌ சுமார்‌ 
18 சதவீதம்‌ இந்தியர்கள்‌ மட்டுமே கல்வி அறிவு 
பெற்றிருந்தனர்‌. இந்தியா சுதந்திரம்‌ பெற்று 50 
ஆண்டுகள்‌ நிறைவடைந்து சுதந்திரப்‌ 
பொன்விழாவை கொண்டாடிய 1997ம்‌ ஆண்டில்‌ 50 
சதவீதம்‌ இந்தியர்கள்‌ மட்டுமே கல்வி அறிவு 
பெற்றிருந்தனர்‌. அதாவது இந்தியா சுதந்திரம்‌ பெற்று 
50 ஆண்டுகள்‌ நிறைவடைந்த நிலையிலும்‌ இந்திய 
மக்கள்‌ தொகையில்‌ சரிபாதியினருக்கு தொடக்கக்‌ 
கல்விகூட கிடைக்காத நிலையில்தான்‌ இந்தியா 
இருந்தது. இந்த புள்ளிவிவரங்கள்‌ கூறும்‌ கல்வி 
அறிவு என்பது பல்கலைக்கழக பட்டம்‌ போன்ற 
உயர்கல்வி அல்ல. பத்து வருட பள்ளிக்கல்வி 
நிறைவு பெற்றவர்கள்‌ கல்வி அறிவு பெற்றவர்களாக 
கருத ப்படுகின்றனர்‌. 


2001ம்‌ ஆண்டு மக்கள்‌ தொகை கணக்கெடுப்பின்படி 
65.38 சதவீத இந்தியர்கள்‌ கல்வி அறிவு 
பெற்றிருக்கின்றனர்‌. ஆண்களில்‌ 75.85 
சதவீதத்தினரும்‌, பெண்களில்‌ 54.16 சதவீதத்தினரும்‌ 
கல்வி அறிவு பெற்றிருக்கின்றனர்‌. இந்த நிலையிலும்‌ 


கடந்த 2009ம்‌ 

ஆண்டில்‌, இந்தியாவில்‌ 6 முதல்‌ 14 வயது 

வரையான 8 மில்லியன்‌ குழந்தைகள்‌ பள்ளி 
செல்லவில்லை என்று அரசின்‌ புள்ளி விவரங்களே 
மதிப்பிட்டிருக்கிறது. 


கல்வி உரிமைச்‌ சட்டம்‌ 2009 


இந்தியாவில்‌ உள்ள அனைத்து 
குழந்தைகளுக்கும்‌ கட்டாய- இலவசக்‌ கல்வியை 
வழங்குவதை உறுதி செய்வதற்கான “கல்வி உரிமைச்‌ 
சட்டம்‌ 2009” இந்த 2010ம்‌ ஆண்டு ஏப்ரல்‌ முதல்‌ நாள்‌ 
முதல்‌ அமலுக்கு வந்துள்ளது. 


இந்தச்‌ சட்டம்‌ உண்மையிலேயே மக்களுக்கு பயன்‌ 
அளிக்குமா? அல்லது வழக்கம்‌ போல, மக்களிடம்‌ 
கனவுகளை விதைத்து அரசியல்வாதிகளுக்கு 
வாக்குகளை அறுவடை செய்யும்‌ மலிவான 
யுக்திதானா? என்பதை பார்க்கும்‌ முன்‌ இந்த சட்டம்‌ 
குறித்த வேறு சில அம்சங்களை பார்ப்போம்‌. 


இந்த சட்டத்திற்கான முயற்சிகளில்‌ பல்வேறு 
தரப்பினரும்‌ இந்தியா சுதந்திரம்‌ பெற்றதுமுதல்‌ 60 
ஆண்டுகாலமாக ஈடுபட்டிருந்தனர்‌. அரசுத்தரப்பில்‌ 
கடந்த 2002ம்‌ ஆண்டு அலுவல்ரீதியான பணிகள்‌ 
தொடங்கின. 


இந்திய அரசியல்‌ அமைப்புச்‌ சட்டத்தில்‌ 3 
திருத்தங்கள்‌ செய்யப்பட்டன. இதையடுத்து பல்வேறு 
குழுக்கள்‌ அமைக்கப்பட்டு, பல தரப்பினரிடமும்‌ 
ஆலோசனைகளும்‌, மக்கள்‌ கருத்தறியும்‌ 
கூட்டங்களும்‌ நடத்தப்பட்டன. இதனைத்‌ தொடர்ந்து 
கல்வி உரிமைக்கான சட்டம்‌ 2005ம்‌ ஆண்டில்‌ 
அறிமுகம்‌ செய்யப்பட்டு கடந்த 2009ம்‌ ஆண்டு 
நாடாளுமன்றத்தில்‌ 
நிறைவேற்றப்பட்டது. இச்சட்டம்‌ மாநிலங்களவையில்‌ 
நிறைவேற்றப்பட்டபோது 


மொத்தம்‌ 250 உறுப்பினர்களில்‌ 54 பேர்தான்‌ அவையில்‌ 
இருந்தனர்‌. மக்களால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள்‌ 
பிரதிநிதிகளுக்கு, தங்களை தேர்ந்தெடுத்த மக்கள்‌ 
மீது அந்தளவுக்கு அக்கறை! எந்த விவாதமும்‌ 
இன்றிக்‌ குரல்‌ வாக்கு (௫௦1௦6 vote) மூலம்‌ கல்வி 
உரிமைச்‌ சட்ட மசோதா சட்டமாக்கப்பட்டது. 


இந்த சட்டத்தின்படி 6 முதல்‌ 14 வயதுடைய 
குழந்தைகளுக்கு இலவசக்கல்வியை கட்டாயமாக 
வழங்குவது மத்திய - மாநில அரசுகளின்‌ கடமையாக 
வரையறை செய்யப்பட்டுள்ளது. 


அரசால்‌ நடத்தப்படும்‌ அரசுப்‌ பள்ளிகள்‌ 
அனைத்துக்‌ குழந்தைகளுக்கும்‌ இலவச கல்வி 
வழங்கும்‌. தனியார்‌ பள்ளிகள்‌ 
குறைந்தது 25% குழந்தைகளையாவது அவர்களுடைய 
பள்ளிகளில்‌ கட்டணம்‌ இல்லாமல்‌ சேர்த்துக்கொள்ள 
வேண்டும்‌. 


இலவச கட்டாய ஆரம்ப கல்வி என்பதை இந்த 
சட்டம்‌ கீழ்க்கண்டவாறு வரையறை செய்கிறது: 


6 முதல்‌ 14 வயது வரையான அனைத்து 
குழந்தைகளும்‌, தங்கள்‌ 
வீட்டிற்கு அருகாமையிலுள்ள பள்ளியில்‌, இலவச 
மற்றும்‌ கட்டாயக்‌ கல்வி கற்க 
உரிமை பெறுகிறார்கள்‌. 


ஆரம்பக்‌ கல்வி பெற, குழந்தைகளோ அல்லது 
பெற்றோரோ நேரடியான (பள்ளிக்‌ கட்டணம்‌) மற்றும்‌ 
மறைமுகமான (சீருடைகள்‌, பாட புத்தகங்கள்‌, மதிய 
உணவு, போக்குவரத்து) எந்தக்‌ கட்டணமும்‌ செலுத்தத்‌ 
தேவையில்லை. குழந்தைகளின்‌ ஆரம்பக்‌ கல்வி 
பூர்த்தியாகும்‌ வரை, கல்விக்கான அனைத்துச்‌ 
செலவுகளையும்‌ அரசே ஏற்கும்‌. 


இந்த திட்டத்திற்கு சுமார்‌ 10 லட்சம்‌ ஆசிரியர்கள்‌ 


தேவைப்படுவார்கள்‌ என்று பிரதமர்‌ 
தெரிவித்துள்ளார்‌. மற்ற கட்டமைப்புகளுக்கான 
மதிப்பீடுகள்‌ குறித்து செய்திகள்‌ இல்லை. 


இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான காலக்கெடு 
எதுவும்‌ நிர்ணயிக்கப்படவில்லை. 


இந்தியாவில்‌ இருக்கும்‌, இயற்றப்படும்‌ சட்டங்கள்‌ 
அனைத்தும்‌ எளிய, சாமானிய மக்களை மட்டுமே 
கட்டுப்படுத்தும்‌ ஆற்றல்‌ கொண்டவை. அதிகாரத்தில்‌ 
இருப்பவர்கள்‌, வசதி மிக்கவர்களை இந்த சட்டம்‌ 
எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துகிறது என்பது 
அன்றாட செய்திகளிலேயே பதிவு செய்யப்படுகிறது. 


இதற்கு உதாரணமாக சுற்றுச்சூழல்‌ பாதுகாப்புச்‌ 
சட்டங்களை கூறலாம்‌. நாடாளுமன்றமும்‌, 
சட்டமன்றங்களும்‌ இயற்றும்‌ சட்டங்களை 
அரசுத்துறைகளே போட்டிபோட்டு மீறுவது அன்றாட 
நடவடிக்கையே. இது குறித்து வழக்குகள்‌ பதிவு 
செய்யப்படும்போது நீதிமன்றமும்‌, வளர்ச்சி என்ற 
பெயரில்‌ நடக்கும்‌ சூழல்‌ அத்துமீறல்களை 
கண்டுகொள்ளாமல்‌ விடுகிறது. இதுபோன்ற 
பிரசினைகளில்‌, சட்டத்தை 
நடைமுறைப்படுத்தவேண்டிய அரசு சட்டத்தை 
மீறினால்‌ அதனால்‌ பாதிக்கப்படுபவர்கள்‌ என்ன 
நடவடிக்கை எடுக்க முடியும்‌ என்ற கேள்விக்கு 
இந்தியாவின்‌ தலைசிறந்த சட்ட நிபுணர்கள்‌ கூட 
பதில்‌ அளிக்க முடியாது. 

இந்த நிலையில்தான்‌ இந்திய அரசு குடிமக்களின்‌ 
தொடக்கக்கல்விக்கு உத்தரவாதம்‌ அளிக்கும்‌ கல்வி 
உரிமைச்‌ சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. 


கனவுகள்‌ நனவாகுமா? 


கல்வி உரிமைச்‌ சட்டம்‌ 2009-ன்‌ கனவுகள்‌ 
நனவாகுமா என்பது கேள்விக்குறியே! ஏனெனில்‌ 


கல்வி என்பது பள்ளி, ஆசிரியர்‌ மற்றும்‌ மாணவர்‌ 
சாரந்த விவகாரம்‌ மட்டும்‌ அல்ல என்றும்‌, 
ஓட்டுமொத்த சமூகச்சூழலுமே அந்த சமூகத்தின்‌ 
கல்வி நிலையை தீர்மானிக்கும்‌. 


இவற்றில்‌ முதன்மையானது கல்வி பயில வேண்டிய 
குழந்தைகளின்‌ குடும்பச்சூழலே அந்த குழந்தையின்‌ 
கல்வியை தீர்மானிக்கும்‌ பிரதான அம்சமாகும்‌. உயர்‌ 
மட்ட குடும்பங்களும்‌, மேல்‌ நடுத்தர 
குடும்பங்களுக்கும்‌ கல்வி என்பது எந்த விலை 
கொடுத்தேனும்‌ வாங்கப்படும்‌ ஒரு அம்சமாக 
மாறிவிடுகிறது. இதில்‌ பிரசினைகளை சந்திப்போர்‌ 
கீழ்‌ நடுத்தர குடும்பங்களும்‌, வறுமையில்‌ 
வாழ்வோரும்தான்‌. இவர்களது குடும்பங்களைச்‌ 
சேர்ந்த குழந்தைகளுக்குத்தான்‌ கல்வி என்பது 
எட்டாக்கனவாகிறது. 


இந்தியாவில்‌ தொடக்கக்கல்வியில்‌ சேரும்‌ 
குழந்தைகளில்‌ சுமார்‌ 35 சதவீதம்‌ பேர்‌ 
தொடக்கக்கல்வியை பாதியிலேயே 
நிறுத்திவிடுவதாக அரசின்‌ புள்ளிவிவரம்‌ கூறுகிறது. 
இவர்கள்‌ அனைவரும்‌ வறுமையில்‌ வாழ்வோர்‌ 
மற்றும்‌ கீழ்நடுத்தர குடும்பங்களை 
சேர்ந்தவர்களாகவே இருக்கின்றனர்‌. 


இந்தப்‌ பிரிவை சேர்ந்த குழந்தைகளின்‌ கல்வியை 
தீர்மானிப்பதில்‌ அக்குழந்தைகளின்‌ 
பெற்றோர்களின்‌ தொழில்‌, கல்விநிலை, உடல்நலம்‌, 
மதுப்பழக்கம்‌, போக்குவரத்து வசதிகள்‌, குடும்ப 
உறுப்பினர்களின்‌ எண்ணிக்கை போன்ற எண்ணற்ற 
காரணிகள்‌ தீர்மானிக்கின்றன. 


இந்திய அரசு இன்று நடைமுறைப்படுத்தி வரும்‌ 
சமூக, பொருளாதார கொள்கைகளோ வறுமையில்‌ 
வாழும்‌ குடும்பங்களையும்‌, கீழ்‌ நடுத்தர வர்க்க 
மக்களையுமே குறிவைத்து தாக்கும்‌ வகையில்‌ 
உள்ளன. இம்மக்களின்‌ வேலைவாய்ப்பை பறித்து, 


அவர்களின்‌ இருப்பிடங்களை பறித்து, 


உடல்நலத்தையும்‌ - பொருளாதார வளத்தையும்‌ 
சூறையாடி, மதுபோன்ற பழக்கங்களுக்கு 
அடிமையாக்கி அவர்களை 


சின்னாபின்னப்படுத்துவதில்‌ அரசின்‌ கொள்கை 
முடிவுகளே முக்கிய இடம்‌ வகிக்கின்றன. 


இயற்கை விவசாயத்தை முடக்கி 
வணிகமயப்படுத்தப்பட்ட கார்ப்பரேட்‌ விவசாயத்தை 
ஊக்குவித்தல்‌, சிறு தொழில்களை திட்டமிட்டு நசுக்கி 
பெருந்தொழில்களின்‌ ஆக்கிரமிப்புக்கு வழிவகுத்தல்‌, 
கிராமங்களையும்‌ - வனப்பகுதிகளையும்‌ திட்டமிட்டு 
அழித்து நகரமயமாக்குதல்‌ போன்றவற்றையே நவீன 
பொருளாதாரக்‌ கொள்கையாக மத்திய, மாநில 
அரசுகள்‌ கொண்டுள்ளன. தமிழ்நாட்டில்‌ 
நகரங்களை அலங்கரித்தல்‌ என்ற பெயரில்‌ 
குடிசைப்பகுதிகளை அப்புறப்படுத்தல்‌: அங்கு 
வாழ்வோரை நகரிலிருந்து வெகு தொலைவிற்கு 
துரத்துதல்‌ போன்றவை அம்மக்களின்‌ 
வாழ்வாதாரங்களை கேள்விக்‌ குறியாக்குகின்றன. 


இது போன்ற அனைத்து சமூக அவலங்களுக்கும்‌ 
முதல்‌ பலியாவது அச்சமூக சிறுவர்களின்‌ 
கல்விதான்‌. 


இதை உணராமல்‌, உணர்ந்தாலும்‌ அதை 
ஏற்காமல்‌ “கல்வி உரிமைச்‌ சட்டம்‌ 2009” போன்ற 
நடைமுறைக்கு உதவாத, கவர்ச்சித்‌ திட்டங்களை 
சட்டமாக அறிவித்து மக்களை திசை திருப்பும்‌ 
நடவடிக்கைகளில்‌ அரசு ஈடுபடுகிறது. 


இந்த நிலையில்‌ சிறுவர்கள்‌ கல்வி பயில்வதற்கு 
ஏற்ற சூழ்நிலையை உருவாக்குவதே, தொடக்க 
கல்வியை பரவலாக்க அரசு மேற்கொள்ள வேண்டிய 
நடவடிக்கையாக இருக்கமுடியும்‌. அதை செய்ய 
விரும்பாத அரசு, தேர்தல்‌ வாக்குறுதி போன்ற, 
நடைமுறைப்படுத்த சாத்தியமற்ற ஒரு சட்டத்தை 


நிறைவேற்றி மக்களை ஏமாற்ற முனைகிறது. 

இது அரசு மற்றும்‌ பாதிக்கப்படும்‌ மக்களின்‌ 
பிரசினை என்று மற்றவர்கள்‌ சும்மா இருந்துவிட 
முடியாது. உரிய கல்விக்கு வழியற்ற இளைஞர்களே, 


வேலைவாய்ப்பிற்கும்‌ லாயக்கற்று 
சமூகவிரோதிகளிடம்‌ சிக்குகின்றனர்‌. அனைத்து 
சட்டவிரோத செயல்பாடுகளிலும்‌ இந்த 


இளைஞர்களே முக்கிய பங்கு வகுக்கின்றனர்‌. இந்த 
போக்கு அதிகரித்துவரும்‌ நிலையில்‌ சமூகத்தில்‌ 
பாதுகாப்பு என்பது எட்டாக்கனியாகிவிடும்‌. எனவே 
சமூகத்தின்‌ நலிந்த பிரிவினருக்கான ஒரு பிரசினை 
அந்த பிரிவை மட்டுமே பாதிக்கப்போவதில்லை. முழு 
சமூகத்தையுமே இந்த பிரசினை பாதிக்கும்‌ என்பதை 
சமூகத்தின்‌ உயர்மட்டத்தில்‌ உள்ளவர்களும்‌ சிந்திக்க 
வேண்டும்‌. 


தீர்வுதான்‌ என்ன? 


இதுபோன்ற கண்துடைப்பு சட்டங்களை 
நிறைவேற்றி மக்களை ஏமாற்றுவதைவிட இந்திய 
அரசியல்‌ சட்டத்தின்‌ நான்காவது அத்தியாயத்தில்‌ 


கூறப்பட்டுள்ள அம்சங்களை அரசு 
நடைமுறைப்படுத்தினாலே கல்வி மட்டுமல்ல - 
மக்களுக்கு தேவையான அனைத்து 


அம்சங்களையும்‌ மக்கள்‌ தாமாகவே பெறுவதற்கு 
தகுதி பெறுவார்கள்‌. 
இதை வலியுறுத்தும்‌ அரசியல்‌ செயல்பாடுகளே 


காலம்‌ நமக்கு இடும்‌ கட்டளையாகும்‌! 


-பி. சுந்தரராஜன்‌ 
(sundar@LawyerSundar.net) 


தம்மை E ஸ்‌. AS றி 


௫ 


ரி 
POORIPEOPILF 


United Nations 
Convention 


ஊழல்‌ குறித்த தகவல்‌ 
கொடுப்போரை 
பாதுகாக்கும்‌ சட்டம்‌, 
ஊழலை ஒழிக்குமா? 
MONDAY, OCTOBER 25, 2010 


(25-10-2010 முதல்‌ 1-11-2010 வரை ஊழல்‌ ஒழிப்பு 
வாரம்‌..!!??) 


இந்தியாவில்‌ ஆண்டு தோறும்‌ நடைபெறும்‌ 
ஊழல்களில்‌ சுமாராக எவ்வளது தொகை புரளும்‌ 
என்று எப்போதாவது எண்ணிப்‌ 
பார்த்திருக்கிறீர்களா? 


ஒரு ஆண்டில்‌ இந்தியாவில்‌ நடைபெறும்‌ 
ஊழல்களில்‌ கையாளப்படும்‌ தொகை 2 லட்சத்து 50 
ஆயிரம்‌ கோடி ரூபாய்களை தாண்டிவிட்டதாக ஒரு 
அண்மை புள்ளிவிவரம்‌ கூறுகிறது! 


எந்தெந்த துறைகளில்‌ ஊழல்‌ நடைபெறுகிறது 
என்பதை கண்டுபிடிப்பது ஒன்றும்‌ கடினம்‌ அல்ல. 
எந்தெந்த துறைகளில்‌ ஊழல்‌ நடைபெறவில்லை 
என்று கண்டுபிடிப்பதுதான்‌ கடினமாக இருக்கும்‌. 


நாட்டின்‌ முக முக்கியமான துறையாக 
கருதப்படும்‌ ராணுவத்தில்‌ பணியாற்றி போரில்‌ 


மரணம்‌ அடையும்‌ வீரர்களை அடக்கம்‌ செய்வதற்கு 
சவப்பெட்டியைகூட சொந்தமாக செய்வதற்கு 
திறனின்றி, அதையும்‌ வெளி நாடுகளில்‌ வாங்கி 
அதிலும்‌ ஊழல்‌ செய்த நாடு பாரத நாடு! சவப்பெட்டி 
வாங்குவதில்கூட ஊழல்‌ என்றால்‌ ஆயுதங்கள்‌ 
உள்ளிட்ட மற்றவற்றில்‌ எவ்வளவு ஊழல்‌ நடக்கும்‌? 


தமிழ்நாடோ சுடுகாட்டுக்கு கூரை 
அமைப்பதில்கூட ஊழல்‌ செய்து அரசியல்‌ 
பண்பாட்டை பாதுகாத்த நாடு. அதற்கு காரணமாக 
கூறப்பட்ட நபர்‌, கட்சி மாறிவிட்டால்‌ அவரது 
பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்கி புனிதர்‌ பட்டமும்‌ 
தருவதற்கு தயங்காத அரசியல்‌ சூழல்‌! 


இந்தியாவில்‌ ஒரு குடிமகன்‌ பிறப்பது முதல்‌ 
அவன்‌ இறப்பது வரை லஞ்சத்தின்‌ நிழல்‌ படாமல்‌ 
அவன்‌ வாழவே முடியாது. 


சத்யேந்திர குமார்‌ துபே என்ற இளைஞருக்கு வயது 
30. பிஹார்‌ மாநிலத்தின்‌ குக்கிராமம்‌ ஒன்றில்‌ பிறந்த 
துபே எம்‌.டெக்‌. பட்டம்‌ பெற்றவர்‌. மத்திய அரசு 


நிறுவனமான இந்திய தேசிய 
நெடுங்சாலைத்துறையில்‌ பொறியாளராக 
பணியாற்றினார்‌. 

பாரதிய ஜனதா ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
செயல்படுத்தப்பட்ட தங்க நாற்கர சாலைத்‌ 


திட்டத்தில்‌ அவர்‌ பணியாற்றினார்‌. பிஹாரில்‌ சுமார்‌ 
50 ஆயிரம்‌ கோடி ரூபாய்‌ மதிப்பீட்டில்‌ 14 ஆயிரம்‌ 
கிலோ மீட்டர்‌ தூரத்திற்கு தங்க நாற்கரம்‌ அமைக்கும்‌ 
பணி நடைபெற்றது. இதற்கான ஒப்பந்தம்‌ 
புகழ்பெற்ற லார்சன்‌ அன்ட்‌ டோப்ரோ நிறுவனத்திற்கு 
வழங்கப்பட்டிருந்தது. இதில்‌ நடந்த ஊழல்களை 
சத்யேந்திர குமார்‌ துபே, அன்றைய பிரதமர்‌ அடல்‌ 
பிஹாரி வாஜ்பேய்‌-க்கு அனுப்பி வைத்தார்‌. அந்தப்‌ 
புகாரை சத்யேந்திர குமார்‌ துபே பணியாற்றிய 


துறையின்‌ உயர்‌ அதிகாரிகளுக்கே அனுப்பி 
வைத்தது பிரதமர்‌ அலுவலகம்‌. இதைத்‌ தொடர்ந்து 
அவர்‌ உயர்‌ அதிகாரிகளின்‌ பழிவாங்கும்‌ 
நடவடிக்கைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்‌. இதைத்‌ 
தொடர்ந்து 2003ம்‌ ஆண்டு நவம்பர்‌ 27ம்‌ தேதி 
சத்யேந்திர குமார்‌ துபே சர்ச்சைக்குரிய வகையில்‌ 
கொல்லப்பட்டார்‌. 


இந்த வழக்கை சிபிஐ விசாரித்தது. விசாரணை 
வளையத்துக்குள்‌ இருந்த இருவர்‌ மர்மமான 
முறையில்‌ இறந்தனர்‌. சுமார்‌ 6 வருட 
விசாரணைக்குப்‌ பிறகு சத்யேந்திர குமார்‌ துபேவிடம்‌ 
வழிப்பறி செய்யும்‌ போது கொலை செய்ததாக 4 
தொழிலாளிகள்‌ கைது செய்யப்பட்டனர்‌. 


உலக அரசியலின்‌ நாடி- நரம்புகளாக லஞ்சமும்‌, 
ஊழலுமே ஓடிக்‌ கொண்டிருக்கின்றன. எனினும்‌ 
ஊழலுக்கு எதிராகவே சாமானிய மக்களின்‌ 
மனநிலை இருக்கிறது. இதில்‌ சற்றுத்‌ துணிச்சல்‌ 
மிகுந்தவர்கள்‌ இந்த ஊழலுக்கு எதிரான குரல்களை 
எழுப்புகின்றனர்‌, சத்யேந்திர குமார்‌ துபேவைப்‌ 
போல! சத்யேந்திர குமார்‌ துபேக்கள்‌ அரசுப்‌ 


பணிகளில்‌ மட்டும்‌ இருப்பதில்லை! 
பத்திரிகையுலகில்‌, சமூக ஆர்வலர்களில்‌, 
வழக்கறிஞர்களில்‌, ஏனைய துறைகளில்‌ 


எத்தனையோ சத்யேந்திர குமார்‌ துபேக்கள்‌ 
இருக்கின்றனர்‌. 

பல நாடுகளில்‌ ஊழலுக்கு எதிரான அமைப்புகள்‌ 
மிகுந்த வலிமையோடும்‌, நேர்மையோடும்‌ 
நடைபெற்று வருகின்றன. ஐக்கிய நாடுகள்‌ 
அவையிலும்‌ ஊழலுக்கு எதிரான விருப்ப 
உடன்படிக்கைகள்‌ நிறைவேற்றப்பட்டுள்ளன. 
ஊழலில்‌ ஈடுபடுவர்களை தண்டிக்கவும்‌, அவர்களது 
சொத்துகளை பறிமுதல்‌ செய்யவும்‌ ஐ.நா.வின்‌ இந்த 


ஒப்பந்தம்‌ வலியுறுத்துகிறது. இந்த ஒப்பந்தத்தை 
இந்தியா கொள்கையளவில்‌ ஏற்றுக்கொண்டு 
கையெட்டுள்ள போதிலும்‌, இந்த ஒப்பந்தத்தில்‌ 
வலியுறுத்தப்பட்டுள்ள அம்சங்களை உள்ளடக்கிய 
சட்டங்களை நிறைவேற்ற இதுவரை 
முன்வரவில்லை. 


ஆனாலும்‌, ஊழலுக்கு எதிராக குரல்‌ கொடுப்பதில்‌ 
இந்தியாவின்‌ அனைத்துத்‌ தரப்பு மக்களும்‌ 
முன்னிலை வகிக்கின்றனர்‌ என்பது மகிழ்ச்சியான 
நிலையே! குறிப்பாக சமூக ஆர்வலர்கள்‌, 
பத்திரிகையாளர்கள்‌, மனித உரிமை - சுற்றுச்சூழல்‌ 
ஆர்வலர்கள்‌ உள்ளிட்டோர்‌ ஊழலுக்கு எதிராக குரல்‌ 
கொடுப்பதில்‌ முன்னிலை வகிக்கின்றனர்‌. 
இவர்களின்‌ வலியுறுத்தலுக்கும்‌, ஐக்கிய நாடுகள்‌ 
அவையின்‌ அழுத்தத்திற்கு இணங்கியும்‌ ஊழல்‌ 
குறித்து தகவல்‌ கொடுப்பவர்களை பாதுகாக்கும்‌ 
சட்டம்‌ ஒன்றை நிறைவேற்ற மத்திய அரசு முயற்சித்து 
வருகிறது. 


இந்த சட்டத்திற்கு, “பொதுநலனுக்காக 
அம்பலப்படுத்தல்‌ மற்றும்‌ அம்பலப்படுத்துபவரை 
பாதுகாப்பதற்கான சட்டம்‌” என்று 


பெயரிடப்பட்டுள்ளது. இதனை ஆங்கிலத்தில்‌ விசில்‌ 
புளோயர்ஸ்‌ ஆக்ட்‌ என்று சொல்கின்றனர்‌. 


இந்த சட்டத்திற்கான முன்‌ வடிவம்‌ 
பொதுமக்களின்‌ கருத்துகளுக்காக அண்மையில்‌ 
வெளியிடப்பட்டது. இந்த சட்டம்‌ ராணுவம்‌, 
காவல்துறை உள்ளிட்ட பாதுகாப்பு படைகள்‌, சிபிஐ 
போன்ற புலன்‌ விசாரணை அமைப்புகள்‌, 
தொலைத்தொடர்பு போன்ற துறைகளுக்கு 
பொருந்தாது. அதாவது இந்த துறைகளில்‌ நடக்கும்‌ 
ஊழல்கள்‌ குறித்து தகவல்‌ தெரிவிப்பவர்களுக்கு 
எந்த பாதுகாப்பும்‌ கிடையாது. 


இந்தச்‌ சட்டத்தின்படி ஊழல்‌ குறித்த புகார்களை 


விசாரிக்கும்‌ பொறுப்பு மத்திய கண்காணிப்பு 
ஆணையரிடமோ அல்லது இந்தப்பணிக்காக மத்திய 
அரசு நியமிக்கும்‌ அதிகாரியிடமோ இருக்கும்‌. 


அரசுத்துறைகளில்‌, அல்லது அரசுடைமையான 
நிறுவனங்களில்‌ நடக்கும்‌ முறைகேடுகள்‌ குறித்து 
அவற்றின்‌ பணியாளர்கள்‌ புகார்‌ செய்ய 
விரும்பினால்‌ இந்த சட்டத்தின்படி மேற்கண்ட 
அதிகாரியிடம்‌ புகார்‌ அளிக்கலாம்‌. புகார்‌ 
அளிப்பவரின்‌ பெயர்‌ உள்ளிட்ட விவரங்களும்‌ 
அளிக்கப்பட வேண்டும்‌. ஆனால்‌ இந்த விவரங்கள்‌ 
ரகசியமாக பாதுகாக்கப்படும்‌ என்று உறுதி 
அளிக்கப்படுகிறது. அதை மீறி புகார்‌ அளிப்பவர்‌ 
குறித்த ரகசியங்கள்‌ வெளியானால்‌ அதற்கு 
காரணமானவர்களுக்கு மூன்றாண்டுகள்‌ வரை 


சிறைத்தண்டனை வழங்கப்படும்‌ என்று 
தெரிவிக்கப்பட்டுள்ளது. 

இந்தப்‌ புகார்‌ மீதான விசாரணை 
நடைபெறத்தேவையான கூடுதல்‌ தகவல்கள்‌ 


தேவைப்பட்டால்‌ விசாரணை அதிகாரி, புகார்தாரரை 
தொடர்பு கொண்டு பெற்றுக்‌ கொள்வார்‌. மேல்‌ 
அதிகாரிகள்‌ மீது புகார்‌ கொடுத்ததற்காக, புகார்‌ 
கொடுத்தவர்மீது அவரது துறை சார்ந்த அதிகாரிகள்‌ 
அலுவல்ரீதியான தொல்லைகளையோ, 
தண்டனையோ வழங்கக்கூடாது என்று இந்த சட்ட 
முன்‌ வடிவில்‌ கூறப்பட்டுள்ளது. 


ஆனால்‌ இந்தப்‌ புகார்‌ உண்மையிலேயே 
பொதுநலன்‌ கருதி அளிக்கப்பட்டுள்ளதா அல்லது 
தனிப்பட்ட விரோதம்‌ அல்லது காழ்ப்புணர்ச்சி 
காரணமாக அளிக்கப்பட்டுள்ளதா என்பதை 
விசாரணை அதிகாரி விசாரித்து முடிவு 
எடுத்தபின்னரே புகார்‌ மீதான விசாரணை 
நடைபெறும்‌. குறிப்பிட்ட ஒரு புகார்‌ உரிய ஆதாரம்‌ 
இன்றி தவறாகவோ, சித்தரிக்கப்பட்டதாகவோ 


இருந்தால்‌ அந்தப்‌ புகாரை அளித்தவருக்கு இரண்டு 
ஆண்டுவரை சிறைத்‌ தண்டனை விதிக்கப்படலாம்‌. 


புகார்‌ விசாரணைக்கு ஏற்கப்பட்டாலும்கூட சில 
குறிப்பிட்ட சூழல்களில்‌ புகார்‌ அளித்தவரின்‌ 
விவரத்தை வெளியிடுவது அவசியம்‌ என தலைமை 
கண்காணிப்பு ஆணையரோ அல்லது அரசால்‌ 
இதற்காக நியமிக்கப்படும்‌ அலுவலரோ கருதினால்‌ 
புகார்‌ தாரரின்‌ விவரம்‌ வெளியிடப்படலாம்‌. 
அப்போது புகார்தாரரின்‌ பாதுகாப்புக்கு யார்‌ 
பொறுப்பு என்பது புரியவில்லை. 


இந்தியாவில்‌ நடைபெறும்‌ ஊழல்களின்‌ நடைமுறை 
குறித்தோ, அதை தவிர்க்கும்‌ முறை குறித்தோ எந்த 
ஆலோசனையும்‌ நடத்தாமல்‌ ஊழல்கள்‌ குறித்த 
புகார்களை விசாரிப்பது குறித்தும்‌, புகார்‌ 
அளிப்பவரை பாதுகாப்பது குறித்தும்‌ விவாதிக்கும்‌ 
இந்த சட்டமுன்‌ வடிவும்‌ ஒரு கண்துடைப்பு 
அம்சமாகவே தோன்றுகிறது. 


ஏனெனில்‌ ஊழல்‌ குறித்த செய்திகளை 
வெளிக்கொணர்வதில்‌ பத்திரிகையாளர்கள்‌, சமூக 
ஆர்வலர்கள்‌ என பல தரப்பினரும்‌ 
பங்கேற்கின்றனர்‌. தகவல்‌ அறியும்‌ உரிமைச்‌ 
சட்டத்தில்‌ தகவல்‌ கேட்பது முதல்‌ பலவகையான 
செயல்பாடுகள்‌ ஊழலை கண்டுபிடிப்பதற்காகவும்‌, 
தடுப்பதற்காகவும்‌ கையாளப்படுகின்றன. 
இவ்வகையான செயல்பாடுகளில்‌ ஈடுபடுவோர்‌ 
குறித்த இந்த சட்டத்தில்‌ ஏதுமில்லை. 


நடைமுறையில்‌ அரசியல்வாதிகள்மீது 
ஊழல்புகார்கள்‌ ஏராளமாக கூறப்பட்டாலும்கூட, 
ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட அரசியல்வாதிகள்‌ 
குறிப்பிடத்தக்க அளவில்‌ யாருமில்லை. ஊழல்‌ 
குறித்து விசாரிக்க வேண்டிய சிபிஐ போன்ற 
புலனாய்வு அமைப்புகளும்‌, மத்திய கண்காணிப்பு 


ஆணையம்‌ போன்ற அதிகார மையங்களும்‌ 
ஆளுங்கட்சிக்கு இடுக்கண்‌ ஏற்படாவண்ணம்‌ நடந்து 


கொள்வதையே நடைமுறையாக 
வைத்திருக்கின்றன. நீதிமன்றங்களும்கூட சாமானிய 
மனிதர்களுக்கு கண்டிப்பான 
அணுகுமுறைகளையும்‌, அதிகாரத்தில்‌ 
உள்ளவர்களுக்கு வேறுமாதிரியான 


அணுகுமுறைகளையும்‌ கையாள்கின்றன. 


இந்த நிலையில்‌ ஊழலை ஒழிப்பதற்கு ஊழல்‌ 
தடுப்புச்‌ சட்டத்தை கறாராக அமல்படுத்துவதும்‌, 
ஊழல்‌ குறித்த விசாரணைகளை நியாயமாக நடத்தி 
குற்றவாளிகளுக்கு கடும்‌ தண்டனையை 
வழங்குவதுமே மிக அவசியமான 
நடவடிக்கைகளாகும்‌. இதை சரியாக செய்தாலே 
ஊழல்‌ குறித்த தகவல்‌ தெரிவிப்பவருக்கு 
தேவையான பாதுகாப்பு தானாகவே கிடைத்துவிடும்‌. 


ஆனால்‌ இதைச்‌ செய்ய மனமில்லாமல்‌, 
“பொதுநலனுக்காக அம்பலப்படுத்தல்‌ மற்றும்‌ 
அம்பலப்படுத்துபவரை பாதுகாப்பதற்கான சட்டம்‌” 
போன்ற கண்துடைப்பு சட்டங்களை 
அறிமுகப்படுத்துவதால்‌ எந்தப்பயனும்‌ 
ஏற்படப்போவதில்லை. 


உண்மையில்‌ அரசு மேற்கொள்ளும்‌ இதுபோன்ற 
மக்களை ஏமாற்றும்‌ அணுகுமுறைகளே, சாமானிய 
மக்களை தீவிரவாதத்தின்‌ பாதையில்‌ செலுத்தும்‌ 
மிகவும்‌ ஆபத்தான பணியை செய்கின்றன. 


-பி. சுந்தரராஜன்‌ 
(sundar@LawyerSundar.net) 


ஒசை 


ஆட்‌ 


டர்‌. 


+ 


உயிர்‌ காக்கும்‌ மருந்துகள்‌ 
மீதான காப்புரிமை 
கட்டுப்பாடுகள்‌ 
THURSDAY, OCTOBER 28, 2010 


ரோச்‌ (௦0௨6) என்கிற பன்னாட்டு நிறுவனம்‌ 
Erlotinib Hydrochloride (இதன்‌ வணிக பெயர்‌ Tarceva) 
என்னும்‌ புற்று நோய்க்கான மருந்தை காப்புரிமை 
பெற்று விற்பனை செய்து வருகிறது. எனவே 
இம்மருந்தை மேட்ரிக்ஸ்‌ (Ka!) என்ற நிறுவனம்‌ 
உற்பத்தி மற்றும்‌ விற்பனை செய்யக்கூடாது என்று 
செப்டம்பர்‌ 2010-இல்‌ சென்னை உயர்‌ நீதிமன்றதில்‌ 
வழக்கு தொடுத்துள்ளது.[1] இந்த வழக்கில்‌ ரோச்‌ 
நிறுவனத்திற்காக வாதிட்ட மூத்த வழக்கறிஞர்‌ 
பி.எஸ்‌.ராமனின்‌ வாதத்தை ஏற்றுக்‌ கொண்ட நீதிபதி 
ராஜேஸ்வரன்‌, ரோச்‌ நிறுவனத்தின்‌ வழக்கிற்கு 
முகாந்திரம்‌ (றாக Facie) உள்ளதாக கூறி மேட்ரிக்ஸ்‌ 
நிறுவனத்தின்‌ பதிலைக்கூட கேட்டறியாமல்‌ 
ஒருதலையான (Ex-Parte) இடைக்கால 
தடைவிதித்துள்ளார்‌. இதுபோன்ற ஆணைகள்‌ 
ஜெனிரிக்‌ (Generic) மருந்துகள்‌ என்று 
அழைக்கப்படுகின்ற மலிவுவிலை உயிர்காக்கும்‌ 
மருந்துகளின்‌ உற்பத்தியை தடை செய்யும்‌ என்கிற 
அச்சம்‌ சமூக ஆர்வலர்களிடத்தே ஏழுந்துள்ளது. 


மருந்துகள்‌ தொடர்பான காப்புரிமை சட்ட பிரிவுகள்‌ 


மனித உயிர்காக்கும்‌ மருந்துகள்‌ இந்திய 
காப்புரிமை சட்டப்படி கண்டுபிடிப்புகளாக 
கருதப்படுகின்றன. எனவே எல்லாவித மருந்துகளும்‌ 
காப்புரிமை மஸ) பெற தக்கவையே. காப்புரிமை 
என்பது காப்புரிமை பெற்ற பொருளை, அந்த 
உரிமையை பெற்றவர்கள்‌ மட்டுமே உற்பத்தி செய்து 
விற்பனை செய்யும்‌ ஏகபோக (Monopoly) 
உரிமையாகும்‌. 


இன்று நடைமுறையில்‌ உள்ள இந்திய 
காப்புரிமை சட்டம்‌ 1970, காலனி கால காப்புரிமை 
சட்டம்‌ 1911-இல்‌ உள்ள மக்களுக்கு எதிரான பல 
அம்சங்களை அகற்றிவிட்டு இயற்றப்பட்டது. 
இச்சட்டம்‌ முடிவுபொருளுக்கான காப்புரிமை (Product 
Patent), செய்முறைக்கான காப்புரிமை (Proce Patent) 
என இரண்டு காப்புரிமைகளை வழங்குகிறது. 


இச்சட்டம்‌, காலனிய சட்டம்‌ போல்‌ இல்லாமல்‌, 
மருந்து மற்றும்‌ உணவு தொடர்பான பொருட்களுக்கு 
செய்முறைக்கான காப்புரிமை (Proce Patent) மட்டுமே 
வழங்கியது.[2] காரணம்‌ மருந்துகளுக்கு 
முடிவுபொருளுக்கான காப்புரிமை வழங்குகின்ற 
போது அது மருந்து உற்பத்தியையே தடை செய்யும்‌ 
விதமாக அமைந்துவிடுவதுதான்‌. மருந்துகளின்‌ 
செய்முறைக்கான காப்புரிமை வழங்குகின்ற போது 
அது வேறு செய்முறையில்‌ அதே மருந்தை உற்பத்தி 
செய்ய அனுமதி அளிக்கின்றது. ஆனால்‌ 
முடிவுப்பொருளுக்கான காப்புரிமை என்பது எந்த 
செய்முறையிலும்‌ காப்புரிமை பெற்ற நபர்‌/ 
நிறுவனம்‌ தவிர்த்து வேறு யாரும்‌ உற்பத்தி/ 


விற்பனை செய்வதை முழுவதுமாக தடை 
செய்கின்றது. 
விளக்கமாக கூற வேண்டும்‌ என்றால்‌, 


செய்முறைக்கான காப்புரிமை என்பது காப்புரிமை 


பெற்ற ஒரு மருந்தை வேறு ஒருவர்‌, அதே முறையில்‌ 
தயாரிப்பதை மட்டுமே தடைசெய்கின்றது. அதே 
பொருளை வேறு முறைகளில்‌ அதே தன்மையுடன்‌ 


(Bioequivalent) தயாரித்து விற்பதையோ/ 
பயன்படுத்துவதையோ தடுக்கவில்லை. இதன்‌ 
காரணமாக விலை உயர்ந்த வெளிநாட்டு 


மருந்துகளை உள்நாட்டு மருந்து தயாரிப்பாளர்கள்‌ 
பல்வேறு முறைகளில்‌ தயாரித்து குறைந்த 
விலையில்‌ விற்பனை செய்யும்‌ வாய்ப்பை 
பெற்றனர்‌. ஒரே மருந்தை பல நிறுவனங்கள்‌ 
தயாரிக்கும்‌ நிலை பெருகியது. இத்தகைய 
மருந்துகளே ஜெனிரிக்‌ மருந்துகள்‌ என்று 
அமைக்கப்படுகின்றன. இந்த வகை மருந்துகளும்‌ 
தரத்துக்கான பரிசோதனை செய்யப்பட்ட பின்பு தான்‌ 
விற்பனைக்கு வருகின்றன. 


மேலும்‌ இச்சட்டத்தின்‌ கீழ்‌ மருந்துகள்‌ மற்றும்‌ உணவு 
பொருட்கள்‌ மீதான காப்புரிமை காலம்‌ 7 ஆண்டுகள்‌ 
மட்டுமே. அதன்‌ பின்னர்‌ வேறு யாரும்‌ அந்த மருந்தை 
உற்பத்தி செய்யலாம்‌. இதன்‌ காரணமாகவே இந்திய 
மக்களுக்கு உயிர்காக்கும்‌ மருந்துகள்‌ பிற நாடுகளை 
ஒப்பிடும்‌ போது மலிவாக கிடைத்து வந்தது. மேலும்‌ 
இச்சட்டத்திற்கு உட்பட்டு தயாரிக்கப்பட்ட மருந்துகள்‌ 
தேவை அதிகம்‌ உள்ள மூன்றாம்‌ உலக நாடுகளுக்கு 
ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்ததால்‌ இந்தியா 
மட்டுமன்றி உலகின்‌ பல்வேறு பகுதிகளில்‌ வாழும்‌ 
ஏழை மக்களும்‌ பெருத்த அளவில்‌ 
பயன்பெற்றுவந்தனர்‌. 


உலகமயமாக்கலுக்கு பின்‌ காப்புரிமை சட்டம்‌ : 


உலக வர்த்தக நிறுவனத்தின்‌ (World Trade 
Organisation) ஒரு பகுதியான TRIPS (Trade Related 
Intellectual Property Rights Agreement) ஒப்பந்தத்தில்‌ 1995- 
இல்‌ இந்தியா கையொப்பம்‌ இட்டது. TRIPS ஒப்பந்தம்‌ 
அமெரிக்க பன்னாட்டு நிறுவனங்களின்‌ 


ஆலோசனைப்படி அமெரிக்க அரசால்‌ 1987-இல்‌ 
நடந்த “காட்‌” (AT?) மாநாட்டில்‌ கொண்டு வரப்பட்ட 


ஒன்று. 


TRIPS ஒப்பந்தம்‌ இந்திய காப்புரிமை சட்டத்திற்கு 
எதிராக இருந்தது. மருந்துகளுக்கு 
முடிவுப்பொருளுக்கான காப்புரிமையும்‌ 
கொடுக்கப்பட வேண்டும்‌ என்று TRIPS ஒப்பந்தம்‌ 
கூறியது.[3] TRIPS ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட 
இந்தியா காப்புரிமை சட்டத்தை மாற்றி 
மருந்துகளுக்கு முடிவுபொருளுக்கான காப்புரிமை 
வழங்கலாம்‌ என்கிற சட்ட திருத்தத்தை (Patent 
Amendment Act 2005) கொண்டுவந்தது. இந்த சட்ட 
மாற்றங்கள்‌ 2004 ஆம்‌ ஆண்டு சுனாமி தாக்கிய 
காலத்தில்‌ நடந்தது. மேலும்‌ மருந்துகளுக்கான 
காப்புரிமை ஆண்டு காலமும்‌ 7 ஆண்டிலிருந்து 20 
ஆண்டு காலமாக உயர்த்தப்பட்டது.[4] 


1995- ஆம்‌ ஆண்டில்‌ TRIPS ஒப்பந்தம்‌ 
கையெழுத்தான போதே இந்த ஒப்பந்த சரத்துகளை 
உறுப்பு நாடுகள்‌ அமல்படுத்த 10 ஆண்டு கால 
அவகாசமும்‌ வழங்கப்பட்டது.[5] TPS ஒப்பந்தம்‌ மீது 
மக்களிடம்‌ இருந்த எதிர்ப்பு உணர்வு காரணமாகவே 
இந்த கால அவகாசம்‌ வழங்கப்பட்டது. இந்த 10 
ஆண்டு கால இடைவெளியில்‌ முடிவுபொருளுக்கான 
காப்புரிமைக்கு நிகரான பிரத்யேக சந்தைப்படுத்தும்‌ 
உரிமை (Exclusive Marketing  RigிuWdை வழங்க 
வேண்டும்‌ என்றும்‌ முடிவானது. இந்த பிரத்யேக 
சந்தை உரிமை காப்புரிமையை விட பலமான 
ஏகபோக உரிமையை நிறுவனங்களுக்கு வழங்கியது. 
உதாரணமாக நோவார்டிஸ்‌ நிறுவனம்‌ இந்த 
உரிமையின்‌ கீழாக பதிவு செய்த வழக்கை பற்றி 
பார்ப்போம்‌. 


நோவார்டிஸ்‌ நிறுவன வழக்கு : 


2004 ஆம்‌ ஆண்டு நோவார்டிஸ்‌ என்ற பன்னாட்டு 


மருந்து தயாரிப்பு நிறுவனம்‌, ரத்தப்புற்று 
நோய்க்கான இமாடினிப்‌ மெஸிலேட்‌ (Imatinib Mesylate) 
இதன்‌ வணிகப்பெயர்‌ கிளிவெக்‌ (20, Gleevec) என்ற 
மருந்திற்கான பிரத்யேக சந்தை உரிமையை தாம்‌ 
மட்டுமே பெற்றிருப்பதாக கூறி ஆதர்ஸ்‌ (Aகொஸ்‌ 
Pharma) என்கிற இந்திய நிறுவனம்‌ உற்பத்தி 
செய்வதற்கு எதிராக சென்னை உயர்‌ நீதிமன்றத்தில்‌ 
வழக்கு தொடுத்தது. இவ்வழக்கில்‌ மேற்படி மருந்தை 
ஆதர்ஸ்‌ நிறுவனம்‌ உற்பத்தி செய்ய தடை விதித்து 
தீர்ப்பு வழங்கினார்‌ நீதிபதி பாலசுப்ரமணியம்‌. 
[6] நோவார்டிஸ்‌ நிறுவனத்திற்காக அன்று 
வழக்கறிஞராக பணியாற்றிய மத்திய உள்துறை 
அமைச்சர்‌ ப. சிதம்பரம்‌ வாதிட்டார்‌. 


ஆனால்‌ மும்பை உயர்நீதிமன்றம்‌ இதே வழக்கை 
வேறு கோணத்தில்‌ பார்த்தது. மெகர்‌ (Mehar Pharma) 
என்கிற நிறுவனத்திற்கு எதிராக மேற்கூறிய 
காரணங்களில்‌ இமாடினிப்‌ மெஸிலேட்‌ மருந்தை 
உற்பத்தி செய்வதை தடை விதிக்க மும்பை உயர்‌ 
நீதிமன்றத்தில்‌ வழக்கிட்டது நோவார்டிஸ்‌. சென்னை 
உயர்நீதிமன்ற தீர்ப்பு சரியாக ஆராயாமல்‌ (11௦ properly 
considered) கொடுக்கப்பட்டுள்ளது என்று கருந்து 
கூறிய மும்பை நீதிமன்றம்‌, மெகர்‌ நிறுவனம்‌ 
இமாடினிப்‌ மெஸிலேட்‌ மருந்தை உற்பத்தி 
செய்வதற்கு தடைவிதிக்க மறுத்தது. மேலும்‌ 
பொதுமக்களுக்கு குறைந்த விலையில்‌ மருந்து 
கிடைப்பதை தடை செய்யும்‌ பிரத்யேக சந்தை 
உரிமை, இந்திய அரசியல்‌ சட்டத்திற்கே எதிரானது 
என்று கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்தது.[7] 


இந்த இரு தீர்ப்புகளும்‌ உச்சநீதிமன்றத்தில்‌ 
மேல்முறையீடு செய்யப்பட்டு வழக்கு நிலுவையில்‌ 
உள்ளது. இதற்கிடையில்‌, பிரத்யேக சந்தை 
உரிமைக்கு அடுத்த கட்டமான காப்புரிமையை இந்த 
மருந்துக்கு வழங்கவேண்டும்‌ என்று நோவார்டிஸ்‌ 
நிறுவனம்‌, சென்னையிலுள்ள காப்புரிமை 


கட்டுப்பாட்டாளரிடம்‌ மனு செய்தது. ஆனால்‌ 
காப்புரிமை சட்டவிதி 30ல்‌ யின்படி இந்த மருந்துக்கு 
காப்புரிமை வழங்க முடியாது என்று கூறி இம்மனு 
தள்ளுபடி செய்யப்பட்டது. இதை எதிர்த்து 
நோவார்டிஸ்‌ நிறுவனம்‌ சென்னை உயர்‌ 
நீதிமன்றத்தில்‌ மேல்‌ முறையீடு செய்தது. மேல்‌ 
முறையீட்டில்‌ தங்களுக்கு காப்புரிமை மறுக்கப்பட 
காரணமாக இருந்த காப்புரிமை சட்ட பிரிவு 3ல்‌ 
அரசியல்‌ அமைப்புச்‌ சட்டதிற்கு எதிரானது என்று 
கூறியது. காரணம்‌ இந்த சட்ட பிரிவு TRIPS 
ஒப்பந்திற்கு எதிரானது என்று விளக்கம்‌ கூறியது. 
மேல்‌ முறையீட்டை சென்னை உயர்‌ நீதிமன்றம்‌ 
தள்ளுபடி செய்தது.[8] இதுவும்‌ உச்ச நீதிமன்ற 
மேல்முறையீட்டில்‌ உள்ளது. சட்ட பிரிவு 300 
காப்புரிமை பெற்ற ஒருபொருளை சிறிய மாற்றம்‌ 
அல்லது புதிய பயன்பாடு என்னும்‌ காரணம்‌ கூறி 
மீண்டும்‌ காப்புரிமை கொடுக்கப்படுவதை தடை 
செய்கிறது. இதன்‌ மூலம்‌ காப்புரிமை காலம்‌ 
தொடர்ந்து நீடிக்கப்படுவது தடை செய்யப்படுகிறது. 


இமாடினிப்‌ மெஸிலேட்‌ மருந்து மீதான 
நோவார்டிஸ்‌ நிறுவனத்தின்‌ காப்புரிமை கோரிக்கை 
பலத்த ஏதிர்ப்புக்குள்ளானதன்‌ காரணம்‌ 
தற்போதைய நிலையில்‌ பல இந்திய நிறுவனங்கள்‌ 
ரத்தப்புற்று நோய்க்கான இமாடினிப்‌ மெஸிலேட்‌ 
மருந்தை தயாரித்து விற்பனை செய்வதால்‌ 
இம்மருந்து சுமார்‌ 50 ரூபாய்‌ விலையில்‌ 
கிடைக்கிறது. ஒரு நோயாளி ஒரு நாளைக்கு நான்கு 
மாத்திரைகள்‌ சாப்பிட வேண்டும்‌. நோவார்டிஸ்‌ 
நிறுவனத்திற்கு காப்புரிமை வழங்கப்பட்டுவிட்டால்‌ 
மற்ற நிறுவனங்கள்‌ அம்மருந்தை தயாரிக்க 
முடியாது. அனைத்து ரத்தப்புற்று நோயாளிகளும்‌ 
மருந்திற்கு அந்த நிறுவனத்தை மட்டுமே சார்ந்து 
இருக்க வேண்டும்‌. காப்புரிமை பெற்ற மற்ற 
நாடுகளில்‌ நோவார்டிஸ்‌ நிறுவனம்‌ அம்மருந்திற்கு 
இந்திய மதிப்பில்‌ ரூ.1000 விலை நிர்ணயம்‌ 


செய்துள்ளது. அதே விலைக்கு மருந்து வாங்க ஒரு 
நோயாளிக்கு மாதம்‌ ஒன்றுக்கு சுமார்‌ ரூ.1,20,000 
தேவைப்படும்‌. இது எத்தனை இந்தியர்களுக்கு 
சாத்தியம்‌ என்பதை எண்ணிப்‌ பார்க்க வேண்டும்‌. 


ரோச்‌ நிறுவன வழக்கு : 


இந்த பின்னணியில்தான்‌ ரோச்‌ இப்பொழுது 
பதிவு செய்துள்ள வழக்கை ஆராய வேண்டியுள்ளது. 
ரோச்‌ நிறுவனம்‌ மேற்கூறிய £rlotinib Hydrochloride 
மருந்திற்கான காப்புரிமையை பெற்றுள்ளது. ரோச்‌ 
நிறுவனம்‌ சிப்லா (மேல்‌ என்னும்‌ இந்திய மருந்து 
உற்பத்தி நிறுவனத்திற்கு எதிராக டில்லி உயர்‌ 
நீதிமன்றத்தில்‌ மேட்டிரிக்ஸ்‌ எதிரான வழக்கு 
போலவே காப்புரிமை மீறல்‌ வழக்கு ஒன்றை பதிவு 
செய்துள்ளது. இந்த வழக்கில்‌ சிப்லாவிற்கு எதிராக 
இடைக்கால தடைவிதிக்க டில்லி உயர்‌ நீதிமன்றம்‌ 
மறுத்துவிட்டது. அதன்‌ மீது மேல்‌ முறையீடு செய்தது 
ரோச்‌. இந்த மேல்‌ முறையீட்டு மனுவை தள்ளுபடி 
செய்த டில்லி உயர்நீதிமன்றம்‌ அபராதமாக 5,00,000 
ரூபாயை சிப்லாவிற்கு வழங்க உத்தரவிட்டது. 
ரோச்சின்‌ காப்புரிமையே விதி மீறலானது என்ற 
சிப்லாவின்‌ வாதத்தை ஏற்றுக்‌ கொண்ட புல்லி 
உயர்நீதிமன்றம்‌, ரோச்‌ நிறுவனத்தின்‌  £Erlotinib 
Hydrochloride ஒரு மாத்திரையின்‌ விலை ரூ.4,800 
என்றும்‌ அதே மருந்தை சிப்லா நிறுவனம்‌ ரூ.1,600 
என்று விலை நிர்ணயித்துள்ளதாக கூறியுள்ளது. 
ஒரு நோயாளி சிப்லாவிடம்‌ ரூபாய்‌ 46,000 செலுத்தி 
பெரும்‌ அதே மருந்திற்கு ரோச்சிடம்‌ ரூ.1,40,000 
செலுத்தவேண்டிய கட்டாயம்‌ ஏற்படும்‌. இந்நிலையில்‌ 
ரோச்சின்‌ வழக்கு அனுமதிக்கப்பட்டால்‌ அது 
மக்களுக்கு உயிர்‌ காக்கும்‌ மருந்துகளை தடுக்கும்‌ 
விதமாக அமைந்துவிடும்‌ என்றும்‌ கூறியுள்ளது. 
[9] இந்த தீர்ப்புக்கு ஏதிராக மேல்முறையீடு செய்த 
ரோச்‌ உச்ச நீதி மன்றத்திலும்‌ தோல்வியையே 
தழுவியது.[10] 


இந்த பின்னணியில்‌ சென்னை உயர்‌ நிதீமன்றம்‌ 
வழங்கியுள்ள இடைக்கால தடை மறுபரிசீலனைக்கு 
உட்படுத்த வேண்டியது அவசியம்‌. மேலும்‌ டில்லி உயர்‌ 
நீதிமன்றம்‌ பொதுமக்களின்‌ நலன்‌ இந்த வழக்கில்‌ 
அவசியம்‌ கருத்தில்‌ எடுத்துக்‌ கொள்ளப்பட 
வேண்டும்‌ என்றும்‌ தெரிவித்துள்ளது. ரோச்‌ நிறுவன 
கூற்றுப்படியே மேட்டிரிக்ஸ்‌ நிறுவனம்‌ £ரlotinib 
Hydrochloride wமருந்திற்கான ஜெனிரிக்‌ மருந்தின்‌ 
தயாரிப்புக்கான ஆராய்ச்சியில்‌ ஈடுபட போவதாக 
மட்டுமே கூறியுள்ளது. அதாவது மேட்டிரிக்ஸ்‌ 
நிறுவனம்‌ இன்னும்‌ மருந்து உற்பத்தியில்‌ இறங்கவே 
இல்லை. வெறும்‌ ஜெனிரிக்‌ மருந்தை தயாரிக்கும்‌ 
எண்ணத்திற்கே இடைக்கால தடை என்பது 
உள்நாட்டு ஜெனிரிக்‌ மருந்து தயாரிப்பு 
நிறுவனங்களை அச்சத்தில்‌ ஆழ்த்தியுள்ளது. 


இறுதியாக சில பகிர்வுகள்‌ : 


2005 ஆம்‌ ஆண்டு முதல்‌ 2010 வரை சுமார்‌ 
3488 முடிவுபொருளுக்கான காப்புரிமை பல்வேறு 
மருந்துகளுக்கு கொடுக்கப்பட்டதாக காப்புரிமை 
அலுவலகம்‌ கூறுகிறது. [11] இதன்‌ பொருள்‌ 
இவற்றுக்கான ஜெனிரிக்‌ மருந்துகளை வேறு யாரும்‌ 
இனி தயாரிக்க முடியாது என்பதுதான்‌. இத்தகைய 
காப்புரிமையை பெற்றிருப்பது சில நிறுவனங்கள்‌ 
மட்டுமே. இந்த சட்ட நெருக்கடிக்கள்‌ பல இந்திய 
நிறுவனங்களை மூடச்‌ செய்துள்ளது அல்லது 
பன்னாட்டு நிறுவனங்களோடு இணைய 
செய்துள்ளது. இதன்‌ விளைவு மருத்துவம்‌ என்பதே 
இந்தியர்களுக்கு எட்டாக்கனியாகிவிடும்‌. 


-மு.வெற்றிச்செல்வன்‌ 
குறிப்புகள்‌: 


[1] The Economic Times, dated 23.09.2010 


[2] Section 5, Patent Act ,1970 

[3] Article 27.1, TRPIS Agreement 
[4] Section 53, Patent Act, 1970 
[5] Article 65, TRIPS Agreement 
[6] 2004 (29) PTC 108 (Mad) 

[7] 2005 (30) PTC 160 (Bom) 

[8] (2007) 4 MLJ 1153 

[9] FAO (OS) 188/2008 

[10] SLP (Civil) No.20111/2008 


[11] www.patentoffice.nic.in 


to you! 


பொதுமக்களுக்கான 
குற்றவியல்‌ சட்டங்கள்‌ - 
ஒரு எளிய அறிமுகம்‌ 


WEDNESDAY, NOVEMBER 24, 2010 


“சட்டம்‌ ஒரு இருட்டறை!” என்பது புகழ்பெற்ற 
சட்டம்‌ குறித்த கருத்துரையாக இருக்கிறது. 
ஆனால்‌ “சட்டம்‌ தெரியாது என்பதற்காக எந்த ஒரு 
குற்றச்சாட்டிலிருந்தும்‌ எவர்‌ ஒருவரும்‌ தப்பிக்க 
முடியாது!”. எனவே இந்நாட்டின்‌ குடிமக்கள்‌ 
அனைவரும்‌ ஓரளவாவது சட்டம்‌ தெரிந்திருக்க 
வேண்டும்‌ என்று எதிர்பார்க்கப்படுகின்றனர்‌. 


சட்டத்தில்‌ பல்வேறு பிரிவுகள்‌ இருந்தாலும்‌ 
சாதாரண பொதுமக்களின்‌ வாழ்வில்‌ அன்றாடம்‌ 
குறுக்கிடும்‌ சட்டங்கள்‌ “கிரிமினல்‌ சட்டம்‌” ௭ ன்று 
கூறப்படும்‌ குற்றவியல்‌ சட்டங்களும்‌, சிவில்‌ சட்டம்‌ 
என்று கூறப்படும்‌ உரிமையியல்‌ 
சட்டங்களுமே! சிவில்‌ சட்டப்பிரசினைகளை 
எதிர்கொள்வதற்குத்‌ தேவையான காலஅவகாசம்‌ 
ஓரளவுக்காவது வழங்கப்படுகிறது. 


ஆனால்‌ குற்றவியல்‌ சட்டப்பிரசினைகளை 
எதிர்கொள்வதற்கு பெரும்பாலான நேரங்களில்‌ கால 
அவகாசம்‌ இருக்காது. 


ஒரு குற்ற நிகழ்வில்‌ நாம்‌ பாதிக்கப்படலாம்‌. 


அப்போது அந்த குற்ற நிகழ்வை ஏற்படுத்தியவர்‌ மீது 
புகார்‌ அளிப்பது எப்படி? அந்தப்‌ புகாரை 
நிரூபிப்பது எப்படி? குற்றவாளிக்கு தண்டனை 
வாங்கித்‌ தருவது எப்படி? நமது இழப்பிற்கான 
இழப்பீட்டை பெறுவது எப்படி? போன்ற பல்வேறு 
கேள்விகளுக்கான விடைகள்‌ பலருக்கும்‌ தெரிய 
வாய்ப்பில்லை. 


அதேபோல ஒரு குற்ற நிகழ்வில்‌ நாமும்‌ 
உண்மையாகவோ, பொய்யாகவோ குற்றம்‌ 
சாட்டப்படலாம்‌. அவ்வாறு நம்மீது குற்றவியல்‌ சட்ட 
நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்போது நமக்கான 
கடமைகள்‌ என்ன? உரிமைகள்‌ என்ன? என்பன 
போன்ற பல கேள்விகள்‌ உள்ளன. பிரசினைகள்‌ 
வந்து நம்வீட்டுக்‌ கதவை தட்டியபின்னர்‌ அதற்கான 
தீர்வை தேடுவதைவிட பிரசினைகளை தவிர்த்து 
வாழ்வதே புத்திசாலித்தனமானது. அதையும்‌ மீறி 
பிரசினைகள்‌ வந்துவிட்டால்‌ அதை 
எதிர்கொள்வதற்கான திறனை பெற வேண்டும்‌. 


இதற்கான நோக்கத்தில்‌ இந்தத்‌ தொடர்‌ 
ஆரம்பிக்கப்படுகிறது. குறைந்தது வாரத்திற்கு ஒரு 
அத்தியாயம்‌ பதிவு செய்யப்படும்‌. வாசகர்களின்‌ 
கேள்விகளும்‌, கருத்துகளும்‌ இந்த தொடரினை 
செலுத்தும்‌ திசைகாட்டிகளாக இருக்கும்‌. எனவே 
உங்கள்‌ கேள்விகளை இங்கே பின்னூட்டமாக 
இடலாம்‌. இங்கே கேட்கமுடியாத தனிப்பட்ட 
கேள்விகளை ௱mail@mMakkal-sattam.org என்ற 
மின்னஞ்சலுக்கு அனுப்பினால்‌ தனிப்பட்ட 
முறையில்‌ பதில்‌ தர முயற்சிக்கிறோம்‌. 


குற்றவியல்‌ சட்டம்‌ குறித்து ஒரு மேம்போக்கான 
விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே எமது நோக்கம்‌. 
எனவே இதில்‌ சொல்லப்படும்‌ வழிமுறைகள்‌ 
அனைத்து சமயங்களிலும்‌ சரியாக இருக்கும்‌ என்று 
எதிர்பார்க்கக்கூடாது. தங்களுக்கு ஏற்படும்‌ 


உண்மையான பிரசினைகளுக்கு அருகில்‌ உள்ள 
வழக்கறிஞரின்‌ உதவியை நாடுவதே முறையான 
அணுகுமுறையாக இருக்கும்‌. 


இந்த எங்கள்‌ பயணத்தில்‌ வாசகர்களின்‌ 
பங்களிப்பும்‌ தேவையான அளவிற்கு இருக்கும்‌ என்ற 
நம்பிக்கையுடன்‌ பயணத்தை துவக்குகிறோம்‌. 


-“மக்கள்‌ சட்டம்‌” குழு. 


உள்‌ஒதுக்கீடு சட்டம்‌ உரிய 
பலன்‌ தருமா? 
TUESDAY, NOVEMBER 30, 2010 


இந்தியச்‌ சமூகத்தில்‌ பன்னெடுங்காலமாகவே, 
பல்வேறு தரப்பினர்களால்‌ திட்டமிட்டு, தொடர்ந்து 
சமூகரீதியான ஏற்றத்தாழ்வுகள்‌ அரங்கேற்றப்பட்டு 
வருகின்றன. இது எவராலும்‌ மறுக்கவியலாத 


உண்மை என்பதனால்‌ தொன்றுதொட்டு 
ஒடுக்குதலுக்கும்‌, அடக்குமுறைக்கும்‌ 
உள்ளாக்கப்படும்‌ அனைத்து தரப்பினரும்‌ 


சமூகத்தில்‌ பங்கெடுப்பு செய்யும்‌ வகையில்‌, இந்திய 
அரசியலமைப்பு சாசனத்தால்‌ உறுதி செய்யப்பட்ட 
ஒரு தற்காலிக ஏற்பாடே இட ஒதுக்கீடு முறையாகும்‌. 
இட ஒதுக்கீடானது, ஆளும்‌ அரசுகளின்‌ சலுகை 
அல்ல. மாறாக அனைத்து தரப்பினர்களுமான சம 
பங்கீடு; எவராலும்‌ மறுக்கமுடியாத வகையில்‌ 
உத்தரவாதப்‌ படுத்தப்பட்டுள்ள அடிப்படை 
உரிமையாகும்‌. 


இட ஒதுக்கீடானது, சமூகத்தில்‌ சாதி, மதம்‌, மொழி, 


பாலினம்‌ என பல்வேறு தளங்களில்‌ சட்டப்பூர்வமாக, 


படிப்படியாகாக கொண்டுவரப்பட்டு தற்போது 
நடமுறைபடுத்தப்பட்டும்‌ வருகிறது. இதன்‌ 
தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில்‌ சமீபத்தில்‌ 
கொண்டுவரப்பட்டதே முன்னுரிமை 


அடிப்படையிலான “உள்‌ ஒதுக்கீடு” எனும்‌ 


திட்டமாகும்‌. 


இந்தியாவில்‌ சாதி ரீதியான பாகுபாடுகள்‌ 
இன்றளவும்‌ நிலவி வருகிறது. கணிப்பொறி 
யுகமென மார்தட்ம கொள்ளப்படும்‌ தற்போதைய 
சூழலில்‌, இதர தரப்பினர்களின்‌ சிந்தனைகளில்‌ 
மட்டுமின்றி, ஆளும்‌ அரசுகளின்‌ பார்வையிலும்‌ 
பட்டியலின மக்களுக்கெதிரான வன்கொடுமைகள்‌ 
நவீன வடிவமெடுத்துள்ளன. சான்றாக, பட்டியல்‌ 
வகுப்பினர்களுக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்ட 
பணியிடங்களில்‌, இன்றளவும்‌ முழுமையாக பூர்த்தி 
செய்யப்படவில்லை. அதிலும்‌ குறிப்பாக பட்டியல்‌ 
வகுப்பினர்களுல்‌ இடம்பெற்றிருக்கும்‌ சில 
குறிப்பிட்ட பிரிவினர்களின்‌ பங்கெடுப்பானது 
மிகவும்‌ சொர்பமாகவே உள்ளது கண்கூடு. 
அப்படிப்பட்ட பிரிவினர்களுக்காக குறிப்பாக, 
வேலை வாய்ப்பில்‌ சிறப்பு உள்‌ ஒதுக்கீடு செய்யும்‌ 
திட்டம்‌ நாட்டின்‌ பல்வேறு மாநிலங்களில்‌ தொடர்ந்து 
முன்வைக்கப்பட்டு வந்தது. ஆனால்‌ அரசியல்‌ 
ரீதியாக பெரும்‌ தாக்கத்தை ஏற்படுத்திவிட 


முடியாமல்‌ போய்விட்ட அப்படிப்பட்ட 
சமூகத்தினரால்‌, சிறப்பு உள்‌ ஒதுக்கீடு 
கோரிக்கையை உடனடியாக வென்றெடுக்க 


இயலாமல்‌ போய்விட்டது. 


பஞ்சாப்‌ மாநிலத்தில்‌ பட்டியல்‌ 
வகுப்பினர்களுக்கென வறையறுக்கப்பட்டிருந்த 25 
விழுக்காட்டில்‌, கடந்த 1975ஆம்‌ ஆண்டு, நாட்டில்‌ 
முதல்‌ முறையாக, உள்‌ ஒதுக்கீடாக 12.5 விழுக்காடு 
அந்த மாநிலத்தைச்‌ சேர்ந்த மாசாபி சீக்கியர்‌ மற்றும்‌ 
பால்மீகி வகுப்பினருக்கு சிறப்பு உள்‌ ஒதுக்கீடு 
வழங்கப்பட்டது. 2005ஆம்‌ ஆண்டு வரையிலும்‌ இந்த 
நிலையே நீடித்து வந்தது. 


இந்நிலையில்‌, ஆந்திரபிரதேச மாநில அரசு, 
அம்மாநிலத்தில்‌ வரையறுக்கப்பட்டுள்ள 57 பட்டியல்‌ 


வகுப்பினருக்குள்ளிருக்கும்‌ சில குறிப்பிட்ட 
பிரிவினருக்கு, சிறப்பு உள்‌ஒதுக்கீடு வழங்கிடும்‌ 
நோக்கில்‌, கடந்த 1999ஆம்‌ ஆண்டில்‌ ஓய்வுபெற்ற 
ஆந்திரபிரதேச உயந்திமன்ற நீதிபதி இராமசந்திர 
ராஜூ என்பவரைக்கொண்டு ஒரு நபர்‌ விசாரணை 
ஆணையம்‌ ஒன்றை அமைத்தது. விரிவான 
ஆய்வுக்குப்பிறகு சிறப்பு உள்‌ஒதுக்கீடு முறைக்கு 
ஆதரவாக அவர்‌ சமர்பித்த அறிக்கையின்‌ 
அடிப்படையில்‌, அம்மாநிலத்தில்‌ ஒரு சட்ட 
முன்வரைவு கொண்டுவரப்பட்டது. அதன்படி, 
அம்மாநிலத்தில்‌ பட்டியல்‌ வகுப்பினருக்கென 
வறையறுக்கப்பட்டிருந்த 15 விழுக்காடு இட 
ஒதுக்கீடானது, பட்டியல்‌ வகுப்பினர்‌ அனைவரும்‌, 4 
குழுக்களாக பிரிக்கப்பட்டு, “அ? பிரிவுக்கு 1 
விழுக்காடு, “ஆ” பிரிவுக்கு 7 விழுக்காடு, “இ' பிரிவுக்கு 
6 விழுக்காடு, ஈ: பிரிவுக்கு 1 விழுக்காடு 
இடஒதுக்கீடும்‌ வழங்கப்படும்‌ என 
தீர்மானிக்கப்பட்டது. அந்த சட்ட முன்வடிவை 
எதிர்த்து ஆந்திரபிரதேச உயர்நீதி மன்றத்தில்‌ வழக்கு 
தொடரப்பட்டது. உடனடியாக அந்த சட்ட முன்வடிவு 
ஆந்திரபிரதேச மாநில பட்டியல்‌ வகுப்பினர்‌ (இட 
ஒதுக்கீடு பகுத்தறிதல்‌) சட்டம்‌,2000 (A.P. Scheduled Castes 
(Rationalisation of Reservation) Act, 2000) என்றொரு 
சட்டமாக்கப்பட்டது. 


“பட்டியல்‌ வகுப்பினருக்கு என ஒதுக்கீடு 
செய்யப்பட்ட இட ஒதுக்கீட்டிற்குள்‌ மாநில அரசால்‌, 
சிறப்பு உள்‌ இடஒதுக்கீடு ஏதும்‌ செய்யமுடியாது. 
எனவே அந்த குறிப்பிட்ட சட்டம்‌ அரசியல்‌ அமைப்பு 
சட்டத்திற்கு புறம்பானது என அறிவிக்ககோரி 
ஆந்திரபிரதேச உயர்‌ நீதிமன்றத்தில்‌ பல வழக்குகள்‌ 
தொடரப்பட்டன. அந்த வாதத்தின்‌ அடிப்படையில்‌, 
உயர்‌ நீதிமன்றத்தால்‌ அந்த சட்டம்‌ நீக்கறவு 
செய்யப்பட்டது. ஆந்திரபிரதேசம்‌ மாநில அரசு, அந்த 
வழக்கை உச்ச நீதிமன்றத்தில்‌ மேல்‌ முறையீடு 
செய்தது. 2005ஆம்‌ ஆண்டில்‌, உச்ச நீதிமன்றம்‌, 


“பட்டியல்‌ வகுப்பினர்‌ எனும்‌ வறையறையை 
மாற்றியமைக்க குடியரசுத்தலைவருக்கு மட்டுமே 
அதிகாரம்‌ உள்ளது. எனவே மாநில அரசு அதில்‌ 
மாற்றம்‌ ஏதும்‌ செய்ய முடியாது என்று கூறி உயர்‌ 
நீதிமன்றத்தால்‌ அந்த சட்டம்‌ நீக்கறவு செய்யப்பட்டது 
சரியே” என்று கூறியது. 

இந்த தீர்ப்பின்‌ காரணமாக ஏற்கனவே பஞ்சாப்‌ 
மாநிலத்தில்‌ அமலில்‌ இருந்த சிறப்பு உள்‌ ஒதுக்கீடும்‌, 
2005ஆம்‌ ஆண்டோடு முடிவுக்கு வந்தது. ஆனால்‌ 
உடனடியாக, பஞ்சாப்‌ மாநில அரசு பட்டியல்‌ 
வகுப்பினருக்குள்‌ உள்‌ இடஒதுக்கீடு என்பதற்குப்‌ 
பதிலாக, பட்டியல்‌ வகுப்பினருக்குள்‌ சில குறிப்பிட்ட 
பிரிவினரை மட்டும்‌ முன்னுரிமை அடிப்படையில்‌ 
பணி நியமனம்‌ செய்தல்‌ என்று பொருள்‌ 
கொள்ளத்தக்க வகையில்‌, “பஞ்சாப்‌ மாநில பட்டியல்‌ 
வகுப்பினர்‌ மற்றும்‌ பிற்படுத்தப்பட்டோர்‌ 
(பணியிடங்களில்‌ இட ஒதுக்கீடு) சட்டம்‌, 2006” என்ற 
சட்டத்தை இயற்றியது. அதன்படி பஞ்சாப்‌ 
மாநிலத்தில்‌ மீண்டும்‌ உள்‌ இடஒதுக்கீடு 
நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டத்தை எதிர்த்தும்‌ 
வழக்கு தொடரப்பட்டதைத்‌ தொடர்ந்து, அந்த சட்டம்‌ 
அரசியல்‌ அமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என 
பஞ்சாப்‌ உயர்‌ நீதிமன்றத்தால்‌ தீர்ப்பிடப்பட்டது. 
பஞ்சாப்‌ மாநில அரசு, அந்த வழக்கை உச்ச 
நீதிமன்றத்தில்‌ மேல்‌ முறையீடு செய்தது. உச்ச 
நீதிமன்றம்‌, உயர்‌ நீதிமன்றம்‌ அளித்த தீர்ப்புக்கு 
இடைக்கால தடை வழங்கியுள்ளது. இதன்‌ 
காரணமாக தற்போதும்‌ பஞ்சாப்‌ மாநிலத்தில்‌, 
பட்டியல்‌ வகுப்பினருக்குள்‌ சிறப்பு உள்‌ ஒதுக்கீடு 
முறையானது அமலில்‌ உள்ளது. 


2005ஆம்‌ ஆண்டில்‌, உச்ச நீதிமன்றம்‌ சிறப்பு 
உள்‌ஒதுக்கீடு முறைக்கு எதிராக வழங்கிய 
தீர்ப்பினைத்‌ தொடர்ந்து, ஆந்திரபிரதேசம்‌ மாநில 
அரசு கேட்டுக்‌ கொண்டதற்கு இணங்க, டில்லி 


உயர்நீதிமன்ற ஓய்வுபெற்ற நீதிபதி உஷா மெஹ்ரா 
என்பவரைக்‌ கொண்டு ஒரு நபர்‌ விசாரணை 
ஆணையம்‌ ஒன்று மத்திய அரசால்‌ அமைக்கபட்டு, 
சிறப்பு உள்‌ ஒதுக்கீடு தொடர்பாக ஆய்வு 
மேற்கொள்ளப்பட்டது. அவரும்‌ கடந்த 2008ஆம்‌ 
ஆண்டில்‌, சிறப்பு உள்‌ ஒதுக்கீடு முறைக்கு ஆதரவாக 
தனது ஆய்வை மேற்கொண்டதோடு, இது தொடர்பாக 
அரசியலமைப்பு சட்டத்தில்‌ திருத்தம்‌ கொண்டு வர 
வேண்டும்‌ என்ற பரிந்துரையோடு, தனது 
அறிக்கையை பாராளுமன்ற சபநாயகரிடம்‌ 
சமர்பித்துள்ளார்‌. 


இப்படிப்பட்ட சூழலில்‌ தமிழ்நாட்டில்‌, பல்வேறு 
அரசியல்‌ கட்சிகள்‌, இயக்கங்கள்‌, அமைப்புகள்‌ 
தொடர்ந்து வலியுறுத்தியதன்‌ விளைவாக, “அரசு 
பணியிடங்களில்‌ அருந்ததியின மக்களது கடந்தகால 
பங்கெடுப்பு குறித்தும்‌, அருந்ததியினருக்கு சிறப்பு 
உள்‌ ஒதுக்கீடு வழங்குதல்‌' குறித்தும்‌ ஆய்வு 
மேற்கொள்ள, 2008ஆம்‌ ஆண்டு, தற்போதைய மாநில 
பிற்படுத்தப்பட்டோர்‌ ஆணையத்‌ தலைவரும்‌, 
ஓய்வுபெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியுமான எம்‌.எஸ்‌. 
ஜனார்தனம்‌ என்பவரைக்கொண்டு, ஒரு நபர்‌ 
விசாரணை ஆணையம்‌ அமைக்கபட்டது. அந்த 
ஆணையம்‌ சமர்பித்த அறிக்கையின்‌ அடிப்படையில்‌ 
தமிழ்நாட்டில்‌ வறையறுக்கப்பட்ட 76 பட்டியல்‌ 
வகுப்பினரில்‌, அருந்ததியர்‌, சக்கிலியர்‌, மாதாரி, 
மாதிகா, பகடை, தோட்டி மற்றும்‌ ஆதி ஆந்திரா 
ஆகிய ஏழு பிரிவினரும்‌ “அருந்ததியர்‌” என்று 
வகைபடுத்தப்பட்டு, அவர்களது மக்கள்‌ 
தொகைக்கேற்ப, பட்டியல்‌ வகுப்பினருக்கான 18 
விழுக்காடு இட ஒஓதுக்கீடில்‌, 3 விழுக்காடு உள்‌ 
ஒதுக்கீடு முன்னுரிமை அடிப்படையில்‌, (“தமிழ்நாடு 
அருந்ததியர்கள்‌ ”(பட்டியல்‌ வகுப்பினர்‌ இட 
ஒதுக்கீட்டிற்குள்‌ தனியார்‌ கல்வி நிறுவனங்கள்‌ 
உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களிலும்‌, 
அரசு பணிகளிலும்‌, நியமனங்களிலும்‌ சிறப்பு 


ஒதுக்கீடு) சட்டம்‌,2009 (“The Tamilnadu Arunthathiyars” 
(Special Reservation of seats in Educational Institutions including 
private Educational Institutions and of Appointments or Posts in 
the Services under the state within the Reservationfor the 
Scheduled Castes) Act,2009) என்ற சட்டம்‌ இயற்றப்பட்டது. 


இட ஒதுக்கீடு முறைக்கு முற்றிலும்‌ 
எதிரானவர்களால்‌, இப்படிப்பட்டதொரு சட்டத்தை, 
“அரசியல்‌ அமைப்பு சட்டத்திற்குப்‌ புறம்பானது” என 
அறிவிக்கக்கோரி, மதுரை உயர்‌ நீதிமன்றத்தில்‌ 
வழக்கு தாக்கல்‌ செய்யப்பட்டுள்ளது. சமூகத்தில்‌ 
இன்றளவும்‌ கடைக்கோடியில்‌ உள்ள ஒரு 
பிரிவினருக்கான வாழ்வில்‌ சிறு 
முன்னேற்றத்துக்கான படிக்கட்டாக, நீண்ட, நெடிய 
போராட்டங்களுக்குப்‌ பிறகு இயற்றப்பட்டுள்ள இந்த 
சட்டமானது, சில தனி நபர்களால்‌ இன்று 
கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. ஆனால்‌ 
இவ்வழக்கில்‌, சமூகத்தின்‌ பல்வேறு தரப்பினர்களும்‌, 
தங்களை மனுதாரர்களாக இணைத்துக்கொண்டு, 
இந்த சட்டத்திற்கு ஆதரவாக தங்களது 
கருத்துகளைப்‌ பதிவு செய்து, இந்த சட்டம்‌ நீடிக்க 
வேண்டியதன்‌ அவசியத்தை நீதிமன்றத்தில்‌ பதிவு 
செய்துள்ளனர்‌. 


அரசியல்‌ அமைப்பு சட்டத்தின்படி, பட்டியல்‌ 
வகுப்பினருக்கான பட்டியலில்‌ புதிதாக சேர்க்கவோ 
அல்லது ஏற்கனவே இருந்ததை நீக்கவோதான்‌ மாநில 
அரசுக்கு அதிகாரம்‌ கிடையாது. ஆனால்‌ இந்த 
சட்டத்தில்‌ அவ்விதம்‌ மாறுதல்‌ ஏதும்‌ 
செய்யப்படவில்லை. மேலும்‌, முன்னுரிமை என்பது 
வேறு, இட ஒதுக்கீடு என்பது வேறு என ஏற்கனவே 
பல்வேறு தீர்ப்புகளில்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளதால்‌, 
இந்த சட்டத்தை உயர்‌ நீதிமன்றத்தால்‌ தடை செய்ய 
முடியாது என்பதே சட்ட ரீதியான முடிவாக இருக்க 
முடியும்‌. 


இருப்பினும்‌, வெறும்‌ இட ஒதுக்கீடு மட்டுமே 
எந்தவொரு சமூகத்தையும்‌ மாற்றிவிடாது. இட 
ஒதுக்கீடு அமலில்‌ இருந்து, அதற்கான அடிப்படை 
தகுதி வாய்ந்த போட்டியாளர்கள்‌ அந்த சமூகத்தில்‌ 
இல்லாது போனால்‌ அங்கே இட ஓஒதுக்கீட்டினால்‌ 
பயனேதுமில்லை என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம்‌ 
தனது தீர்ப்பில்‌ கூறியதைப்போல, ஒரு குறிப்பிட்ட 
சட்டத்தால்‌ மட்டுமே, ஒரு சமூகத்தின்‌ அனைத்து 
வாழ்வியல்‌ தேவைகளையும்‌ பூர்த்தி செய்து 
விடமுடியாது. மாநில, மத்திய அரசுகள்‌, 
அருந்ததியினர்களைப்‌ போல விளிம்பு நிலையில்‌ 
வாழும்‌ மக்களையும்‌, இதர பிரிவினரைப்‌ போல, 
சமூகத்தின்‌ அனைத்து தளங்களிலும்‌ சம 


பங்கெடுப்பு செய்யும்‌ வகையில்‌, போதிய, 
அத்தியாவசிய, சிறப்பு வழிமுறைகளை 
மேற்கொள்வதன்‌ மூலமாகவே இந்த சட்டம்‌ 
இயற்றப்பட்டதன்‌ உண்மையான நோக்கத்தை 


அடைய முடியும்‌. 
இ.இராபர்ட்‌ சந்திரகுமார்‌** 


( robertckumar@gmail.com) 


Ul 
f 


எப்சி 


காவல்‌ நிலையத்தில்‌ 
புகார்‌ - குற்ற 
விசாரணையின்‌ முதல்‌ 


பம! 
WEDNESDAY, DECEMBER 1, 2010 


ஒரு குற்ற நிகழ்வு குறித்து காவல்நிலையத்தில்‌ 
பதிவு செய்யப்படும்‌ புகார்தான்‌ அந்த குற்ற நிகழ்வு 
குறித்த விசாரணையின்‌ துவக்கப்புள்ளியாகும்‌. 


சட்டரீதியாக ஒரு குற்ற நிகழ்வு குறித்த 
எவ்வகையிலாவது தகவல்‌ அறியும்‌ காவல்துறை 
அதிகாரி ஒருவர்‌, அந்த நிகழ்வு குறித்து விசாரணை 
நடத்த வேண்டும்‌ என்று சட்டம்‌ கூறுகிறது. ஆனால்‌ 
நடைமுறையில்‌ தமது பதவிக்கு ஆபத்து வராது 
என்ற நிலையில்‌ கொலை போன்ற 
கொடுங்குற்றங்களைத்‌ தவிர மற்ற குற்ற 
நிகழ்வுகளில்‌ தாமாகவே முன்வந்து நடவடிக்கை 
மேற்கொள்ள காவல்துறை அதிகாரிகள்‌ ஆர்வம்‌ 
காட்டுவது இல்லை. 


எனவே குறிப்பிட்ட ஒரு குற்ற நிகழ்வால்‌ 
பாதிக்கப்படும்‌ ஒருவர்‌ அல்லது அவர்‌ சார்பில்‌ 
வேறொருவர்‌ அந்த குற்ற நிகழ்வு குறித்த புகாரை 
காவல்நிலையத்தில்‌ பதிவு செய்யலாம்‌. 


புகார்‌ பதிவு செய்யும்‌ நபர்‌ வசிக்குமிடம்‌, புகாரில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள எதிரி வசிக்குமிடம்‌, குற்ற 
சம்பவம்‌ நடந்த இடம்‌ ஆகிய ஏதாவது ஒரு இடத்தில்‌ 
இருக்கும்‌ காவல்‌ நிலையத்தில்‌ புகார்‌ அளிக்கலாம்‌. 


புகார்‌ மனுவில்‌, மனுதாரரின்‌ பெயர்‌, வயது, 
தந்தையார்‌ அல்லது கணவர்‌ பெயர்‌, முழு முகவரி, 
தொடர்புக்கான தொலைபேசி எண்‌ ஆகியவை 
முழுமையாக தரப்பட வேண்டும்‌. பின்னர்‌ புகார்‌ 
மனுவை எந்த காவல்நிலையத்தில்‌ பதிவு 
செய்கிறோமோ அந்த காவல்நிலைய அதிகாரியை 
பெறுநராக குறிப்பிட வேண்டும்‌. காவல்‌ நிலையத்தில்‌ 
பல படிநிலைகளில்‌ அதிகாரிகள்‌ இருந்தாலும்‌, குற்ற 
நிகழ்வுகளில்‌ காவல்நிலையத்தில்‌ பணியாற்றும்‌ 
காவல்துறை ஆய்வாளர்‌ அல்லது துணை 
ஆய்வாளர்‌ மட்டுமே அந்த புகாரை பரிசீலித்து முதல்‌ 
தகவல்‌ அறிக்கை தயாரிக்க முடியும்‌. (ஒரு வேளை 
காவல்துறை ஆய்வாளர்‌ அந்தப்‌ புகாரை பதிவு 
செய்ய மறுத்தால்‌ உயர்‌ அதிகாரிகளை அணுகலாம்‌. 
அதை பிறகு பார்ப்போம்‌) 


குற்ற நிகழ்வு நடந்த இடம்‌, நேரம்‌ ஆகியவற்றுடன்‌ 
குற்ற நிகழ்வு குறித்த முழுமையான விவரங்கள்‌ 
புகாரில்‌ இடம்‌ பெற வேண்டும்‌. எதிரி மிகவும்‌ 
மோசமான வார்த்தைகளில்‌ திட்டியிருந்தால்‌ அதை 
குறிப்பிடுவது நல்லது. அதேபோல கொலை 
மிரட்டலோ வேறுவகை மிரட்டலோ 
விடுத்திருந்தாலும்‌ அதையும்‌ புகாரில்‌ தெரிவிப்பது 
நல்லது. தாக்குதல்‌ நடந்திருந்தால்‌ அந்த தாக்குதல்‌ 
எவ்வாறு நடந்தது, எந்தப்‌ பொருளால்‌ தாக்குதல்‌ 
நடந்தது, அதனால்‌ ஏற்பட்ட விளைவுகள்‌ என்ன 
என்பதையும்‌ புகாரில்‌ கூற வேண்டும்‌. திருட்டு, 
கொள்ளை போன்றவை நடந்திருந்தால்‌ இழப்புகள்‌ 
குறித்த முழு விவரங்களும்‌ அளிக்கப்படவேண்டும்‌. 


இவ்வகையான புகார்களில்‌ எதிரிகளை 


அடையாளம்‌ காட்டுவது, காவல்துறைக்கு மிகவும்‌ 
உதவியாக இருக்கும்‌. நமக்கு முன்பே தெரிந்த 
நபர்களை அவர்களுடைய பெயர்‌, முகவரியோடு 
குறிப்பிட வேண்டும்‌. பெயர்‌ தெரியாத, ஆனால்‌ 
அடையாளம்‌ காட்டக்கூடிய நபர்களை “பெயர்‌ 
தெரியாத, நேரில்‌ அடையாளம்‌ காட்டக்கூடிய 
நபர்‌” என்று தெளிவாக குறிப்பிட வேண்டும்‌. 
முற்றிலும்‌ அடையாளம்‌ தெரியாத நபர்‌ என்றால்‌ 
அடையாளம்‌ தெரியாத நபர்‌ என்று சொல்லலாம்‌. 


தாக்குதல்‌ போன்ற சம்பவங்களில்‌ காவல்‌ 
நிலையத்தில்‌ புகார்‌ அளிப்பது எந்த அளவு 
முக்கியமோ, அதே அளவுக்கு காயம்‌ பட்டவர்களுக்கு 
மருத்துவ சிகிச்சை அளிப்பதும்‌ முக்கியம்‌. எனவே 
அவர்களை தாமதிக்காமல்‌ மருத்துவரிடம்‌ 
அழைத்துச்‌ செல்ல வேண்டும்‌. காயம்‌ பட்டவர்‌ 
சார்பாக வேறு எவராவது காவல்நிலையம்‌ சென்று 
புகார்‌ அளிக்கலாம்‌. 


காவல்நிலையத்தில்‌ அளிக்கப்படும்‌ புகாரில்‌ 
கூறப்பட்டுள்ள விவரங்களின்‌ அடிப்படையிலேயே 
நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்‌ என்பதால்‌ புகாரில்‌ 
இயன்றவரை முழுமையான, உண்மையான 
தகவல்களை தருவது நல்லது. 


புகாரில்‌ கூறப்பட்டுள்ள குற்றச்சம்பவங்களின்‌ 


இயல்புக்கு ஏற்ப உரிய நடவடிக்கைகளை 
காவல்துறையினர்‌ சட்டப்படியாக மேற்கொள்ள 
வேண்டும்‌. கொடுங்குற்றங்களில்‌ குற்றம்‌ 


சாட்டப்பட்டவர்களை கைது செய்வதில்‌ நடவடிக்கை 
தொடங்கும்‌. சாதாரண குற்றங்களில்‌ குற்றம்‌ 
சாட்டப்பட்டவரை விசாரணைக்கு வருமாறு 
அழைப்பதில்‌ நடவடிக்கை தொடங்கும்‌. 


இவ்வாறு காவல்நிலையத்தில்‌ பதிவு 
செய்யப்படும்‌ புகார்களை விசாரித்து தகுதியுடைய 
அனைத்து புகார்கள்‌ மீதும்‌ முதல்‌ தகவல்‌ 


அறிக்கை (First Information Report) தயாரிக்க வேண்டும்‌ 
என்று குற்றவியல்‌ நடைமுறைச்‌ சட்டம்‌ சொல்கிறது. 
ஆனால்‌ நிர்வாக வசதி கருதி, தமிழ்நாடு 
காவல்துறையில்‌ புகார்கள்‌ மீது முதல்‌ தகவல்‌ 
அறிக்கை தருவதற்கு முன்பாக சமூக சேவைப்‌ 
பதிவேட்டில்‌ (Community Service Register) பதிவு செய்து 
அதற்கான ரசீது வழங்கும்‌ பழக்கம்‌ நடைமுறையில்‌ 
உள்ளது. இதனை சட்டமோ, அரசாணையோ 
அங்கீகரிக்கவில்லை என்றாலும்‌ பல நேர்வுகளில்‌ 
நீதிமன்றம்‌ இந்தமுறையை ஏற்றுக்‌ கொள்கிறது. 


புகார்‌ என்பது குற்ற நிகழ்வில்‌ பாதிக்கப்பட்டவரோ, 
அவருடைய பிரதிநிதியோ அளிக்கும்‌ தகவல்‌ 
மட்டுமே. அந்த தகவல்களைத்‌ தாண்டியும்‌ 
உண்மைகள்‌ இருக்கலாம்‌. அந்த உண்மைகளை 
விசாரித்து வெளிக்கொணரவேண்டிய கடமை 
காவல்துறைக்கு இருக்கிறது. 


ஆனால்‌ நடைமுறையில்‌ காவல்துறையில்‌, 
காவல்துறை அதிகாரிகளுக்கு நேரடியாகவோ, 
மறைமுகமாகவோ நன்மை செய்யும்‌ புகார்களைத்‌ 
தவிர வேறு புகார்களை ஏற்க மறுக்கும்‌ நிலையே 
நடைமுறையில்‌ உள்ளது. குறிப்பாக தங்கள்‌ காவல்‌ 
நிலைய எல்லைக்குள்‌ குறிப்பிட்ட குற்ற நிகழ்வு 
நடக்கவில்லை என்பது போன்ற புறக்கணிக்கத்தக்க 
காரணங்களைக்‌ கூறி புகார்களை ஏற்க மறுக்கும்‌ 
நிலை உள்ளது. 


இது போன்ற நிகழ்வுகளில்‌ என்ன செய்வது 
என்பதை அடுத்த பதிவில்‌ பார்க்கலாம்‌. 


(வாசகர்களின்‌ கருத்துகளும்‌, கேள்விகளும்‌, 
அனுபவப்‌ பகிர்வுகளுமே இந்த தொடரின்‌ 
நோக்கத்தை வெற்றியடையச்‌ செய்யும்‌. எனவே 
உங்கள்‌ எதிர்வினை மூலமே நாங்கள்‌ உங்களுக்கு 
அதிக அளவில்‌ பயன்தரத்தக்க தகவல்களை வழங்க 


முடியும்‌ - மக்கள்‌ சட்டம்‌ குழு) 


ப பதி 
RIGHTS DAY 


யய | 
RIGHTS DAY 


WAN ; 


ப 


நி 


ப்‌ 
S$ 
சீ 


ம்‌ 
ய்‌ 
% the Univers? 


இதுதாண்டா போலிஸ்‌..! 


WEDNESDAY, DECEMBER 1, 2010 


சென்னையின்‌ கிழக்கு கடற்கரைச்‌ சாலையில்‌ 
உள்ள ஒரு மீனவ கிராமத்தைச்‌ சேர்ந்த இளைஞர்‌ 
ரமேஷ்‌. பட்டதாரி. ஒரு தனியார்‌ விடுதியில்‌ 
பணியாற்றுகிறார்‌. 


அன்று பணிமுடிந்து மிகவும்‌ அசதியுடன்‌ வீடு 
திரும்பியவர்‌, இரவு உணவு முடித்துவிட்டு 
இலவச வண்ணத்‌ தொலைக்காட்சியில்‌ பொது 
அறிவை வளர்க்கும்‌ ஏதோ ஒரு நிகழ்ச்சியை 
பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. 

அப்போது அவரது வீட்டின்‌ கதவருகில்‌ இரு 
நபர்கள்‌ நின்று அவருடைய தங்கையிடம்‌ ஏதோ 
விசாரித்துக்‌ கொண்டிருந்தனர்‌. அவர்கள்‌ யாரென்று 
பார்ப்பதற்காக ரமேஷ்‌ வெளியே சென்றார்‌. அவர்கள்‌ 
இருவரும்‌ ரமேஷிடம்‌ கேட்டனர்‌: “நீதான்‌ கணேசனின்‌ 
அண்ணனா?” 


“ஆமாம்‌! உங்களுக்கு என்ன வேண்டும்‌?” என்று 
சொல்ல வந்த ரமேஷ்‌, “ஆமாம்‌!” என்பதை மட்டுமே 
சொல்ல முடிந்தது. அடுத்த கணத்தில்‌ அவர்‌ உடல்‌ 
முழுவதும்‌ மூங்கில்‌ தடியால்‌ தாக்கினர்‌, 
அவ்விருவரும்‌. 


வலி தாங்க முடியாத நிலையிலும்‌, 
அவர்களிடம்‌ “எதற்காக தாக்குகிறீர்கள்‌” என்று 


கேட்டார்‌. அவர்கள்‌ நேரடியாக பதில்‌ தராவிட்டாலும்‌ 
அவர்கள்‌ இருவரும்‌ காவல்துறை துணை 
ஆய்வாளர்கள்‌ என்பது தெரிய வந்தது. மேலும்‌ 
அவ்விருவரும்‌ மதுபோதையில்‌ இருந்தனர்‌. 
“எதற்காக இந்த தாக்குதல்‌? என்ன 
எதிர்பார்க்கிறார்கள்‌?” என்பது போன்ற எந்த 
தகவலும்‌ தெரியாத நிலையில்‌, நடக்கும்‌ சம்பவத்தை 
பார்த்த ரமேஷின்‌ தாயும்‌, தங்கையும்‌ அலறியவாறு 
ரமேஷின்‌ மேல்‌ விழுந்து அவரை காப்பாற்ற முயற்சி 
செய்தனர்‌. அவர்கள்‌ மீதும்‌ விழுந்த தடியடியில்‌ 
அவர்களுக்கும்‌ காயம்‌ ஏற்பட்டது. அதற்குள்‌ அக்கம்‌ 
பக்கத்தவர்கள்‌ அங்கே கூடிவிட்டாலும்‌ யாருக்கும்‌, 
நடக்கும்‌ சம்பவத்தை தட்டிக்கேட்கும்‌ தைரியம்‌ 
வரவில்லை. இதற்குள்‌ அவ்விருவரும்‌ வைத்திருந்த 
மூங்கில்‌ தடி முறிந்திருந்தது. தடியே முறிந்திருந்தால்‌ 
ரமேஷின்‌ உடலில்‌ எவ்வளவு காயம்‌ பட்டிருக்கும்‌ 
என்பதை ஊகித்துக்‌ கொள்ளுங்கள்‌. 


இதற்குள்‌ ரமேஷின்‌ தம்பி கணேசன்‌ வீட்டிற்கு 
வந்தார்‌. தம்‌ அண்ணன்‌ ரமேஷ்‌ யாராலோ 
மிகக்கொடுரமாக வீட்டிலேயே தாக்கப்படுவதைக்‌ 
கண்டு அதிர்ந்துபோய்‌ ஓடி வந்து விசாரித்தார்‌. 
ரமேஷை தாக்கியவர்கள்‌ “நீ யார்‌” என்று 
கேட்டபோது, “நான்‌ ரமேஷின்‌ தம்பி. என்‌ பெயர்‌ 
கணேசன்‌!” என்று அவர்‌ கூறினார்‌. 


இதைக்‌ கேட்ட அவ்விருவரிடமும்‌ ஒரு கணம்‌ 
அதிர்ச்சி ஏற்பட்டது. தாக்குதல்‌ நிறுத்தப்பட்டது. “நாம்‌ 
தேடி வந்த கணேசன்‌ இவன்‌ இல்லை!” என்று 
அவர்களுக்குள்‌ பேசிக்கொண்டனர்‌. பின்னர்‌ 
ரமேஷை வேறு உடை அணியச்சொல்லி ஒரு 
ஆட்டோவில்‌ அழைத்துச்‌ சென்றனர்‌. அங்கிருந்த 
யாருக்கும்‌ அந்த இருவரிடமும்‌ எதுவும்‌ கேட்கும்‌ 
தைரியம்‌ வரவில்லை. இதற்குள்‌ ஆட்டோ 
கிளம்பிவிட்டது. 


காவல்‌ நிலையம்‌! ரமேஷ்‌ எங்கு வேலை 
செய்கிறார்‌ போன்ற விசாரணைகள்‌ நடந்தன. பிறகு 
ஆள்‌ அடையாளம்‌ தெரியாமல்‌ தவறுதலாய்‌ 
தாக்கிவிட்டதாக வருத்தம்‌ தெரிவிக்கப்பட்டது. 
அருகே உள்ள தனியார்‌ மருத்துவமனையில்‌ 
முதலுதவி செய்யப்பட்டு, அதற்கான கட்டணத்தை 
ரமேஷே செலுத்துமாறு நிர்பந்திக்கப்பட்டார்‌. பிறகு 
சில அன்பான வார்த்தைகளுடன்‌ அவர்‌ அனுப்பி 
வைக்கப்பட்டார்‌. 


அதிகாலை நேரத்தில்‌ வீடு திரும்பிய ரமேஷை 
அவர்‌ வீட்டார்‌ எதிர்‌ கொண்டனர்‌. வீடே மிகப்பெரும்‌ 
சோகத்தில்‌ ஆழ்ந்திருந்தது. தாயும்‌, தங்கையும்‌ அழுது 
கொண்டிருந்தனர்‌. தம்பி குழப்பத்தில்‌ 
அமர்ந்திருந்தார்‌. உடல்‌ வலி பொறுக்கமுடியாத 
ரமேஷ்‌, தாயாரிடம்‌ சுடுதண்ணீர்‌ போடுமாறு 
கூறிவிட்டு அதில்‌ குளித்தார்‌. பின்னர்‌ படுத்தனர்‌. 
ஆனாலும்‌ யாருக்கும்‌ தூக்கம்‌ வரவில்லை. 


அடுத்தநாள்‌ காலையில்‌ ரமேஷ்‌ ஒரு நண்பர்‌ 
ஒருவரிடம்‌ தமக்கு ஏற்பட்ட அவலத்தை பகிர்ந்து 
கொண்டார்‌. ரமேஷூக்கு உடனடியாக மருத்துவ 
சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர்‌ சில 
நாட்கள்‌ படுக்கையில்‌ இருந்து சிகிச்சை 
மேற்கொள்ள நேரிட்டது. 


இதற்கிடையில்‌ ரமேஷ்‌ சென்னை காவல்துறை 
ஆணையர்‌ அலுவலகத்தில்‌ தமக்கு ஏற்பட்ட 
துர்சம்பவம்‌ குறித்து புகார்‌ அளித்தார்‌. அந்தப்‌ புகார்‌ 
முறைப்படி சம்பவம்‌ நடந்த காவல்நிலையத்திற்கு 
வந்தது. 


காவல்துறை உயர்‌ அதிகார்கள்‌ விசாரணைக்காக 
ரமேஷை காவல்‌ நிலையத்திற்கு அழைத்தனர்‌. 
ரமேஷ்‌ அங்கு சென்றபோது “தவறாக நடந்த ஒரு 
செயலை பெரிதுபடுத்த வேண்டாம்‌!” என்று 
அவருக்கு அறிவுரை கூறப்பட்டது. 


இதற்கிடையில்‌ ரமேஷிற்கு நடைபெற்ற திருமண 
ஏற்பாடுகள்‌, காவல்துறையில்‌ ரமேஷ்‌ சிக்கியதன்‌ 
காரணமாக நின்று போயிற்று. 


காவல்துறை அதிகாரிகளின்‌ மெத்தனத்தை 
உணர்ந்த ரமேஷுக்கு உதவ முன்வந்தார்‌ மனித 
உரிமை அமைப்பை சேர்ந்த நண்பர்‌ ஒருவர்‌. அவரது 
வழிகாட்டுதலின்படி ரமேஷை காரணமின்றி தாக்கிய 
இரு துணை ஆய்வாளர்கள்‌ மீதும்‌ சட்டரீதியாக உரிய 
நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்‌ என்ற மனு 
பதிவுத்தபால்‌ மூலமாக உரிய காவல்‌ நிலையத்திற்கு 
அனுப்பப்பட்டது. 


இதையடுத்து, ரமேஷ்‌ பணியாற்றிய 
நிறுவனத்தில்‌ காவல்துறையின்‌ தலையீடு 
காரணமாக அவர்‌ சற்று அச்சுறுத்தப்பட்டார்‌. உரிய 
சட்ட ஆலோசனைக்கு பின்‌ அந்த பிரசினை 
தீர்க்கப்பட்டது. 


எனினும்‌ ரமேஷை தாக்கிய அந்த காவல்துறை 
அதிகாரிகள்‌ மீது எந்த நடவடிக்கையும்‌ 
எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. 


எனவே ரமேஷ்‌ தாக்கப்பட்ட சம்பவம்‌ குறித்து 
அளிக்கப்பட்ட புகாரை விசாரித்து தவறு செய்த 
காவல்‌ துறை அதிகாரிகளை தண்டிக்க வேண்டும்‌ 
என்றும்‌, காரணமில்லாமல்‌ தாக்கப்பட்டு உடல்‌ 
நலமும்‌, மனநலமும்‌ பாதிக்கப்பட்ட இளைஞர்‌ 
ரமேஷுக்கு இழப்பீடு வழங்கக்‌ கோரியும்‌ சென்னை 
உயர்நீதி மன்றத்தில்‌ வழக்கு பதிவு 
செய்யப்பட்டுள்ளது. 


இது யாரோ ஒரு ரமேஷுக்கு நடக்கும்‌ அசாதாரண 
சம்பவம்‌ அல்ல. 


தமிழ்நாட்டில்‌ படிப்பறிவோ, சமூக அந்தஸ்தோ 


இல்லாத சாமானிய பொதுமக்கள்‌ யாருக்கும்‌ 
நிகழக்கூடிய சம்பவமே. 


ஆனால்‌, இதனால்‌ பாதிக்கப்படுபவர்கள்‌ 
அவர்களது விதியை நொந்தபடியோ, 
காவல்துறையை எதிர்த்து நிற்க பயந்தோ எந்த 
நடவடிக்கையும்‌ எடுப்பதில்லை. இதுவே 
காவல்துறையின்‌ அராஜகத்திற்கு மேலும்‌ 
ஆதரவளிக்கிறது. 


இதையெல்லாம்‌ மீறி காவல்துறை மீது புகார்‌ 
கொடுத்தால்‌ அந்தப்‌ புகாரையும்‌ காவல்துறைதான்‌ 
விசாரிக்க வேண்டும்‌. (மனித உரிமை 
ஆணையத்தில்கூட காவல்துறையின்‌ மீதான 
புகாரை காவல்துறையினரே விசாரிக்கும்‌ குரூர 
நகைச்சுவைதான்‌ நடக்கிறது) அவ்வாறு 
காவல்துறை மீது புகார்‌ கொடுக்கும்‌ ஒரு நபரை, 
காவல்துறையினர்‌ வேறு வழக்குகளில்‌ சிக்கவைத்து 
சின்னாபின்னப்படுத்தும்‌ வாய்ப்பும்‌ உள்ளது. 
இதையெல்லாம்‌ மீறி இளைஞர்‌ ரமேஷ்‌ மேற்கொண்ட 
உறுதியான நடவடிக்கைகளின்‌ விளைவாக 
அவரைத்‌ தாக்கிய துணை ஆய்வாளர்கள்‌ மீது 
சட்டரீதியான நடவடிக்கைகள்‌ மேற்கொள்ள 
வேண்டிய நிர்பந்தம்‌ அரசுக்கும்‌, காவல்துறைக்கும்‌ 
ஏற்பட்டுள்ளது. ரமேஷுக்கு உரிய இழப்பீடு 
வழங்குவதற்கும்‌ ஏராளமான வாய்ப்புகள்‌ உள்ளன. 
இதற்கு முன்‌ மாதிரியாக ஏராளமான உயர்நீதிமன்ற, 
உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்‌ உள்ளான. 


திரைப்படங்களை பார்த்துவிட்டு, அதில்‌ உள்ள 
மலிவான காட்சிகளையும்‌, வசனங்களையும்‌ 
ரசித்துவிட்டு “என்கவுண்டர்‌ 
படுகொலைகாரர்‌”களுக்கு பாராட்டு தெரிவிக்கும்‌ 
சூழலில்‌ நாட்டில்‌ உள்ள பெரும்பாலோர்‌ 
இருக்கின்றனர்‌. இந்நிலையிலும்‌ இளைஞர்‌ 
ரமேஷைப்‌ போன்ற ஒரு சிலர்‌ காவல்துறைக்கு 


எதிராக நியாயமான சட்டரீதியான செயற்பாடுகளை 
செய்ய துணிவதற்கு வாழ்த்துச்‌ சொல்ல 
வேண்டும்‌. “மக்கள்‌ சட்டம்‌ குழு”, இளைஞர்‌ 
ரமேஷுக்கு சட்டரீதியான ஆதரவு அளிப்பதோடு 
வாழ்த்துகளையும்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறது. 


(இச்சம்பவத்தில்‌ தொடர்புடையவர்களின்‌ பெயர்‌ 
பாதுகாப்பு காரணங்களுக்காக மாற்றப்பட்டுள்ளது. 
வழக்கு முடிவடையும்போது புகைப்படங்களுடன்‌ 
அனைத்து விவரங்களும்‌ வெளியாகும்‌) 


மனித உரிமைகளை கொல்லும்‌ மத்திய, மாநில 
அரசுகள்‌! 


MONDAY, DECEMBER 6, 2010 


ஒரு தேசத்திற்கு இறையாண்மை எந்த அளவிற்கு 
முக்கியமானதோ, அதே அளவிற்கு அந்நாட்டு 
குடிமக்களுக்கு மனித உரிமைகளும்‌ முக்கியமானது. 
குடிமக்களின்‌ மனித உரிமைகளைப்‌ பற்றி 
கவலைப்படாத ஒரு நாடு எவ்வளவு ஆயுதங்களை 
வைத்திருந்தாலும்‌ இறையாண்மை பெற்ற நாடாக 
செயல்பட முடியாது. 


மனித உரிமை என்ற விரிந்த பொருளைக்‌ 
கொண்டது. ஆனால்‌ பொதுமக்கள்‌ மனித 
உரிமைகளை முழுமையாக புரிந்துகொள்ளக்கூடாது 
என்பதற்காக மனித உரிமைகள்‌ குறித்த கருத்துகள்‌ 
மக்களை சென்றடைய விடாமல்‌ தடுப்பதில்‌ அரசு 
அமைப்புகள்‌ முனைந்து நிற்கின்றன. 


தீவிரவாதிகளுக்கும்‌, பயங்கரவாதிகளுக்கும்‌ 
ஆதரவாக நிற்பதே மனிதஉரிமை ஆர்வலர்களின்‌ 
செயல்பாடு என்ற கருத்து ஆட்சியில்‌ 


இருப்போராலும்‌, பெரும்பாலான ஊடகங்களாலும்‌ 
மக்களிடம்‌ திட்டமிட்டு திணிக்கப்படுகிறது. 
இதையடுத்து மனித உரிமைகள்‌ என்ற கருத்து 


சமூகத்தில்‌ பெரும்பாலும்‌ தவறாகவே புரிந்து 
கொள்ளப்பட்டுள்ளது. 


ஆனால்‌ மனிதர்கள்‌ தோன்றிய நாள்‌ முதலாகவே 
மனித உரிமை கருத்தியல்‌ வெவ்வேறு மனித 
இனங்களிலும்‌, மனிதக்‌ குழுக்களிலும்‌ பேசப்பட்டு 
வந்துள்ளது. தமிழ்‌ இலக்கியத்திலும்கூட பல்வேறு 
இடங்களில்‌ மனித உரிமைக்‌ கோட்பாடுகள்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. இதன்‌ மிக எளிய 
உதாரணமாக “பிறப்பொக்கும்‌ எல்லா 
உயிர்க்கும்‌...” என்ற திருக்குறளைக்‌ கூறலாம்‌. 


எனினும்‌ இரண்டாம்‌ உலகப்போருக்கு பின்னரே 
மனித உரிமைக்‌ கோட்பாடுகளின்‌ அரசியல்ரீதியான 
முக்கியத்துவத்தை உலகம்‌ அறிந்து கொண்டது. 


உலக நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட போர்களில்‌ 
சாமானிய மக்கள்‌ படும்‌ அவஸ்தைகளை கண்ட 
உலக நாடுகளின்‌ தலைவர்கள்‌ ஐக்கிய நாடுகள்‌ 
அவையை உருவாக்கினர்‌. அங்கு நடந்த நீண்ட 
விவாதங்களின்‌ விளைவாக 1948ம்‌ ஆண்டு டிசம்பர்‌ 
மாதம்‌ 10ம்‌ நாள்‌ சர்வதேச மனித உரிமைகள்‌ 
பிரகடனம்‌ வெளியிடப்பட்டது. 

இந்த 
பிரகடனத்தின்படி, “மனித உரிமை என்பது, எல்லா மனிதர்க 
உரித்தான அடிப்படை உரிமைகளும்‌, சுதந்திரங்களும்‌” ஆகு 
இந்த உரிமைகள்‌ “மனிதர்கள்‌, மனிதர்களாகப்‌ 
பிறந்த காரணத்தினால்‌ அவர்களுக்குக்‌ 
கிடைத்த அடிப்படையான, விட்டுக்‌ கொடுக்க 
இயலாத, மறுக்க முடியாத சில 
உரிமைகளாக” கருதப்படுகின்றன. 
இனம்‌, சாதி, நிறம்‌, சமயம்‌, பால்‌, தேசியம்‌, வயது, உடல்‌ 
உள வலு ஆகியவற்றுக்கு அப்பால்‌ ஒவ்வொரு 
தனி மனிதருக்கும்‌ இருக்கும்‌ 
இந்த அடிப்படை உரிமைகள்‌, மனிதர்‌ 
சுதந்திரமாக, சுமூகமாக, நலமாக வாழ 


அவசியான உரிமைகளாகக்‌ கருதப்படுகின்றன. 

மனித உரிமைகள்‌ என்பதனுள்‌ 
அடங்குவதாகக்‌ கருதப்படும்‌ குடிசார்‌ மற்றும்‌ 
அரசியல்‌ உரிமைகளுள்‌, வாழும்‌ உரிமை, சுதந்திரம்‌, கருத்து 
முக்கியமானவை. 


மனித குல வரலாற்றின்‌ இந்த முக்கியமான 
அம்சத்தை உள்வாங்கிய இந்திய அரசியல்‌ 
அமைப்புச்‌ சட்ட வரைவுக்குழுவின்‌ தலைவர்‌ 
அம்பேத்கார்‌, இந்த பிரகடனத்தில்‌ உள்ள ஏராளமான 
அம்சங்களை இந்திய அரசியல்‌ சட்டத்திலேயே 
இணைத்துள்ளார்‌. 


எனினும்‌ இன்றுவரை இந்தியாவையும்‌, இந்தியாவின்‌ 
மாநிலங்களை ஆட்சி செய்த அரசுகள்‌ அம்பேத்கார்‌ 
திட்டமிட்ட இந்தியாவை உருவாக்குவதில்‌ பத்து 
சதவீதம்கூட செயல்படவில்லை என்பதே உண்மை. 
சமூக, பொருளாதார உரிமைகள்‌ குறித்த 
விவகாரங்களில்‌ மிகவும்‌ அலட்சியமாக செயல்படும்‌ 
இந்த அரசுகள்‌, அடிப்படை உரிமைகளைக்கூட 
திட்டமிட்டு மீறியே வருகின்றன. 


உதாரணமாக, இந்திய அரசியல்‌ சட்டத்தின்‌ பிரிவு 
20(3)ன்‌ படி “குற்றம்‌ சாட்டப்பட்ட எந்த நபரையும்‌, 
தமக்கு எதிராக தாமே சாட்சியம்‌ கொடுக்கும்படி 
வற்புறுத்தக்கூடாது” என்று கூறப்பட்டுள்ளது. 
அதேபோல பிரிவு 20(1), “சட்டப்படி குற்றம்‌ 
எனக்கருதப்படும்‌ செயலுக்காக, அந்த சட்டத்தை 
மீறிச்‌ செய்ததற்காக அன்றி, எந்த நபரும்‌ 
தண்டிக்கப்படக்கூடாது. அந்த குற்றத்துக்காக 
சட்டப்படி விதிக்கப்பட்ட தண்டனையைவிட 
அதிகமான தண்டனையை 
விதிக்கக்கூடாது!” என்றும்‌ கூறப்பட்டுள்ளது. 


ஒரு அரசு இயங்கவேண்டிய விதத்தை 
கூறவேண்டிய அரசியல்‌ அமைப்புச்‌ சட்டம்‌ எதற்காக 
இதுபோன்ற விவகாரங்களை விளக்க வேண்டும்‌ 


என்ற சந்தேகம்‌ எழலாம்‌. ஆனால்‌ அரசு அமைப்புகள்‌ 
இவ்வாறுதான்‌ இயங்கும்‌ என்பது நமது அரசியல்‌ 
சட்ட சிற்பிகளுக்கு அன்றே தெரிந்துள்ளது. 


குற்றம்‌ சாட்டப்பட்ட நபரை, தமக்கு எதிராக தாமே 
சாட்சியம்‌ கொடுக்கும்படி வற்புறுத்தக்கூடாது என்று 
அரசியல்‌ அமைப்புச்‌ சட்டமே எச்சரித்துள்ளது. 
ஆனால்‌, ஒரு குற்றச்செயலை செய்ததாக 
சந்தேகப்படும்‌ அல்லது அகப்படும்‌ நபர்களை 
சித்திரவதை செய்து அந்த குற்றத்தை செய்ததாக 
ஒப்புக்கொள்ளுமாறு வற்புறுத்துவதே அனைத்துக்‌ 


காவல்நிலையங்களிலும்‌ அன்றாட நிகழ்வாக 
உள்ளது. அதேபோல குற்றநிகழ்வுகளில்‌ குற்றம்‌ 
சாட்டப்பட்டோரையும்‌ அரசு அமைப்புகளை 
விமர்சனம்‌ செய்வோரையும்‌ 


விசாரணையின்றியே “என்கவுண்டர்‌” போன்ற 
முறைகளில்‌ தீர்த்துக்கட்டும்‌ சட்டவிரோதப்‌ போக்கும்‌ 
அன்றாட நிகழ்வுகளாகி வருகின்றன. 


குடிமக்களின்‌ மனித உரிமைகளை 
பாதுகாப்பதை முதன்மை கடமையாக மேற்கொள்ள 
வேண்டிய அரசே, மனித உரிமைகளை மறுக்கும்‌ - 
மீறும்‌ முதன்மை அமைப்பாக இருப்பது இந்தியா 
உள்ளிட்ட பெரும்பான்மையான உலக நாடுகளில்‌ 
வழக்கமாக உள்ளது. இந்நிலையை மாற்ற வேண்டும்‌ 
என்று ஐக்கிய நாடுகள்‌ அவையும்‌, மனித உரிமை 
அமைப்புகள்‌ மற்றும்‌ ஆர்வலர்கள்‌ மேற்கொண்ட 
மிகந்ண்ட நடவடிக்கைகளின்‌ விளைவாக 
இந்தியாவில்‌ “மனித உரிமை பாதுகாப்புச்‌ 
சட்டம்‌” கடந்த 1993ம்‌ ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. 


மத்திய அரசின்‌ சார்பிலும்‌, மாநில அரசின்‌ சார்பிலும்‌ 
தேசிய மற்றும்‌ மாநில உரிமை ஆணையங்களை 
அமைப்பது இந்த சட்டத்தின்படி வலியுறுத்தப்பட்டது. 
அரசு அமைப்புகளால்‌ பாதிக்கப்பட்டவர்கள்‌ இந்த 
அமைப்புகளை நாடி தீர்வு பெறுவதற்கு வழிவகை 


செய்யும்‌ நோக்கத்தில்‌ இந்த சட்டம்‌ கொண்டு 
வரப்பட்டதாக கூறப்பட்டது. 


ஆனால்‌ நடைமுறையில்‌ இந்த அமைப்பு 
எந்தவிதமான அதிகாரங்களும்‌ அற்று, பதவி ஓய்வு 
பெற்ற சிலருக்கு மறுவாழ்க்கை கொடுக்கும்‌ 
அமைப்பாக மட்டுமே செயல்படுகிறது. 


மனித உரிமை ஆணையங்களுக்கு வரும்‌ 
புகார்களில்‌ பெரும்பாலானவை 
ஆயுதப்படையினரின்‌ அத்துமீறல்கள்‌ குறித்த 
புகார்களே! ஆனால்‌ அந்தப்‌ புகார்களை 
விசாரிப்பதற்கு காவல்துறையினரையே பயன்படுத்த 
வேண்டிய நிலையில்தான்‌ மனித உரிமை 
ஆணையங்கள்‌ இருக்கின்றன. 


தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு ஓய்வு 
பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும்‌, மாநில 
மனித உரிமை ஆணையத்திற்கு ஓய்வு பெற்ற 
உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும்‌ தலைமை ஏற்று 
நடத்தும்‌ இந்த ஆணையங்களின்‌ அதிகாரம்‌ மிகவும்‌ 
சொற்பமானவை. மனித உரிமை மீறலில்‌ ஒரு 
அதிகாரி ஈடுபட்டார்‌ என்பது உறுதியாக 
நிரூபிக்கப்பட்டால்கூட அவர்களை தண்டிக்கும்‌ 
அதிகாரம்‌ இந்த ஆணையங்களுக்கு கிடையாது. 
அவர்களை தண்டிக்குமாறு அவர்கள்‌ பணியாற்றும்‌ 
துறைகளுக்கு இந்த மனித உரிமை ஆணையங்கள்‌ 
பரிந்துரை செய்யலாம்‌. அதை ஏற்பதும்‌, மறுப்பதும்‌ 
அந்தத்துறையின்‌ விருப்புரிமையே. 


தீவிரவாதத்தை ஒழிப்பதற்காக 
கொண்டுவரப்பட்டதாக கூறப்பட்ட பொடா 
சட்டத்தை அதன்‌ துவக்க நிலையிலேயே தேசிய 
மனித உரிமை ஆணையத்தின்‌ தலைவராக இருந்த 
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஏ. எஸ்‌. ஆனந்த்‌ 
கடுமையாக எதிர்த்தார்‌. ஆனால்‌ அவரது 
எதிர்ப்பையும்‌ மீறி “பொடா” சட்டம்‌ 


கொண்டுவரப்பட்டது. தேசிய மனித உரிமை 
ஆணையத்தின்‌ கருத்தை மத்திய அரசு எந்த 
அளவுக்கு கருத்தில்‌ கொள்கிறது என்பதற்கு 
இதையே உதாரணமாக கொள்ளலாம்‌. 


அதேபோல 

சர்ச்சைக்குரிய “என்கவுண்டர்‌” மரணங்கள்‌ குறித்தும்‌ 
தேசிய மனித உரிமை ஆணையம்‌ திட்டவட்டமான 
அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அதன்படி 
அனைத்து என்கவுண்டர்‌ சம்பவங்கள்‌ குறித்தும்‌ 
முறைப்படியான கொலை வழக்கை தொடுத்து 
விசாரணை நடத்த வேண்டும்‌. ஆனால்‌ 
விதிவிலக்கான மிகச்சில சம்பவங்களைத்‌ தவிர நாடு 
முழுவதும்‌ நடைபெறும்‌ என்கவுண்டர்‌ சம்பவங்கள்‌ 
அனைத்தும்‌ கண்துடைப்பு விசாரணைகளோடு 
முடிக்கப்படுகின்றன. 


தேசிய மனித உரிமை ஆணையத்தின்‌ 
தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை 
நீதிபதியும்‌, உறுப்பினர்களாக ஓய்வு பெற்ற 
உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர்‌ மற்றும்‌ உயர்நீதிமன்ற 
தலைமை நீதிபதி ஒருவர்‌ இருக்க வேண்டும்‌. 
இவர்களோடு மனித உரிமை கோட்பாடுகளில்‌ 
அறிவும்‌, ஈடுபாடும்‌ கொண்ட மேலும்‌ இருவர்‌ 
உறுப்பினர்களாக இருக்க வேண்டும்‌ என்று சட்டம்‌ 
வலியுறுத்துகிறது. அரசு சாராத மனித உரிமை 
ஆர்வலர்களை மனித உரிமை ஆணையத்தில்‌ 
உறுப்பினராக்கவே இந்த திட்டம்‌ வகுக்கப்பட்டது. 
ஆன ஆல்‌ நடைமுறையில்‌ அரசுக்கு இணக்கமாக 
பணிபுரிந்த உயர்‌ அதிகாரிகளுக்கு மறு வாய்ப்பு 
அளிக்கும்‌ வகையில்‌ அவர்களுக்கு மனித உரிமை 
ஆணையத்தின்‌ உறுப்பினர்‌ பதவி 
வழங்கப்படுகிறது. இதன்‌ உச்சகட்டமாக தேசிய மனித 
உரிமை ஆணையத்தில்‌ கடந்த 2004ம்‌ ஆண்டு 
பி.சி.சர்மா என்ற ஓய்வு பெற்ற ஐ.பி.எஸ்‌ அதிகாரி 
உறுப்பினராக நியமிக்கப்பட்டார்‌. 


மனித உரிமைகளை ஓஒடுக்குவதாக அதிக 
அளவில்‌ புகாருக்கு உள்ளாகும்‌ காவல்துறையில்‌ 
இருந்து ஒரு உயரதிகாரியை தேசிய மனித உரிமை 
ஆணையத்தில்‌ உறுப்பினராக நியமனம்‌ செய்வதற்கு 
நாடு முழுவதும்‌ உள்ள மனித உரிமை ஆர்வலர்கள்‌ 
கடும்‌ எதிர்ப்பு தெரிவித்தனர்‌. ஆனால்‌ அந்த 
எதிர்ப்புகள்‌ அனைத்தும்‌ புறந்தள்ளப்பட்டு 
அவருக்கு பல்வேறு முக்கியப்‌ பொறுப்புகள்‌ 
கொடுக்கப்பட்டதோடு, கடந்த 2009ம்‌ ஆண்டு 
அவருடைய ஐந்தாண்டு பணிக்காலம்‌ முடிந்தவுடன்‌ 
மேலும்‌ ஐந்தாண்டு காலத்திற்கு பணி நீட்டிப்பும்‌ 
வழங்கப்பட்டது. 


தமிழ்நாட்டில்‌ கடந்த 1996ம்‌ ஆண்டில்‌ மாநில 
மனித உரிமைகள்‌ ஆணையம்‌ அமைக்கப்பட்டது. 
இங்கும்‌ மனித உரிமைச்‌ செயல்பாடுகளில்‌ ஈடுபடும்‌ 
உண்மையான ஆர்வலர்கள்‌ யாருக்கும்‌ உறுப்பினர்‌ 
வாய்ப்பளிக்கப்படவில்லை. அரசுக்கு ஆதரவாக 
செயல்பட்டு பணி ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கே 
உறுப்பினர்‌ வாய்ப்புகள்‌ அளிக்கப்பட்டன. அதிமுக 
ஆட்சிக்காலத்திலோ மாநில மனித உரிமைகள்‌ 


ஆணையத்திற்கு உறுப்பினர்களே 
நியமிக்கப்படாமல்‌ அந்த ஆணையம்‌ 
முடக்கப்பட்டது. 


மேலும்‌, மாநில மனித உரிமை ஆணையத்தில்‌ 


காவல்துறையின்‌ அத்துமீறல்கள்‌ குறித்த 
புகார்களை விசாரிக்கும்‌ பொறுப்பு 
காவல்துறையினரிடமே ஒப்படைக்கப்படுகிறது. 


அந்த காவல்துறை அதிகாரிகள்‌, குற்றச்சாட்டுக்கு 
உள்ளான காவல்துறையினரிடம்‌ சித்திரவதையின்‌ 
சான்று தெரியாமல்‌ எச்சரிக்கையாக செயல்படுமாறு - 
அதாவது வெளிக்காயம்‌ படாமல்‌ சித்திரவதை 
செய்யுமாறு அறிவுரை கூறுவதை 
வழக்கமாக கொண்டுள்ளனர்‌ 

என்று கூறப்படுகிறது. 


தேசிய மனித உரிமை ஆணையமும்‌, மாநில 
மனித உரிமை ஆணையமும்‌ மனித உரிமைகள்‌ 
குறித்த விழிப்புணர்வை கல்வி வாயிலாகவும்‌ மற்ற 
வழிமுறைகள்‌ வாயிலாகவும்‌ மக்களிடம்‌ ஏற்படுத்த 
வேண்டும்‌ என்று மனித உரிமை பாதுகாப்புச்‌ சட்டம்‌ 
வலியுறுத்துகிறது. 


தேசிய மனித உரிமை ஆணையமோ, மனித 
உரிமைகளை மீறும்‌ அரசுத்துறையினருக்கே ஏதேதோ 
பயிற்சிகளை கொடுப்பதாக இணையதளம்‌ மூலம்‌ 
கூறுகிறது. மக்களிடம்‌ பணியாற்றுவதற்கான 
திட்டங்கள்‌ அந்த அமைப்பிடம்‌ இருப்பதாக 
தெரியவில்லை. 


தமிழ்நாடு அரசோ மனித உரிமை என்ற 


சொல்லையே தடை செய்யும்‌ முயற்சியில்‌ 
உள்ளது. “மனித உரிமை என்ற சொல்லை 
பயன்படுத்தி யாரும்‌ அமைப்புகளை 


ஏற்படுத்தக்கூடாது: இதுவரை அந்தப்‌ பெயரில்‌ 
செயல்பட்டு வரும்‌ அமைப்புகளும்‌ பெயரை 
உடனடியாக மாற்றவேண்டும்‌” என்று தமிழக அரசு 
ஆணை பிறப்பித்துள்ளது. 


மனித உரிமை அமைப்புகள்‌ என்ற பெயரில்‌ சிலர்‌ 
அரசு அதிகாரிகளிடம்‌ தவறாக நடப்பதாக 
அரசுத்தரப்பில்‌ கூறப்படுகிறது. நியாயமாக 
நடந்துகொள்ளும்‌ எந்த துறையும்‌, எந்த அதிகாரியும்‌ 
யாருக்கும்‌ பயப்பட வேண்டிய அவசியம்‌ இல்லை. 


குடிமக்களின்‌ மனித உரிமைகளை பாதுகாக்க 
வேண்டிய அரசு அமைப்புகளே, அம்மக்களின்‌ மனித 
உரிமைகளை மீறும்போது சமூக ஆர்வம்‌ கொண்ட 
குடிமக்கள்‌ திரண்டு மனித உரிமை அமைப்புகளை 
உருவாக்கி மனித உரிமை கலாசாரத்தை 
வளர்த்தெடுப்பது இயல்பானது. இத்தகைய 
முயற்சிகளை அரசு அமைப்புகள்‌ அனைத்து 
உதவிகளையும்‌ செய்து ஆதரிக்க வேண்டும்‌ என்று 


ஐக்கிய நாடுகள்‌ அவையின்‌ மனித உரிமை 
ஆணையம்‌ வலியுறுத்துகிறது. ஆனால்‌ 
தமிழ்நாட்டிலோ மனித உரிமை கோட்பாட்டின்‌ 
மாண்புகள்‌ மக்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்ற 
அடிப்படையில்‌ மனித உரிமை என்ற பெயரைத்‌ 
தாங்கிய அமைப்புகள்‌ செயல்படக்கூடாது என்பது 
போன்ற கருப்புச்‌ சட்டங்கள்‌ இயற்றப்படுகின்றன. 


குடிமக்களின்‌ மனித உரிமைகளை வழங்க 
மறுக்கும்‌ ஒரு அரசு குடியரசாக செயல்படுவதற்கான 
வாய்ப்பே இல்லை. அவ்வாறான அரசுகள்‌ மற்ற 
நாட்டு அரசுகளுக்கும்‌, வணிக நிறுவனங்களுக்கும்‌, 
மற்ற சக்திகளுக்கும்‌ குற்றேவல்‌ புரியும்‌ கூலிப்படை 
அமைப்புகளாகவே செயல்படும்‌. எனவே ஒரு 


நாட்டின்‌ இறையாண்மையை தீர்மானிக்கும்‌ 
அம்சங்களில்‌ முக்கிய அம்சமாக அந்நாட்டு 
குடிமக்களுக்கு அனுமதிக்கப்படும்‌ மனித 


உரிமைகளே முக்கிய அளவுகோலாகும்‌. 


மனித உரிமைக்‌ கோட்பாடுகளுக்கு அரசுகள்‌ 
விதிக்கும்‌ தடைகளை எல்லாம்‌ தாண்ம மனித 
உரிமைக்‌ கோட்பாடுகளை  கற்றுக்கொள்வதும்‌, 
மனித உரிமைக்‌ கலாசாரத்தை வளர்த்தெடுப்பதுமே 
நமது உரிமைகளை பாதுகாக்க நாம்‌ மேற்கொள்ள 
வேண்டிய முதன்மை கடமையாகும்‌. 


பி. சுந்தரராஜன்‌ 
(sundar@LawyerSundar.net) 


INVESTIGATION 


காவல்நிலையத்தில்‌ 
எந்தப்‌ புகாருக்கு 
முக்கியத்துவம்‌ 
கிடைக்கும்‌? 

TUESDAY, DECEMBER 7, 2010 

காவல்நிலையத்தில்‌ அளிக்கப்படும்‌ அனைத்துப்‌ 
புகார்களையும்‌ சமமாக விசாரிக்க மாட்டார்கள்‌. 
உடனே கொடுப்பதை கொடுத்தால்தான்‌ 


விசாரிப்பார்கள்‌ என்ற முடிவுக்கு வந்துவிட 
வேண்டாம்‌. 


காவல்நிலையத்தில்‌ பதிவு செய்யப்படும்‌ 
புகார்களை விசாரிப்பது குறித்து சட்டரீதியான 
நெறிமுறைகளே உள்ளன. சட்ட ரீதியாக 
குற்றச்செயல்கள்‌ இரண்டு வகைகளாக 
பிரிக்கப்படுகின்றன. எளிமையாக 
கூறவேண்டுமானால்‌, உடனடியாக பிணையில்‌ 


விடக்கூடிய சிறு குற்றங்கள்‌, பிணையில்‌ 
விடமுடியாத பெருங்குற்றங்கள்‌. கொலை, கொலை 


முயற்சி, கொள்ளை, பாலியல்‌ வன்முறை, 
பயங்கரவாத செயல்பாடுகள்‌ போன்றவை 
பிணையில்‌ விடமுடியாத பெருங்குற்றங்களாக 
கருதப்படுகிறது. சட்டவிரோதமாக கூடுவது, 


வாய்ச்சண்டை, சிறு காயங்களை உண்டாக்குதல்‌ 


போன்றவை சிறு குற்றங்களாக கருதப்படுகிறது. 


இவற்றில்‌ பெருங்குற்றங்களை “பிடியாணை 
வேண்டாக்‌ குற்றங்கள்‌” (Cognizable 
offences) என்று சட்டவியல்‌ வார்த்தையில்‌ கூறுவர்‌. 
இத்தகைய குற்றங்களை செய்ததாக 


கருதப்படுபவர்களை நீதிமன்றத்தின்‌ உத்தரவு 
இல்லாமலேயே ஒரு காவல்துறை அதிகாரி கைது 
செய்யமுடியும்‌. இவ்வளவு தீவிரத்தன்மை இல்லாத 


சிறு குற்றங்கள்‌ “பிடியாணை வேண்டும்‌ 
குற்றங்கள்‌” (110- Cognizable offences) என்று 
அமைக்கப்படும்‌. பிடியாணை என்பதை “அரெஸ்ட்‌ 
வாரன்ட்‌” என்றால்‌ சுலபமாக புரிந்து 
கொள்ளமுடியும்‌ என்று நம்புகிறேன்‌. மூன்று 
ஆண்டுகளுக்கு அதிகமாக தண்டனை 


வழங்கக்கூடிய குற்றங்கள்‌ பிடியாணை வேண்டாக்‌ 
குற்றங்களாகவும்‌, மூன்று ஆண்டுகளுக்கு குறைவாக 
தண்டனை வழங்கக்கூடிய குற்றங்கள்‌ பிடியாணை 
வேண்டும்‌ குற்றங்களாகவும்‌ பிரிக்கப்படுகிறது 
எனக்கூறலாம்‌. 


இதில்‌ பிடியாணை வேண்டாக்குற்றங்களை 
விசாரிப்பதற்கு காவல்துறையினருக்கு 
நீதிமன்றத்தின்‌ முன்‌ அனுமதி தேவையில்லை. 
எனவே காவல்துறை அதிகாரியே விசாரணையை 
தொடங்கலாம்‌. குற்றம்‌ செய்ததாக சந்தேகிக்கப்படும்‌ 
நபரை கைது செய்யலாம்‌. 


பிடியாணை வேண்டும்‌ குற்றத்தை செய்ததாக 
சந்தேகிக்கப்படும்‌ நபரை காவல்துறை 
நீதிமன்றத்தின்‌ உத்தரவு இல்லாமல்‌ கைது செய்ய 
முடியாது. ஆனால்‌ அவரை காவல்‌ நிலையத்திற்கு 
வரவழைத்து விசாரிக்க முடியும்‌. 


காவல்நிலையத்திற்கு வரும்‌ புகார்களில்‌ 
குற்றத்தன்மையில்‌ தீவிரத்தன்மை வாய்ந்த 


புகார்களுக்கே முன்னுரிமை கிடைக்கும்‌. அது 
நியாயமானதும்கூட! அதே நேரம்‌ தீவிரத்தன்மை 
குறைந்த புகார்களை விசாரிப்பதில்‌ காவல்துறை 
கால அவகாசம்‌ எடுத்துக்‌ கொள்ளலாமே தவிர 
அவற்றை விசாரிக்க மறுக்கக்கூடாது. 


தீவிரத்தன்மை வாய்ந்த கொடுங்குற்றங்களில்‌ 
காவல்துறையினர்‌ உடனடியாக தலையிடாவிட்டால்‌ 
இழப்புகள்‌ அதிகரிக்கலாம்‌: குற்றவாளி 
தப்பிவிடலாம்‌: சாட்சிகளும்‌, சான்றுகளும்‌ 
கலைக்கப்படலாம்‌. இதனால்‌ சமூக ஒழுங்கிற்கு 
பாதிப்பு ஏற்படும்‌. எனவே தீவிரத்தன்மை வாய்ந்த 
குற்றங்களில்‌ காவல்துறையினர்‌ கவனம்‌ 
செலுத்தும்போது அதற்கு இடையூறு செய்யாமல்‌ 
இருப்பதுடன்‌ அந்த விசாரணைகளுக்கு முடிந்தவரை 
உதவி செய்ய வேண்டியதும்‌ நம்‌ கடமையாகும்‌. 


பிடியாணை வேண்டாக்‌ குற்றம்‌ குறித்தப்‌ புகார்‌ 
ஒன்று காவல்‌ நிலையத்தில்‌ பெறப்பட்டால்‌ 
உடனடியாக அதை முதல்‌ தகவல்‌ அறிக்கை(Fரா5t 
Information Repordwயாக பதிவு செய்ய வேண்டும்‌. இந்த 
முதல்‌ தகவல்‌ அறிக்கையின்‌ ஒரு நகல்‌ 
புகார்தாரருக்கும்‌, மற்றொரு நகல்‌ அந்தப்‌ பகுதியின்‌ 
குற்றவியல்‌ நடுவருக்கும்‌ (Jபபicial Magistrate), மற்றொரு 
நகல்‌ மாவட்ட காவல்துறை அதிகாரிக்கும்‌ 
அனுப்பப்படவேண்டும்‌. 


இதையடுத்து காவல்துறையின்‌ புலன்‌ 
விசாரணை தொடங்கும்‌. ஒரு காவல்துறை அதிகாரி 
குற்ற நிகழ்வு குறித்த சாட்சியத்தை திரட்டுவதே 
புலனாய்வு என்று குற்றவியல்‌ நடைமுறை சட்டம்‌ 
வரையறை செய்கிறது. 


ஒரு குற்றம்‌ குறித்த புலன்விசாரணை 
என்பது (1) குற்ற நிகழ்விடம்‌ 
சென்றடைவது (2) வழக்கின்‌ 


பொருண்மைகளையும்‌, சூழ்நிலைகளையும்‌ உறுதி 
செய்வது (3) குற்றமிழைத்ததாகக்‌ கருதப்படும்‌ 
நபரைக்‌ கண்டுபிடித்தல்‌, கைது செய்தல்‌ (4) குற்றச்‌ 
சம்பவம்‌ தொடர்பான தகவல்கள்‌ அறிந்த நபர்களை 
விசாரித்து அவர்களிடம்‌ வாக்குமூலங்கள்‌ பெறுவது 


(5) குற்றம்‌ நிகழ்ந்த இடத்தையும்‌, அது 
தொடர்பான மற்ற இடங்களையும்‌ பார்வையிட்டு 
தொடர்புடைய பொருட்களைக்‌ கைப்பற்றுதல்‌ 
(6) சேகரிக்கப்பட்ட தகவல்களைக்‌ கொண்டு 
நிகழ்ந்தது நீதிமன்ற 
விசாரணைக்கு உட்படுத்தப்படவேண்டிய குற்றமா 
என்று முடிவெடுப்பது 
எனில்‌, அதற்குரிய குற்றப்பத்திரிகை உரிய 
நீதிமன்றத்தில்‌ தாக்கல்‌ செய்வது 


போன்றவற்றை உள்ளடக்கியது. 


மேற்கூறியவற்றை புலன்‌ விசாரணை அதிகாரி 
செய்யத்‌ தவறும்போது, அது 
குற்றமிழைத்தவருக்குச்‌ சாதகமாக அமைகிறது. 
எனவே, ஒரு குற்றவியல்‌ வழக்கில்‌ புலன்‌ விசாரணை 
என்பது மிகவும்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்ததாகும்‌. 


சட்டத்தொழில்‌ புரிவோர்‌ 
சட்டம்‌, 2010 


THURSDAY, DECEMBER 9, 2010 


இந்திய நீதித்துறையின்‌ செயல்பாடுகளில்‌ 
பல்வேறு தரப்பினருக்கும்‌ பல்வேறு கருத்து 
வேறுபாடுகள்‌ இருக்கலாம்‌. பொருள்‌ வசதி படைத்த 
சிறுபான்மையினருக்கு மட்டுமே சட்டரீதியான 
தீர்வுகள்‌ சாத்தியமாகும்‌ நிலை உள்ளது. நாட்டில்‌ 
உள்ள பெரும்பான்மையினருக்கு இந்தியாவின்‌ 
சட்டங்கள்‌ என்பது ஒரு அடக்குமுறை கருவியாகவே 
தோன்றும்‌. 


இதற்கு காரணம்‌, ஆங்கிலேயர்‌ காலத்தில்‌ 
உருவாக்கப்பட்ட பல சட்டங்கள்‌ எந்த விமர்சனமும்‌ 
இல்லாமல்‌ இன்று வரை தொடர்வதும்‌, புதிதாக வரும்‌ 
சட்டங்கள்‌ - ஆங்கிலேயர்‌ கொண்டுவந்த 
சட்டங்களைவிட மோசமாக இருப்பதுமே ஆகும்‌. 


இந்தியாவின்‌ பருவகாலத்திற்கு எந்த வித 
பொருத்தமும்‌ இல்லாத சீருடை உள்ளிட்ட 
பலவிதமான முரண்பாடுகளுடன்‌ இயங்கும்‌ 
நீதித்துறை மக்களுடைய விமர்சனத்திற்கு 
இலக்காவது இயல்பானதே! 


இந்தியாவில்‌ சட்டங்களை இயற்றும்‌ பணியை 
மேற்கொள்வது நாடாளுமன்றமும்‌, 
சட்டமன்றங்களுமே ஆகும்‌. இதையடுத்து நிர்வாக 


ரீதியிலான விதிமுறைகளை இயற்றுவது அதிகார 
வர்க்கமாகும்‌. இந்த இரண்டையும்‌ கட்டுப்படுத்துவது 
அரசியல்வாதிகள்‌. எனவே இந்தியாவின்‌ 
அரசியல்வாதிகளால்தான்‌ சட்டங்கள்‌ 
இயற்றப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ளலாம்‌. 


இவ்வாறு இயற்றப்படும்‌ சட்டங்களுக்கு பொருள்‌ 
சொல்லும்‌ வாய்ப்பு மட்டுமே நீதிமன்றங்களுக்கு 
இருக்கிறது. இந்த நீதிமன்றங்களும்‌ பெரும்பாலான 
நேரங்களில்‌ அரசின்‌ நோக்கத்தை ஒட்டிய 
வகையிலேயே தீர்ப்பு வழங்குகின்றன. 


எனவே இந்தியாவில்‌ நீதித்துறை மீது மக்களுக்கு 
ஏற்பட்டுள்ள அதிருப்திக்கு அரசியல்வாதிகளே 
முழுமையான பொறுப்பேற்க வேண்டும்‌. 


நீதித்துறை மீது மக்களுக்கு அதிருப்தி 
ஏற்படும்போதெல்லாம்‌ பல்வேறு திசைதிருப்பும்‌ 
வழிமுறைகளை செயற்படுத்துவதில்‌ நமது 
அரசியல்வாதிகள்‌ தேர்ச்சி பெற்றுள்ளனர்‌. 


இந்திய அரசியல்‌ சட்டத்தின்‌ நோக்கங்களுக்கு 
எதிரான வகையிலேயே ஆட்சி செய்வது: 
கண்துடைப்புக்காக சில நடவடிக்கைகளையோ, 
சட்டங்களையேோ அறிவிப்பது: பின்‌ அதையும்‌ 
செயல்படுத்தாமல்‌ மறந்து விடுவது போன்றவற்றை 
நமது அரசியல்வாதிகள்‌ வழக்கமாக 
கொண்டுள்ளனர்‌. 


அரசியல்வாதிகளின்‌ இந்த மெத்தனப்போக்கை 
அவ்வப்போது சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பும்‌ 
பணியை சில சட்டவியல்‌ அறிஞர்களும்‌, சமூக 
ஆர்வலர்களும்‌ மேற்கொண்டு வருகின்றனர்‌. இதை 
தடுக்கும்விதத்தில்‌ வழக்கறிஞர்களின்‌ 
சுயச்சார்புத்தன்மையை சிதைக்கும்‌ 
நோக்கத்தில்‌ “சட்டத்தொழில்‌ புரிவோர்‌ (தொழில்‌ 


தரத்தை நெறிப்படுத்தல்‌ மற்றும்‌ பேணுதல்‌, 
வழக்காடிகளின்‌ நலன்‌ காத்தல்‌ மற்றும்‌ சட்டத்தின்‌ 
ஆட்சியை நிலைநிறுத்தல்‌) சட்டம்‌, 2010” (Legal 
Practitioners (Regulation and Maintenance of Standards in 
Profeion, Protecting the Interest of Clients and Promoting the 
Rule of Law) Act, 2010) என்ற புதிய சட்டத்தை மத்திய 
அரசு அறிமுகம்‌ செய்துள்ளது. 


சட்டத்தொழிலின்‌ தரத்தை மேம்படுத்துவதிலோ, 
வழக்காடும்‌ பொதுமக்களின்‌ நலன்களை 
பாதுகாப்பதிலோ, சட்டத்தின்‌ ஆட்சியை 
நிலைநிறுத்துவதிலோ யாருக்கும்‌ மாற்றுக்கருத்து 
இருக்க வாய்ப்பில்லை. ஆனால்‌ சட்டத்தொழிலின்‌ 
தரத்தை கண்காணிக்கவும்‌, மேம்படுத்தவும்‌, 
வழக்காடும்‌ பொதுமக்களின்‌ நலன்களை 
பாதுகாக்கவும்‌ பார்‌ கவுன்சில்‌ என்ற அமைப்பு 
இருக்கிறது. 


வழக்கறிஞர்களால்‌ தேர்ந்தெடுக்கப்படும்‌ 
பிரதிநிதிகளைக்‌ கொண்டு நிர்வாகம்‌ செய்யப்படும்‌ 
இந்த பார்கவுன்சில்‌ அமைப்பே சட்டக்கல்வியின்‌ 
தரத்தை நிர்ணயம்‌ செய்தல்‌, சட்டத்தொழிலின்‌ 
அறங்களை நிர்ணயம்‌ செய்தல்‌, அவற்றை 
கண்காணித்தல்‌, அவற்றை மீறுவோருக்கு 
தண்டனை அளித்தல்‌ உள்ளிட்ட பணிகளை 
மேற்கொண்டு வருகின்றன. 


மத்திய அரசோ, மாநில அரசோ புதிய 
சட்டங்களை கொண்டுவரும்போது இந்த பார்‌ 
கவுன்சிலிடம்‌ கலந்து ஆலோசித்தே அந்த 
சட்டங்களை அமல்படுத்த வேண்டும்‌ என்பது உலக 
நடைமுறை. ஆனால்‌ இந்தியாவில்‌ நாடாளுமன்ற 


உறுப்பினர்களுக்கும்‌, சட்ட மன்ற 
உறுப்பினர்களுக்குமே தெரியாமல்‌ சட்டங்கள்‌ 
அமலாகும்‌ நிலையில்‌ பார்கவுன்சிலிடம்‌ 


ஆலோசனை நடத்துவது என்பதெல்லாம்‌ பகல்‌ 


கனவாகவே உள்ளது. 


இந்த பார்கவுன்சிலின்‌ தேர்தலும்‌ கூட மக்கள்‌ 
மீதோ, வழக்கறிஞர்‌ தொழில்‌ மீதோ அக்கறை 
கொண்டவர்களை  தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக, 


பணமும்‌ - அதிகார ஆசைகயும்‌ கொண்ட 
வழக்கறிஞர்களை தேர்ந்தெடுக்கும்‌ ஒரு 
நடைமுறையாகவே உள்ளது. கட்சி அரசியல்‌ 
நேரடியாகவோ, மறைமுகமாகவோ ஆதிக்கம்‌ 


செலுத்தும்‌ இந்த பார்‌ கவுன்சில்‌ அமைப்பு அதன்‌ 
உரிமைகளையோ, கடமைகளையோ உணர்ந்து 
செயல்படுகிறதா என்பது கேள்விக்குறியே! 


இந்த சூழலை பயன்படுத்தி வழக்கறிஞர்‌ 
தொழிலை நெறிப்படுத்தும்‌ பணியை மேற்கொள்ள 
வேண்டிய பார்‌ கவுன்சிலை அதிகாரம்‌ இல்லாத 
பொம்மை அமைப்பாக்கிவிட்டு, மத்திய அரசின்‌ 
கட்டுப்பாட்டில்‌ “லீகல்‌ சர்வீஸஸ்‌ போர்ட்‌” என்ற புதிய 
அமைப்பை உருவாக்க மத்திய அரசு 
திட்டமிட்டுள்ளது. இதற்காகவே “சட்டத்தொழில்‌ 
புரிவோர்‌ (தொழில்‌ தரத்தை நெறிப்படுத்தல்‌ மற்றும்‌ 
பேணுதல்‌, வழக்காடிகளின்‌ நலன்‌ காத்தல்‌ மற்றும்‌ 
சட்டத்தின்‌ ஆட்சியை நிலைநிறுத்தல்‌) சட்டம்‌, 
2010” என்ற புதிய சட்டம்‌ அறிமுகம்‌ செய்யப்படுகிறது. 


இந்த லீகல்‌ சர்வீஸஸ்‌ போர்டின்‌ தலைவரை, உச்ச 
நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும்‌ அனைத்திந்திய 
பார்‌ கவுன்சில்‌ தலைவர்‌ ஆகியோரை ஆலோசித்து, 
குடியரசுத்தலைவர்‌ நியமனம்‌ செய்வார்‌. 


இவரையடுத்து ஒரு உறுப்பினர்‌-செயலர்‌ 
நியமனம்‌ செய்யப்படுவார்‌. இவரையடுத்து மத்திய 
அரசு நிர்ணயிக்கும்‌ எண்ணிக்கையில்‌ 
உறுப்பினர்கள்‌ நியமிக்கப்படுவர்‌. இவர்களில்‌ ஐந்து 
பேர்‌ நாட்டின்‌ வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, 


வடகிழக்கு பிராந்தியங்களில்‌ உள்ள மாநில 
பார்கவுன்சிலின்‌ தலைவர்களாக இருப்பார்கள்‌. 


வழக்கறிஞர்‌ தொழிலின்‌ நெறிமுறைகள்‌, 
சட்டக்கல்வி உள்ளிட்ட விவகாரங்களை இந்த லீகல்‌ 
சர்வீஸஸ்‌ போர்ட்‌ தீர்மானிக்கும்‌. இதைத்‌ தவிர 
சட்டத்தொழில்‌ தொடர்பான இதர விவகாரங்கள்‌ 
குறித்தும்‌ நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்த 
அமைப்புக்கு அதிகாரம்‌ உண்டு. 


இந்த அமைப்பின்‌ கீழ்‌ நுகர்வோர்‌ பாதுகாப்பு 
அமைப்பு ஒன்று அமைக்கப்படும்‌. குறைதீர்ப்பாளர்‌ 
ஒருவரும்‌ நியமிக்கப்படுவார்‌. வழக்கறிஞர்கள்‌ மீது 
நுகர்வோர்கள்‌ (வழக்காடுவோர்‌) கூறும்‌ புகார்களை 
இந்த குறைதீர்ப்பாளர்‌ விசாரித்து தீர்வு காண்பார்‌. 


இந்த லீகல்‌ சர்வீஸஸ்‌ போர்டின்‌ செலவுகளுக்காக 
வழக்கறிஞர்கள்‌ நீதிமன்றங்களிலும்‌ மற்ற 
நீதித்துறை அமைப்புகளிலும்‌ சமர்ப்பிக்கும்‌ 
வக்காலத்துடன்‌ ரூ.25 மதிப்புள்ள ஸ்டாம்பு ஒன்றை 
இணைக்க வேண்டும்‌. 


இவ்வாறு பார்‌ கவுன்சிலின்‌ அனைத்து 
அதிகாரங்களையும்‌ கைப்பற்றி, மத்திய அரசின்‌ 
முழுக்கட்டுப்பாட்டில்‌ இயங்கும்‌ ஒரு அமைப்பிடம்‌ 
ஒப்படைக்கும்‌ விதத்திலேயே இந்த சட்டம்‌ 
அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 


அரசு அமைப்பும்‌, அரசியல்வாதிகளும்‌ செய்யும்‌ 
தவறுகளை உடனுக்குடனே தட்டிக்கேட்பதற்கான 
வாய்ப்புள்ள ஒரே தொழிலாக வழக்குரைஞர்‌ 
தொழில்‌ மட்டுமே விளங்குகிறது. எனவே 
வழக்குரைஞர்களையும்‌ அரசின்‌ கட்டுப்பாட்டிற்குள்‌ 
கொண்டு வருவதற்காகவே இந்த சட்டம்‌ 
அறிமுகப்படுத்துவதாக கருதலாம்‌. 


மக்கள்‌ உரிமைகளையும்‌, தங்கள்‌ 


உரிமைகளையும்‌ பாதுகாக்க விரும்பும்‌ 
வழக்கறிஞர்களோடு, மனித உரிமையில்‌ நம்பிக்கை 
கொண்ட பொதுமக்களும்‌ அரசின்‌ இது போன்ற 
நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும்‌. 


-மக்கள்‌ சட்டம்‌ குழு 


நீதியின்‌ பாதையை 
அழிக்கும்‌ நீதிமன்றங்கள்‌ - 

தீஸ்தா செடல்வாட்‌ 
SATURDAY, JANUARY 29, 2011 


சொத்து தகராறாகத்‌ தொடங்கி, பிறகு 
முழுமையான அரசியல்‌ மற்றும்‌ மத ரீதியான 
மோதலாக உருவெடுத்த, 450 ஆண்டுகள்‌ பழமை 
வாய்ந்த மசூதியின்‌ மீதான கிரிமினல்‌ 
தாக்குதலையும்‌, சிறுபான்மை முஸ்லிம்‌ மக்கள்‌ 
மீதும்‌, அவர்களின்‌ உடைமைகளுக்கு எதிரான 
குறிவைத்த தாக்குதலையும்‌ நியாயப்படுத்தி 
இருக்கிறது, பாபர்‌ மசூதி - ராம ஜென்ம பூமி வழக்கின்‌ 
தீர்ப்பு. 

இவ்வழக்கில்‌ செப்டம்பர்‌ 30, 2010 அன்று 
வெளியிடப்பட்ட தீர்ப்பு, இந்திய ஜனநாயகத்தின்‌ 
எதிர்காலத்திற்கு முக்கியப்‌ பிரச்சினைகளை எழுப்பி 
இருக்கிறது. இத்தீர்ப்பு, ஏற்றுக்‌ கொள்ளப்படாத மத 
நம்பிக்கைகள்‌ மற்றும்‌ மறுக்கப்பட்ட வரலாறுகளின்‌ 
அடிப்படையில்‌ எல்லையற்று அமைந்திருக்கிறது. 


“சஹ்மத்‌' (AHMAT), ‘சப்ரங்‌ அறக்கட்டளை? (Sabrang 
75), சோஷியல்‌ சயின்டிஸ்ட்‌” (Social Scientist) ஆகிய 
அமைப்புகள்‌, இத்தீர்ப்பின்‌ பல்வேறு அம்சங்கள்‌ 
மற்றும்‌ விளைவுகள்‌ குறித்து முழுமையாக ஆராய, 
கல்வியாளர்கள்‌, நீதிபதிகள்‌ மற்றும்‌ மனித உரிமை 


ஆர்வலர்களை ஒன்றிணைத்து, புது தில்லியில்‌ 
மூன்று நாள்‌ (6, 7, 8 டிசம்பர்‌ 2010) கருத்தரங்கை 
நடத்தின. டிசம்பர்‌ 6, 1992 இன்‌ 18 ஆவது ஆண்டு 
நிறைவை நினைவு கூரும்‌ வகையில்‌ இக்கருத்தரங்கு 
நடத்தப்பட்டது. இருநூறுக்கும்‌ மேற்பட்ட மனித 
உரிமை ஆர்வலர்கள்‌, வழக்குரைஞர்கள்‌, 
கலைஞர்கள்‌ மற்றும்‌ கல்வியாளர்கள்‌ அயோத்தி 
தீர்ப்பின்‌ அனைத்து விளைவுகள்‌ குறித்தும்‌ புரிந்து 
கொள்ள கூடினர்‌. 


கருநாடகம்‌, மகாராட்டிரம்‌, குஜராத்‌, மத்தியப்‌ 


பிரதேசம்‌, உத்தரப்‌ பிரதேசம்‌ ஆகிய 
மாநிலங்களிலிருந்து வந்திருந்த ஆர்வலர்கள்‌ 
ஏறக்குறைய 50 அமைப்புகளை 


பிரதிநிதித்துவப்படுத்தி, கருத்தரங்கில்‌ பங்கேற்றனர்‌. 


கர்நாடகா மாநிலம்‌ சிக்மகளூரில்‌ உள்ள பாபா 
போதாங்கிரி வழிபாட்டுத்‌ தலத்தின்‌ மீது நடத்தப்பட்ட 
தாக்குதல்‌, கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில்‌ உள்ள 
கோரக்பூரில்‌ சுவாமி ஆதித்தியானாத்‌ என்பவர்‌, 
மக்களை பிளவுபடுத்தும்‌ வகையில்‌ மோசமாக 
பேசியதற்கு எதிரான போராட்டம்‌ மற்றும்‌ இதுபோன்ற 
பல போராட்டங்கள்‌ இக்கருத்தரங்கில்‌ ஆய்வு 
செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டன. கருத்தரங்கில்‌ 
மூன்று நாட்களாகப்‌ பேசிய பல பேச்சாளர்கள்‌, 
அண்மையில்‌ வெளியிடப்பட்ட அயோத்தி தீர்ப்பு, 
இந்திய அரசமைப்புச்‌ சட்டம்‌ மற்றும்‌ மதச்சார்பற்ற 
ஜனநாயக நாட்டின்‌ அடிப்படைக்கு எதிரானது என்ற 
கருத்தை முன்வைத்தனர்‌. 


நீதிபதிகள்‌ பி.பி. சாவந்த்‌, ஹோஸ்பட்‌ சுரேஷ்‌, ஷா 
ரசா, ராஜிந்தர்‌ சச்சார்‌, பொருளாதாரப்‌ பேராசிரியர்‌ 
பிரபாத்‌ பட்நாயக்‌, வரலாற்று அறிஞர்கள்‌, 
பேராசிரியர்‌ இர்பான்‌ அபிப்‌, பேராசிரியர்‌ சிரீன்‌ 
மூஸ்வி ஆகியோர்‌ “மத நம்பிக்கை மற்றும்‌ உண்மை : 
அயோத்தி தீர்ப்புக்குப்‌ பின்னர்‌ ஜனநாயகம்‌” என்ற 


தலைப்பில்‌ நடைபெற்ற மூன்று நாள்‌ கருத்தரங்கில்‌ 
உரையாற்றினர்‌. மூன்று நாட்கள்‌ நடைபெற்ற 
கருத்தரங்கில்‌ பின்வரும்‌ கருத்துகள்‌ 
விவாதிக்கப்பட்டன : 


கிரிமினல்‌ நீதித்துறையின்‌ தொடர்ச்சியான 
தோல்வி. டிசம்பர்‌ 23, 1949 அன்று இரவில்‌ பாபர்‌ மசூதி 
மீது ஏவப்பட்ட தாக்குதல்‌ தொடர்பான காவல்‌ 
துறையின்‌ முதல்‌ தகவலறிக்கை மீது இன்று வரை 
நடவடிக்கை எடுக்காதது. 1992 இல்‌ பாபர்‌ மசூதி 
இடிக்கப்பட்டதன்‌ பின்னணியில்‌ இருக்கும்‌ கிரிமினல்‌ 
சூழ்ச்சியினை தூண்டிய கயவர்கள்‌ மீதான கிரிமினல்‌ 
வழக்குகளை நீர்த்துப்‌ போகச்‌ செய்தது. அலகாபாத்‌ 
உயர்‌ நீதிமன்றத்தின்‌ லக்னோ பெஞ்சின்‌ முன்‌ 
அயோத்தியா வழக்கு நிலுவையில்‌ இருந்தபோது 
சாட்சியம்‌ அளித்த வரலாற்று அறிஞர்கள்‌ மற்றும்‌ 
தொல்‌ பொருள்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ ஆகியோர்‌ மீது 
பழிசுமத்தி, திட்டமிட்டு இழிவுபடுத்தியது 


உள்ளிட்டவை. 
கருத்தரங்கின்‌ தொடக்க நிகழ்வுகள்‌ : 


அதிகாரம்‌, அச்சுறுத்தல்‌, வன்முறை 
அடிப்படையிலான அரசியல்‌ தலையீடின்றி 
ஜனநாயக அமைப்புகள்‌ நீதி பிறழாமல்‌ தீர்ப்பளிக்க 
வேண்டிய அவசியத்தை பேராசிரியர்‌ பிரபாத்‌ 
பட்நாயக்‌ கருத்தரங்கின்‌ தொடக்க நிகழ்வில்‌ 
வலியுறுத்தினார்‌. முதிர்ச்சியான ஜனநாயகத்தில்‌ 
நீதிமன்றங்களின்‌ மீது செல்வாக்கு செலுத்தி, நீதி 
வழங்கப்படுவதை மாற்றும்‌ செயல்பாடுகளின்‌ 
மீதிருந்து நீதித்துறை தள்ளி நிற்க வேண்டும்‌. 


தவறான வரலாற்று ஆய்வு, தவறான 
தொல்பொருள்‌ ஆய்வு : 


அயோத்தி தீர்ப்பில்‌ நீதிபதி அகர்வாலின்‌ 5000 
வார்த்தைகள்‌ கொண்ட தீர்ப்பினை விமர்சிக்கும்‌ 96 


பக்க விமர்சனக்‌ கட்டுரையை “ராம ஜென்ம பூமியின்‌ 
தீர்ப்பும்‌ வரலாறும்‌” என்ற தலைப்பில்‌, அலிகார்‌ 
முஸ்லிம்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ மூத்த வரலாற்று 
அறிஞரும்‌, பண்டைய இந்திய வரலாற்றில்‌ உலகப்‌ 
புகழ்‌ பெற்ற நிபுணருமான பேராசிரியர்‌ இர்பான்‌ 
அபீப்‌ எழுதிய விமர்சனக்‌ கட்டுரையை, “அலிகார்‌ 
வரலாற்று அறிஞர்கள்‌ கழகம்‌' சிறு நூலாக 
வெளியிட்டுள்ளது. 


நீதிபதி சுதிர்‌ அகர்வால்‌ தனது தீர்ப்பில்‌, “பாபர்‌ 
மசூதி 1528 இல்‌ பாபரின்‌ ஆட்சியின்போது 
கட்டப்படவில்லை ஆனால்‌, 1707 ஆம்‌ ஆண்டு பிறந்த 
அவுரங்க சீப்‌ ஆட்சியில்‌ கட்டப்பட்டது” என்று நிறுவ 
முனைகிறார்‌. சிறிதளவே அறியப்பட்ட ஜோசப்‌ 
டிபன்தேல்‌ என்ற பாதிரியார்‌ மற்றும்‌ பயணி, 
அயோத்திக்கு 1740 லிருந்து 1765 வரையிலான 
இடைப்பட்ட காலத்தில்‌ வருகை புரிந்ததை வைத்துக்‌ 
கொண்டு, ஜோசப்‌ டிபன்தேலின்‌ எழுத்துகளிலிருந்து 
“ராம்கோட்‌' என்கிற இடிக்கப்பட்ட கோட்டையின்‌ மீது 
ஒரு மசூதி கட்டப்பட்டது என்று கூறி, நீதிபதி 
அகர்வால்‌ மசூதியில்‌ உள்ள எழுத்துகளின்‌ 
ஆதாரத்தைப்‌ புறக்கணிக்கிறார்‌. 

மசூதியில்‌ உள்ள எழுத்துகளை நீதிபதி 
அகர்வால்‌ போலியானவை என்று கூறி, 1760 மற்றும்‌ 
1810 ஆகிய ஆண்டுகளின்‌ இடைப்பட்ட காலத்தில்‌ 


மசூதியில்‌ இந்த போலி எழுத்துகள்‌ 
பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும்‌ என்று கருதும்‌ 
நீதிபதி அகர்வால்‌, இந்த எழுத்துகள்‌ 


உண்மையானவை என்று ஏறக்குறைய ஒவ்வொரு 
வரலாற்று அறிஞரும்‌, கல்வெட்டு ஆய்வாளரும்‌ 
கருதியிருப்பதை புறந்தள்ளுகிறார்‌. 


இந்திய தொல்‌ பொருள்‌ ஆய்வுக்கழகம்‌, 1965 இல்‌ 
கல்வெட்டு ஆய்வு நூல்‌ ஒன்றை அரேபிய மற்றும்‌ 
பாரசீக துணைக்‌ கையேடாகப்‌ பதிப்பித்தது. நீதிபதி 


அகர்வால்‌ அவருடைய நீளமான தீர்ப்பில்‌ 
இக்கையேட்டை கடுமையான சொற்களைப்‌ 
பயன்படுத்தி புறந்தள்ளுகிறார்‌. “மன்னர்‌ பாபரின்‌ 
கல்வெட்டுக்‌ குறிப்புகள்‌” குறித்து இந்த 
அதிகாரப்பூர்வ கையேட்டின்‌ சாட்சியம்‌, நீதிபதி 
அகர்வாலால்‌ புறக்கணிக்கப்படுகிறது. இந்திய தொல்‌ 
பொருள்‌ ஆய்வுக்‌ கழகத்தின்‌ பாரச்க மற்றும்‌ அரேபிய 
கல்வெட்டு குறிப்புகளின்‌ தலைவராகப்‌ 
பணியாற்றியவரும்‌, அரேபிய மற்றும்‌ பாரசீக 
கல்வெட்டு ஆய்வாளர்களில்‌ தலைசிறந்தவருமான 
டாக்டர்‌ இசட்‌.ஏ. தேசாய்‌ என்பவரால்‌ இக்கையேடு 
தொகுக்கப்பட்டது. 


இக்கல்வெட்டுக்‌ குறிப்பு, டிசம்பர்‌ 6, 1992 அன்று 
கரசேவகர்கள்‌ பாபர்‌ மசூதியை இடித்து தள்ளும்‌ 
வரை, மசூதியின்‌ நுழைவு வாயிலில்‌ காணப்பட்டது. 
இக்கல்வெட்டு குறிப்பு இப்பொழுது 
இல்லையென்றால்‌, அதற்கு காரணம்‌ பாபர்‌ மசூதி 
இடிக்கப்பட்ட கிரிமினல்‌ செயல்தான்‌. டிபன்தேலின்‌ 
எழுத்துகளில்‌ இந்த கல்வெட்டுக்‌ குறிப்புகள்‌ குறித்து 
எதுவுமில்லாதது குறித்து கூறவேண்டுமென்றால்‌, 
வரலாற்றில்‌ இத்தகைய பயணிகளின்‌ எழுத்துகள்‌ 
பெரிதுபடுத்தப்படுவதில்லை. 


இன்னொரு எடுத்துக்காட்டினை 
கூறவேண்டுமென்றால்‌, தலைசிறந்த அறிஞர்‌ 
என்றும்‌ பன்மொழிப்‌ பாவலர்‌ என்றும்‌ கருதப்படும்‌ 
மார்க்கோ போலோ, சீனப்‌ பெருஞ்சுவர்‌ பற்றி தனது 
எழுத்துகளில்‌ குறிப்பிடாமல்‌ விட்டதைச்‌ சொல்ல 
வேண்டும்‌. நீதிபதி சுதிர்‌ அகர்வால்‌ தனது வாதத்தில்‌ 
பயன்படுத்தியிருக்கும்‌ கண்ணோட்டத்தைப்‌ 
பயன்படுத்தினால்‌, சீனப்பெருஞ்சுவர்‌, மார்க்கோ 
போலோவின்‌ பயணங்களுக்குப்‌ பிறகு கி.பி. 1300 க்கு 
பிறகு கட்டப்பட்டது என்று தவறாக கூற 
வேண்டியிருக்கும்‌! 


நீதிபதி அகர்வால்‌ இன்னொரு உண்மையையும்‌ 
மறந்து விடுகிறார்‌. 1965 இல்‌ கல்வெட்டுக்‌ 
குறிப்புகளின்‌ தொல்‌ பொருள்‌ ஆய்வுக்‌ கழகத்தின்‌ 
அரேபிய மற்றும்‌ பாரசீக ஏடு பதிப்பிக்கப்படுவதற்கு 
90 ஆண்டுகளுக்கு முன்னர்‌, பாபர்‌ மசூதி கதவு 
மற்றும்‌ மேடையில்‌ அமைந்திருந்த கல்வெட்டுக்‌ 
குறிப்புகள்‌ குறித்து “அவுத்‌ மாநிலத்தின்‌ கெஸட்டியர்‌' 
என்ற பெயரில்‌ பென்னட்‌ என்பவர்‌ தொகுத்த 
வெளியீட்டில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 
வெளியீடு 1877 - 78 ஆண்டில்‌ பதிக்கப்பட்டு, 
மேற்கூறிய குறிப்பு அதன்‌ முதல்‌ இதழில்‌ 6 மற்றும்‌ 7 
ஆவது பக்கங்களில்‌ காணப்படுகிறது. படம்‌ ஒன்று 
மற்றும்‌ படம்‌ இரண்டு என்ற தலைப்பின்‌ கீழ்‌ பாபர்‌ 
மசூதி கல்வெட்டு குறிப்புகள்‌ மற்றும்‌ கட்டப்பட்ட 
நாள்‌ என்ற தலைப்பின்‌ கீழ்‌ இக்குறிப்பு 
காணப்படுகிறது. 


பாபர்‌ மசூதியின்‌ இரண்டு இடங்களில்‌ அது 
கட்டப்பட்ட ஆண்டு கி.பி. 1528 ஆம்‌ ஆண்டு என 
பொறிக்கப்பட்டு, பாபர்‌ மாமன்னரின்‌ புகழ்‌ கூறும்‌ 
மற்ற வாசகங்களோடு பொறிக்கப்பட்டுள்ளது. இது, 
இதற்குமுன்‌ கூறப்பட்ட ஆண்டைவிட 
பழமையானது. ஆனால்‌, இந்த செய்தி நீதிபதி 
அகர்வாலின்‌ கல்வெட்டுக்‌ குறிப்புகள்‌ குறித்த 
சுருக்கத்தில்‌ புறக்கணிக்கப்பட்டுள்ளது. 
பென்னட்டின்‌ குறிப்பு எச்‌.ஆர்‌. நெவில்‌ என்பவர்‌ 
தொகுத்த “பைசாபாத்‌ மாவட்ட கெஸட்டியர்‌”' என்ற 
1905 ஆம்‌ ஆண்டு பதிப்பிக்கப்பட்ட வெளியீட்டில்‌ 
உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வெளியீட்டின்‌ 179 
ஆம்‌ பக்கத்தில்‌ பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது 


"மசூதியில்‌ இரண்டு கல்வெட்டுக்‌ குறிப்புகள்‌ 
காணப்படுகின்றன. ஒன்று மசூதிக்கு வெளியே 
உள்ளது. மற்றொன்று மசூதியின்‌ மேடையில்‌ 
அமைந்துள்ளது. இந்த கல்வெட்டுக்‌ குறிப்புகள்‌ 935 


ஹிஜ்ரி (கி.பி.1528) என்ற தேதியை கொண்டுள்ளன.” 
இந்த கல்வெட்டுக்‌ குறிப்புகளின்‌ நம்பகத்தன்மை 
குறித்து எந்த சந்தேகமும்‌ இருக்க முடியாது. பாபர்‌ 
மசூதியின்‌ வெளி வாயில்‌ மற்றும்‌ மேடை 
ஆகியவற்றில்‌ உள்ள கல்வெட்டு குறிப்புகள்‌, பாபர்‌ 
மசூதி கட்டப்பட்ட ஆண்டாக 935 ஹிஜ்ரி (கி.பி.1528) 
இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளதை, இரண்டு 
அரசாங்க அறிக்கைகள்‌ தெளிவுபடுத்தியுள்ளன. 
இந்த ஆண்டு, பாபர்‌ ஆட்சியின்‌ கீழ்‌ வருகிறது. இந்த 
அரசாங்க அறிக்கைகள்‌, இக்கல்வெட்டு 
குறிப்புகளின்‌ சந்தேகமற்ற நம்பகத்தன்மையை 
உறுதிப்படுத்துகின்றன. 


பாபர்‌ மசூதி பின்னர்‌ கட்டப்பட்டது என்ற 
தவறான முடிவுக்கு வருவதற்காக நீதிபதி சுதிர்‌ 


அகர்வால்‌, கட்டுமான வடிவமைப்பு மற்றும்‌ 
கட்டுமான பாணி போன்ற மசூதி கட்டப்பட்ட 
ஆண்டோடு நெருங்கிய தொடர்புடைய 


கருத்துகளைப்‌ புறக்கணிக்கிறார்‌. ஒரு நீதிபதி தனது 
அய்ந்தாயிரம்‌ வார்த்தைகள்‌ கொண்ட தீர்ப்பினை, 
மத நம்பிக்கையின்‌ மிகக்‌ குறுகிய அடிப்படையில்‌ 


அமைத்திருப்பதோடு, வரலாற்று மற்றும்‌ 
தொல்பொருள்‌ சாட்சியங்களை தவறாக சித்தரித்து, 
குறிப்பாக 20 ஆம்‌ நூற்றாண்டின்‌ 


தொடக்கத்திலிருந்து இந்து மதவெறி அமைப்புகள்‌ 
குறி வைத்து தாக்குகின்ற பண்டைய இந்திய 
வரலாற்றை தவறாக சித்தரித்துள்ளார்‌ என்று 
அலிகார்‌ வரலாற்று அறிஞர்கள்‌ பதிப்பித்துள்ள 
விமர்சனக்‌ கட்டுரையில்‌ தெரிய வந்துள்ளது. 


பண்டைய இந்திய வரலாறு குறித்த நீதிபதி 
அகர்வாலின்‌ தவறான புரிதல்‌, பாபர்‌ பற்றிய அவரது 
குறிப்பிலிருந்தும்‌ மற்றும்‌ அவருடைய 
தீர்ப்பிலிருந்தும்‌ தெரிய வருகிறது. பாபரை “ஒரு 
முழுமையான இஸ்லாமிய நபர்‌' என்றும்‌ “அவர்‌ 
சிலைகளை வணங்குபவர்களை சகித்துக்‌ 


கொள்ளவில்லை என்றும்‌ பாபரை நீதிபதி 
அகர்வால்‌ வர்ணிக்கிறார்‌. 


மேலும்‌, தனது தீர்ப்பில்‌ நீதிபதி அகர்வால்‌ 
பின்வருமாறு கூறுகிறார்‌ "இன்னொரு 
வியப்புக்குரிய விஷயம்‌ என்னவென்றால்‌, இந்தியத்‌ 
துணைக்‌ கண்டம்‌ மீது ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு 
மேலாக வெளியாட்களின்‌ தாக்குதல்‌ மற்றும்‌ 
ஊடுருவல்‌ ஏவப்பட்டிருந்ததோடு, இந்த 
வெளியாட்களால்‌ இந்தியத்‌ துணைக்‌ கண்டம்‌ 
தொடர்ச்சியாக கொள்ளையழுக்கப்பட்டும்‌ வந்தது. 
மிக அதிகளவிலான செல்வம்‌ இந்நாட்டிலிருந்து 
வெளியே அனுப்பப்பட்டது.” 


மேற்கூறப்பட்டுள்ள வரி, பண்டைய இந்திய 
வரலாற்றின்‌ ஒருதலைப்பட்சமான புரிதலை 
வெளிப்படுத்துகிறது. பிரிட்டிஷாருக்கு முன்னால்‌ 
இந்தியா வெளியிலிருந்தா ஆட்சி செய்யப்பட்டது? 
இந்த வெளியிடத்திற்கு செல்வம்‌ தொடர்ச்சியாக 
அனுப்பப்பட்டதா? 


யார்‌ கொள்ளையபுத்திருந்தாலும்‌, அது 
சுல்தான்களாக இருந்தாலும்‌, அரசர்களாக 
இருந்தாலும்‌ அவர்கள்‌ இந்தியாவுக்குள்‌ 
வாழ்ந்தார்கள்‌. அவர்களுடன்‌ செல்வமும்‌ 


இந்தியாவிற்குள்தான்‌ தங்கியது. டாக்டர்‌ எஸ்‌. அலி 
நதீம்‌ ரசாவீ, பல நூற்றாண்டுக்‌ கால மொகலாயர்‌ 
ஆட்சிக்‌ காலத்தில்‌ மசூதி கட்டுமானப்‌ பாணியின்‌ 
பரிணாம வளர்ச்சியை மிகத்‌ தெளிவாக விளக்கி, 
பாபர்‌ ஆட்சிக்‌ காலத்திற்கும்‌ அவுரங்கசீப்‌ 
ஆட்சிக்காலத்திற்கும்‌ இடையே கட்டுமான பாணியில்‌ 
இருந்த வேறுபாடுகளை விளக்கினார்‌. கட்டுமான 
பாணி மற்றும்‌ முறையை வைத்தே ஒரு கட்டடம்‌ 
மொகலாயர்‌ ஆட்சிக்கு முன்‌ கட்டப்பட்டதா அல்லது 
மொகலாயரின்‌ தொடக்க ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
கட்டப்பட்டதா அல்லது பிற்கால மொகலாயர்‌ ஆட்சிக்‌ 


காலத்தில்‌ கட்டப்பட்டதா என்பதை எளிதாக அறிய 
முடியும்‌. 


பாபரி மசூதி, ஷர்கி கட்டுமானப்‌ பாணியில்‌ 
கட்டப்பட்டுள்ளது. இது ஜான்பூரில்‌ காணப்படுகிறது. 
இந்த கட்டுமானப்‌ பாணியில்‌ வெளிவாயிலுக்கு ஒரு 
தனித்துவமான வடிவமைப்பு தரப்பட்டு, மசூதியின்‌ 
குவிந்த கூரை பெரிதாகவும்‌ கனமாகவும்‌ 
காணப்படும்‌. இந்த கட்டுமான பாணி பின்னர்‌ 
வழக்கொழிந்து போனது. அவுரங்கசீப்‌ காலத்திற்கு 
முன்னதாகவே கனமில்லாத குவிந்த கூரைகளும்‌ 
தனியாக நிற்கும்‌ மெல்லிய உயரமான கோபுரங்களும்‌ 
மசூதியின்‌ தனித்துவக்‌ கூறுகளாயின. 


பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த அயோத்தி 
வழக்கின்‌ முக்கியமான தோல்விகளை டாக்டர்‌ சிரீன்‌ 
முஸ்வி எடுத்துரைத்தார்‌. குறிப்பாக, வரலாற்று 
அறிஞர்கள்‌ மற்றும்‌ தொல்பொருள்‌ அறிஞர்கள்‌ 
ஆகியோரது சாட்சியங்களைப்‌ பதிவு செய்யும்‌ முறை 
கேலிக்குரியதாக ஆக்கப்பட்டதை டாக்டர்‌ முஸ்வி 
விளக்குகிறார்‌. வரலாற்று அறிவியல்‌ மற்றும்‌ 
தொல்பொருள்‌ ஆய்வுக்கூற்றுகள்‌ இரண்டு 
வாக்கியங்களிலாவது விளக்கப்பட வேண்டியவை. 
ஆனால்‌, இத்தகைய சாட்சியங்களை “உண்டு” 
அல்லது “இல்லை” என்று ஒரே சொல்‌ மூலம்தான்‌ 
வரலாற்று மற்றும்‌ தொல்பொருள்‌ ஆய்வு 
சாட்சியாளர்கள்‌ பதிலளிக்க வேண்டும்‌ என்று 
வரையறுத்ததன்‌ மூலம்‌, தேர்ந்த நிபுணர்களின்‌ 
சாட்சியங்களைப்‌ பதிவு செய்யும்‌ முறை 
கேலிக்குரியதாக்கப்பட்டுள்ளது. 


இந்திய கிரிமினல்‌ சட்டத்தில்‌, ஒவ்வொரு 
சாட்சியாளரும்‌ விளக்கங்களைக்‌ கூற, அடிப்படை 
சட்ட உரிமை உள்ளது. இந்த அடிப்படை சட்ட 
உரிமையை மறுத்ததன்‌ மூலம்‌ அலகாபாத்‌ உயர்‌ 
நீதிமன்றம்‌ நீதியின்‌ பாதையையே அழித்திருக்கிறது. 


தொல்பொருள்‌ ஆய்வாளர்‌ டி. மண்டல்‌ எழுதிய 
'இடிப்புக்குப்‌ பிறகு தொல்பொருள்‌ ஆய்வு; 
“தோண்டுதலுக்குப்‌ பிறகு தொல்பொருள்‌ ஆய்வு? 
ஆகிய இரு நூல்களும்‌ அயோத்தி தீர்ப்பை வழங்கிய 
நீதிமன்ற பெஞ்சினால்‌ நீதிமன்ற அவமதிப்பு 
வழக்கை சந்தித்திருக்கின்றன. இது, சுதந்திரமான 
வரலாற்று அறிஞர்கள்‌ மற்றும்‌ தொல்பொருள்‌ 
ஆய்வாளர்கள்‌ ஆகியோரது ஆய்வு 
சிந்தனைகளையும்‌, கருத்து சுதந்திரத்தையும்‌ 
திட்டமிட்டு உயர்‌ நீதிமன்றம்‌ முடக்கும்‌ செயலாகும்‌. 


இது, வாக்குகளுக்காக பெரும்‌ உணர்ச்சிகரமாக 
தூண்டப்பட்ட ஓர்‌ அரசியல்‌ மதவெறி மோதலுக்காக 
செய்யப்படுவதும்‌; ஒரு பழமையான காலனியாதிக்க 
நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தைப்‌ பயன்படுத்தி 
செய்யப்படுவதும்‌; அயோத்தி வழக்கில்‌ நீதித்துறை 
சீரழிவு மற்றும்‌ நீதியின்‌ அழிவுக்குப்‌ பின்னால்‌ உள்ள 
கொடூரமான அரசியலையும்‌ சுட்டிக்காட்டுகிறது. 


பாரதிய ஜனதா கட்சி தலைமையேற்று நடத்திய 
தேசிய ஜனநாயகக்‌ கூட்டணியால்‌ அமைக்கப்பட்ட - 
பாபர்‌ மசூதி இடிப்புக்குப்‌ பிறகு காணப்பட்ட விலை 
மதிப்பற்ற மசூதியின்‌ பாகங்களை அழித்த - 
தொல்பொருள்‌ ஆய்வுக்‌ குழுவை, நீதிபதி சுதிர்‌ 
அகர்வால்‌ தனது கீர்ப்பில்‌ வெகுவாகப்‌ 
பாராட்டுகிறார்‌. மதவெறி கட்சியான பா.ஜ.க. 
வழிநடத்திய தேசிய ஜனநாயகக்‌ கூட்டணி 
ஆணையிட்ட தொல்பொருள்‌ அகழாய்வுக்குப்‌ 
பின்னால்‌ உள்ள அரசியலை, நீதிபதிகள்‌ ஆய்வு 
செய்ய மறந்துள்ளனர்‌. தனது ரத்த வெறி மிகுந்த ரத 
யாத்திரையை நடத்தி, பிறகு இந்தியாவின்‌ உள்துறை 
அமைச்சராகவும்‌ துணைப்‌ பிரதமராகவும்‌ ஆன 
எல்‌.கே. அத்வானியும்‌, மனித வள மேம்பாட்டுத்‌ 
துறை அமைச்சரான முரளி மனோகர்‌ ஜோஷியும்‌ - 
மதவெறி பா.ஜ.க. நடத்திய தேசிய ஜனநாயகக்‌ 
கூட்டணி ஆட்சியில்‌ முக்கியப்‌ பங்கு வகித்தனர்‌. 


இவ்வாறு தேசிய ஜனநாயகக்‌ கூட்டணி 
ஆட்சியின்‌ கீழ்‌ நடந்த உள்நோக்கம்‌ கொண்ட 
அகழாய்வுகளுக்குப்‌ பின்னால்‌ உள்ள அரசியலை 
கேள்வி கேட்காத நீதிபதிகள்‌, தொல்பொருள்‌ ஆய்வுக்‌ 
கழகத்தின்‌ தவறான - ஜோடிக்கப்பட்ட அறிக்கையின்‌ 
மீது முழு நம்பிக்கையை வைக்கின்றனர்‌. இந்த 
ஜோடிக்கப்பட்ட அறிக்கை, இன்னும்‌ அறிஞர்களின்‌ 
ஆய்வுக்காக முழுமையாக வெளியிடப்படவில்லை 
என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது மத்திய 
அரசை ஆளும்‌ காங்கிரஸ்‌ ஆட்சியும்‌, ஜோடிக்கப்பட்ட 
தொல்பொருள்‌ ஆய்வறிக்கையை 
உறுதிப்படுத்தியதில்‌ சமபங்கு வகித்திருக்கிறது 
என்று பேராசிரியர்‌ இர்பான்‌ அபீப்‌ குற்றம்‌ சாட்டினார்‌. 


1949 - 1992 சட்டத்திற்கு புறம்பான குற்றச்‌ 
செயல்களுக்கு, இந்தியத்‌ துறைகளின்‌ மோசமான 
பதில்‌ நடவடிக்கைகள்‌ : 


மசம்பர்‌ 23 1949 அன்றிரவு, பாபர்‌ மசூதிக்குள்‌ 
கிரிமினல்‌ தாக்குதலாக நுழைந்து ராமன்‌ சிலைகளை 
வைத்து, சட்டத்திற்குப்‌ புறம்பாக செய்யப்பட்ட குற்றச்‌ 
செயல்களுக்கு எதிராக அயோத்தி வழக்கின்‌ வரலாறு 
ஒன்றும்‌ செய்யாமல்‌ தோல்வியடைந்திருப்பதை, 
லிபரான்‌ ஆணையத்தின்‌ பல்லாண்டு கால 
வழக்குரைஞரான அனுபம்‌ குப்தா உணர்ச்சியுடன்‌ 
எடுத்துரைத்தார்‌. அப்போதைய இந்தியப்‌ பிரதமர்‌ 
ஜவகர்லால்‌ நேரு, காவல்‌ துறை அதிகாரி கே.கே. 
நய்யார்‌ என்பவருக்கு கடிதங்கள்‌ மற்றும்‌ ஆணைகள்‌ 
பிறப்பித்தும்‌ கூட, மேற்கூறிய டிசம்பர்‌ 23, 1949 
அன்றிரவு நடைபெற்ற குற்றச்‌ செயல்‌ மாற்றப்பட 
முடியவில்லை. இந்த காவல்‌ துறை அதிகாரி, 
இப்போதைய பாரதிய ஜனதா கட்சியின்‌ 
முன்னோடியான ஜனசங்கத்தில்‌ சேர்ந்தார்‌ என்பது 
குறிப்பிடத்தக்கது. 


நீதிபதி அகர்வால்‌ தன்னுடைய தீர்ப்பில்‌ 


ராமனின்‌ பிறப்பு குறித்த புராணக்‌ கதைகளுக்கு 
அய்ந்தாயிரம்‌ பக்கங்கள்‌ ஒதுக்கியுள்ள அதே 
நேரத்தில்‌, 1949 மற்றும்‌ 1992 இல்‌ நடந்த பாபர்‌ மசூதி 
மீதான கிரிமினல்‌ தாக்குதல்களுக்கு எந்தவொரு 
கவனத்தையோ, இடத்தையோ ஒதுக்கவில்லை. 
மசூதிக்குள்‌ கிரிமினல்‌ முறையில்‌ நுழைந்ததற்கான 
முதல்‌ தகவல்‌ அறிக்கை, மிகுந்த தயக்கத்துடன்‌ 


வேண்டா வெறுப்பாக காவல்‌ துறை 
கண்காணிப்பாளரால்‌ பதிவு செய்யப்பட்டதும்‌, 
பின்னர்‌ மசூதி இடிப்புக்கான அரசியல்‌ 


வெறித்தனத்தில்‌ பங்கேற்ற மாவட்ட நீதிபதி பி.பி. 
பாண்டேயின்‌ நடத்தையும்‌ சட்டத்தை செயல்படுத்தும்‌ 
அமைப்புகளால்‌ நடவடிக்கைக்கு 
உள்ளாக்கப்படவில்லை என்பதை அனுபம்‌ குப்தா 
சுட்டிக்‌ காட்டினார்‌. 


இந்திய உச்ச நீதிமன்றத்தில்‌ உத்தரப்பிரதேச 
முதலமைச்சர்‌ கல்யாண்‌ சிங்கால்‌ தரப்பட்ட 
உறுதிமொழிகள்‌ மீறப்பட்டு, டிசம்பர்‌ 6, 1992 அன்று 
மிகுந்த விளம்பரத்துடன்‌ பலரும்‌ பார்க்க 
செய்யப்பட்ட கரசேவையில்‌ எல்‌.கே. அத்வானி, 
முரளி மனோகர்‌ ஜோஷி, உமா பாரதி ஆகியோர்‌ 
தலைமையில்‌ கட்டவிழ்த்து விடப்பட்ட 
வெறித்தனமானது, அங்கிருந்த சந்தன்‌ மித்ரா மற்றும்‌ 
சுவபன்தாஸ்‌ குப்தா போன்ற 
பத்திரிகையாளர்களால்‌ கொண்டாடப்பட்ட 
நிலையில்‌, மசூதி இடிக்கப்பட்ட போதும்‌ 1949 இல்‌ 
மசூதிக்குள்‌ வைக்கப்பட்ட சிலைகள்‌ 
இடிக்கப்படவில்லை. அவை கவனத்துடன்‌ எடுத்துச்‌ 
செல்லப்பட்டு, நான்கு நாட்களுக்குப்‌ பிறகு, மசூதி 
இடிப்பு முடிவடைந்த பிறகு மீண்டும்‌ அந்த சிலைகள்‌ 
கொண்டு வரப்பட்டு வைக்கப்பட்டன. 


அப்போதைய பிரதமராக இருந்த நரசிம்மராவ்‌, 
சம்பவ இடத்திற்கு மத்திய துணை 
ராணுவப்படைகளை அனுப்பியிருந்தும்‌ அவை 


ஒன்றும்‌ செய்யாமல்‌ - வெறிக்கூட்டம்‌, கிரிமினல்‌ 
தாக்குதல்களை மசூதி மீது ஏவிவிட்டதை வேடிக்கை 
பார்த்ததும்‌, இதில்‌ நரசிம்மராவ்‌ பங்கு குறித்தும்‌ 
பேச்சாளர்கள்‌ தங்கள்‌ கருத்தினை தெரிவித்தனர்‌. 


தேசிய ஜனநாயகக்‌ கூட்டணி அரசால்‌ பாபர்‌ 
மசூதி இடிப்பு தொடர்பான கிரிமினல்‌ வழக்குகள்‌ 
திட்டமிட்டு நீர்த்துப்‌ போக செய்யப்பட்டதை 
பத்திரிகையாளர்‌ மனோஜ்‌ மிட்டா விரிவாக 
விளக்கினார்‌. மசூதி இடிப்பு நடைபெற்ற நேரத்தில்‌ 49 
முதல்‌ தகவல்‌ அறிக்கைகள்‌ பதிவு செய்யப்பட்டன; 
இவற்றில்‌ 47 பத்திரிகையாளர்கள்‌ மீது நடத்தப்பட்ட 
தாக்குதல்கள்‌ தொடர்பானதாகும்‌. மீதம்‌ இருக்கும்‌ 2 
முதல்‌ தகவல்‌ அறிக்கைகளில்‌ ஒன்று, மசூதி மீது 
நடத்தப்பட்ட தாக்குதல்‌ தொடர்பான கிரிமினல்‌ 
சூழ்ச்சி மற்றும்‌ வெறிக்‌ கூட்டத்‌ தாக்குதல்‌ 
பற்றியதாகும்‌. இதில்‌ எல்‌.கே. அத்வானியும்‌, முரளி 
மனோகர்‌ ஜோஷியும்‌ வெறிக்கூட்டத்‌ தாக்குதலின்‌ 
முதன்மையான சூழ்ச்சியாளர்களாக 
குறிப்பிடப்பட்டுள்ளனர்‌. மீதமுள்ள இரண்டாவது 
முதல்‌ தகவல்‌ அறிக்கை எல்‌.கே. அத்வானி, முரளி 
மனோகர்‌ ஜோஷி போன்றவர்களால்‌ மசூதி இடிப்புக்கு 
முன்னும்‌, மசூதி இடிப்பின்போதும்‌, மசூதி 
இடிப்புக்குப்‌ பின்னும்‌ பேசப்பட்ட வெறித்தனமான 
வெறுப்பைக்‌ கக்கும்‌ பேச்சுகள்‌ 
தொடர்பானவையாகும்‌. 


தேசிய ஜனநாயகக்‌ கூட்டணியின்‌ அய்ந்தாண்டு 
ஆட்சியில்‌ மத்திய அரசு திட்டமிட்டு, பாரதிய ஜனதா 
கட்சியின்‌ மூன்று உச்சத்‌ தலைவர்கள்‌ மசூதி 
இடிப்பின்‌ தலைமை சூழ்ச்சியாளர்களாகப்‌ பதிவு 
செய்யப்பட்டதை நீக்கினர்‌. இதை செய்து, ஏதோ 
தலைமை இல்லாத வெறிக்கூட்டம்‌ மசூதி இடிப்பை 
செய்ததாக பொய்யாக வாதிட்டனர்‌. அந்த இரண்டு 
வழக்குகளும்‌ இப்போது தனித்தனியாக 
விசாரிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால்‌, இவ்விரு 


வழக்குகளும்‌ மத்திய அரசின்‌ மேற்கூறப்பட்டுள்ள 
பாரபட்ச தலையீட்டால்‌ 
பலவீனப்படுத்தப்பட்டுள்ளன. 


உச்ச நீதிமன்றத்தில்‌ பா.ஜ.க. வின்‌ உச்ச 
தலைமையும்‌ தேசிய மற்றும்‌ மாநிலத்‌ தலைமையும்‌ 
கொடுத்த உறுதிமொழிகளை பாரதிய ஜனதா 
கட்சியினர்‌ திட்டமிட்டு வெட்கமின்றி மீறியும்‌ கூட, 
உச்ச நீதிமன்றம்‌ பா.ஜ.க.வினருக்கு எதிராக நீதிமன்ற 
அவமதிப்பு வழக்கை கொண்டு வரவில்லை என்பது 
குறிப்பிடத்தக்கது. 

திரைப்பட இயக்குநர்‌ ஆனந்த்‌ பட்டவர்த்தனின்‌ 
“ராம்கே நாம்‌” என்ற திரைப்படம்‌, மக்கள்‌ 
மத்தியிலிருந்தும்‌ மற்ற கிரிமினல்‌ சட்டத்‌ துறை 
நடவடிக்கைகளிலிருந்தும்‌ திட்டமிட்டு 
மறைக்கப்பட்ட செய்திகளை பார்வையாளர்கள்‌ 
முன்‌ கொண்டு வந்தது. நீதிமன்றத்தால்‌ 
சர்ச்சைக்குரிய இடத்திற்கு மத குருவாக நியமனம்‌ 
செய்யப்பட்ட பாபா லால்தாஸ்‌, 1993 ஆம்‌ ஆண்டு 
கொடூரமான முறையில்‌ திடீரென்று கொலை 
செய்யப்பட்டது, இந்த செய்திகளில்‌ ஒன்றாகும்‌. 
இதேபோன்ற இன்னொரு மர்மமான கொலை, 
பைசாபாத்‌ மாவட்ட ஆட்சியர்‌ அலுவலகத்திலிருந்து 
விலை மதிப்பற்ற ஆவணங்களை லிபரான்‌ 
ஆணையத்திற்கு கொண்டு சென்ற ஓர்‌ அய்‌.ஏ.எஸ்‌. 
அதிகாரி கொலை செய்யப்பட்டதாகும்‌. இந்தக்‌ 
கொலைக்‌ குற்றங்கள்‌ எவையும்‌ 
விசாரிக்கப்படவில்லை. 


பைசாபாத்‌ மற்றும்‌ அயோத்தியிலிருந்து குரல்கள்‌ 


ஜனநாயக எதிர்ப்பும்‌ பல்மத வழிபாடும்‌ 
அயோத்தியில்‌ ஒடுக்கப்பட்டுள்ளது பற்றி ஆச்சாரிய 
ஜுகல்‌ கிஷோர்‌ சாஸ்திரியும்‌ 'மெக்செசே' விருதை 
வென்ற சந்திப்‌ பாண்டேயும்‌ விளக்கமாகப்‌ பேசினர்‌. 


டிசம்பர்‌ 6, 1992 அன்று மசூதி இடிக்கப்பட்டுக்‌ 
கொண்டிருந்தபோது கொலை செய்யப்பட்ட 17 
முஸ்லிம்கள்‌ மற்றும்‌ சூறையாடப்பட்டு, 
தீக்கிரையாக்கப்பட்ட 300 முஸ்லிம்‌ வீடுகள்‌ மற்றும்‌ 
கடைகள்‌ குறித்து எந்த விசாரணையயும்‌ 
நடத்தப்படவில்லை. 


நீதித்துறையின்‌ அரசியல்‌ 


உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்ற நீதிபதி 
பி.பி. சாவந்த்‌, பம்பாய்‌ உயர்‌ நீதிமன்றத்திலிருந்து 
ஓய்வு பெற்ற நீதிபதி ஹோஸ்பெட்‌ சுரேஷ்‌, 
அலகாபாத்‌ மற்றும்‌ லக்னோ உயர்‌ 
நீதிமன்றத்திலிருந்து நீதிபதி எஸ்‌.எச்‌.ஏ. ரஸா 
ஆகியோர்‌ உயர்‌ நீதிபதிகள்‌ வட்டாரத்தில்‌ பாபர்‌ 
மசூதி அயோத்தி பிரச்சனை குறித்து நிலவிவரும்‌ 
அரசியல்‌ பற்றியும்‌, பெரும்பான்மை இந்துத்துவ 
அரசியல்‌ நீதிபதிகள்‌ மற்றும்‌ அரசின்‌ மீது செலுத்தும்‌ 
செல்வாக்கு குறித்தும்‌ விளக்கமாகப்‌ பேசினர்‌. 


1980-களின்‌ இறுதியில்‌, மகாராட்டிர பம்பாய்‌ 
நீதிமன்றங்களிலிருந்து வந்த தேர்தல்‌ தொடர்பான 
வழக்குகள்‌ குறித்த விளைவுகளை ஆய்ந்த 
குழுவொன்று பின்வரும்‌ செய்தியை தெரிவித்தது: 
இந்த வழக்குகளில்‌ ஒன்றில்‌ உச்ச நீதிமன்ற பெஞ்ச்‌, 
இந்துத்துவா அரசியல்‌ மத இயக்கத்தை 
நியாயப்படுத்தி, அதை இந்து மதத்தோடு குழப்பி, 
அதன்‌ மூலம்‌ பெரும்பான்மை மதவெறி அரசியலுக்கு 
தெரிந்தோ, தெரியாமலோ நீதிமன்ற அங்கீகாரத்தை 
கொடுத்தது. இப்பெரும்பான்மை மதவெறி 
அரசியலின்‌ வெளிப்பாடாகத்தான்‌ பா.ஜ.க. தோன்றி, 
இந்திய நாடாளுமன்றத்தில்‌ 90 இடங்களை வென்றது. 


மாநிலத்‌ தேர்தலின்போது சிவசேனா தலைவர்கள்‌ 
சுபாஷ்‌ தேசாய்‌, ரமேஷ்‌ பிரபு மற்றும்‌ மனோகர்‌ ஜோஷி 
ஆகியோர்‌ பேசிய பேச்சுகள்‌ - அரசியல்‌ ரீதியான 
வெறித்தனம்‌ மிகுந்த இந்துத்துவாவை 


வெளிப்படுத்தியதோடு, மதசிறுபான்மையினருக்கு 
எதிராக இழிவான வெறுப்பினையும்‌ 
வெளிப்படுத்தின. இந்தப்‌ பேச்சுகள்‌ பம்பாய்‌ உயர்‌ 
நீதிமன்றத்தால்‌ மக்கள்‌ பிரதிறிதித்துவ சட்டத்தை 
மீறுவதாகக்‌ கருதப்பட்டு, அரசியல்‌ 
நோக்கங்களுக்காக மதத்தை தவறாகப்‌ 
பயன்படுத்தும்‌ தன்மை கொண்டவையாகும்‌ என்று 
தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த வழக்குகளில்‌ இரண்டில்‌ 
பம்பாய்‌ உயர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்பை உச்ச 
நீதிமன்றம்‌ உறுதி செய்திருந்தாலும்‌, கெடுவய்ப்பாக 
அப்போது நாடாளுமன்ற அவைத்‌ தலைவராக 
ஆகிவிட்டிருந்த மனோகர்‌ ஜோஷியின்‌ தேர்தலை 
உச்ச நீதிமன்றம்‌ உறுதிப்படுத்தியது. 


அதற்குப்‌ பிறகு இருவேறு வழக்குகளில்‌ உச்ச 
நீதிமன்றம்‌ இந்துத்துவா இயக்கத்தை 
நியாயப்படுத்தும்‌ தீர்ப்பினை, அரசியல்‌ சாசன 
அமர்வு (பெஞ்ச்‌) முன்‌ வைக்க வேண்டும்‌ என்று 
முடிவு செய்தாலும்‌, இந்த வழக்குகளுக்காக பெரிய 
அரசியல்‌ சாசன அமர்வுகளை ஏற்படுத்த உச்ச 
நீதிமன்றத்திற்கு இதுவரை நேரம்‌ கிடைக்கவில்லை. 
இந்த வழக்குகளில்‌ ஒன்றை அரசியல்‌ சாசன 
அமர்வுக்கு கொண்டு வருவதில்‌ முக்கியப்‌ பங்கு 
வகித்த மும்பையைச்‌ சேர்ந்த வழக்குரைஞர்‌ பி. ஏ. 
தேசாய்‌ இக்கருத்தரங்கில்‌ பங்கேற்று, இந்துத்துவா 
மற்றும்‌ இந்து மதம்‌ ஆகியவற்றிற்கு உள்ள 
வேறுபாடுகள்‌ குறித்து விரிவாகப்‌ பேசினார்‌. 

“கம்யூனலிசம்‌ காம்பட்‌' இதழின்‌ இணை 
ஆசிரியரான தீஸ்தா செடல்வாட்‌ தனது முடிவுகளை - 
“வெறித்தனமான வெறுப்புப்‌ பேச்சும்‌ இந்திய 
நீதிமன்றங்களும்‌” என்ற கட்டுரையாகப்‌ படித்தார்‌. 
அதில்‌ பொதுவாக நீதித்துறை குறிப்பாக உயர்‌ 
நீதிபதிகள்‌ வெறித்தனமான வெறுப்பு பேச்சு குறித்த 
சட்டவரையறைகளை தெரியப்படுத்துவதில்‌ 
கவனக்குறைவாக இருந்து வருவதாகக்‌ கூறினார்‌. 


இந்திய குற்றவியல்‌ சட்டத்தின்‌ கீழ்‌ குற்றங்களாகக்‌ 
கருதப்படும்‌ பிரிவுகள்‌ 153 ஏ, 153 பி, 505 மற்றும்‌ 295 
ஆகியவை மக்களில்‌ ஒரு சாராருக்கு எதிராக 
வன்முறை மற்றும்‌ வெறுப்பைத்‌ தூண்டும்‌ வகையில்‌ 
எழுதுவது மற்றும்‌ பேசுவது குறித்ததாகும்‌. 


பாபர்‌ மசூதி இடிக்கப்பட்ட பிறகு, நடைபெற்ற 
வன்முறையின்‌ போது பால்தாக்கரே தனது “சாம்னா' 
இதழில்‌, இந்திய முஸ்லிம்களுக்கு எதிராக கக்கிய 
வெறித்தனமான வெறுப்புப்‌ பேச்சை பம்பாய்‌ உயர்‌ 
நீதிமன்றம்‌, “இந்த வார்த்தைகள்‌ தேசத்திற்கு எதிரான 
முஸ்லிம்களை நோக்கி பயன்படுத்தப்பட்டன” என்ற 
அடிப்படையில்‌ நியாயப்படுத்தியதை இந்திய உச்ச 
நீதிமன்றம்‌ சரி செய்யவில்லை. உச்ச நீதிமன்றம்‌ 
தனது முடிவை மாற்றிக்‌ கொள்ள வேண்டும்‌ 
என்பதற்காக, நாடு முழுவதிலுமிருந்து 30 ஆயிரம்‌ 
கையெழுத்துகள்‌ கொண்ட தேசிய இயக்கம்‌ 
நடத்தப்பட்ட போதும்‌ உச்ச நீதிமன்றம்‌ அதை கண்டு 
கொள்ளவில்லை. மே 2007 வருண்‌ காந்தி உத்தரப்‌ 
பிரதேச தேர்தவின்‌ போது விஷத்தனமான 
பேச்சுகளை பேசிய பிறகு, அதற்கெதிராக 
குடிமக்களால்‌ இயக்கம்‌ நடத்தப்பட்டபோதும்‌, தேர்தல்‌ 
ஆணையம்‌ வேட்பாளருக்கு எதிராக எந்த 
நடவடிக்கையும்‌ எடுக்கவில்லை. 


வேட்பாளர்‌ உத்தரப்பிரதேச மாநிலம்‌, பில்பிட்‌ 
தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றதோடு மட்டுமின்றி, 
அரசியல்‌ வர்க்கமோ, அரசோ, நீதித்துறையோ, 
தலைமை தேர்தல்‌ ஆணையரோ விஷமத்தனமான 
பேச்சுகளை 2007 தேர்தலின்‌ போது பேசிய 
வேட்பாளருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும்‌ 
எடுக்கவில்லை. இத்தகைய விஷயங்களில்‌ 
நீதித்துறை நடவடிக்கை எதுவும்‌ எடுக்காமல்‌ 
இருப்பது குறித்து உச்ச நீதிமன்ற வழக்குரைஞர்‌ 
பிரசாந்த்‌ பூஷண்‌, பம்பாய்‌ உயர்‌ நீதிமன்ற 
வழக்குரைஞர்‌ மிஹிர்‌ தேசாய்‌, அலகாபாத்‌ உயர்‌ 


நீதிமன்றத்தின்‌ ரவி கிரண்‌ ஜெயின்‌ ஆகியோர்‌ 
விளக்கமாகப்‌ பேசினர்‌. 


டிசம்பர்‌ 6, 1992 அன்று பாபர்‌ மசூதி இடிக்கப்பட்ட 
பிறகு நாடு முழுவதும்‌ மத சிறுபான்மையினருக்கு 
எதிராக வன்முறை வெடித்த பிறகு பா.ஜ.க. அரசுகள்‌ 
மத்திய அரசால்‌ டிஸ்மிஸ்‌ செய்யப்பட்டது குறித்த 
வழக்கில்‌ - 1994 இல்‌ 9 நீதிபதிகள்‌ அடங்கிய உச்ச 
நீதிமன்ற பெஞ்ச்‌, மதச்சார்பின்மையே இந்திய 
அரசியல்‌ சாசனத்தின்‌ மாற்ற முடியாத அடிப்படைக்‌ 
கூறாக இருக்கிறது என்று தீர்ப்பளித்துள்ளது. 
ஆனால்‌, இந்த முக்கியத்‌ தீர்ப்பு ஓராண்டுக்குப்‌ பிறகு 
1995 இல்‌ உச்ச நீதிமன்றத்தில்‌ வெளிவந்த, 
இந்துத்துவாவை நியாயப்படுத்திய தீர்ப்பால்‌ 
அலட்சியப்படுத்தப்பட்டது. 


மதவெறி அரசியலின்‌ விளைவுகள்‌ : 


கர்நாடகா, மத்தியப்‌ பிரதேசம்‌, குஜராத்‌, 
மகாராட்டிரா, உத்தரப்‌ பிரதேசம்‌ ஆகிய 
மாநிலங்களிலிருந்து வந்திருந்த துடிப்பான 
பேச்சாளர்‌ குழுக்கள்‌, மதவெறி அரசியலால்‌ 
அடிமட்டத்தில்‌ ஏற்பட்டுள்ள விளைவுகள்‌ குறித்து 
இத்தெளிவான புரிதலை ஏற்படுத்தினர்‌. 


கர்நாடக மாநிலம்‌, சிக்மகளூர்‌ மாவட்டத்தில்‌ 
பாபா போதாங்கிரி கோயில்‌ தொடர்பான ஆபத்தான 
மோதல்‌ தவிர்க்கப்பட்டுள்ளது. இதில்‌ “கர்நாடகா மத 
நல்லிணக்க அமைப்பு துடிப்பான பங்கினை 
வகித்தது. பா.ஜ.க. மற்றும்‌ சங்பரிவார்‌ திரட்டிய 
வன்முறை கும்பலுக்கெதிராக மாவட்டத்தில்‌ 
மக்களை திரட்டி மேற்கூறிய அமைப்பும்‌ “நீதி மற்றும்‌ 
அமைதிக்கான குடிமக்கள்‌! என்ற அமைப்பும்‌ 
செயல்பட்டு, 10 ஆண்டுகளுக்குப்‌ பிறகு 
இவ்வமைப்புகள்‌ உள்ளூரில்‌ நடந்த சட்டத்திற்கு 
புறம்பான நடவடிக்கைகள்‌ குறித்து உச்ச 
நீதிமன்றத்தில்‌ வழக்கு தொடுத்தனர்‌. 


உச்ச நீதிமன்றம்‌ இச்சட்டத்திற்கு புறம்பான 
நடவடிக்கைகளுக்கு எதிராக தடை விதித்தாலும்‌, 
அதன்‌ பிறகு கர்நாடக அரசின்‌ வழிபாட்டுத்‌ தலம்‌ 
அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியரின்‌ செயல்பாடுகள்‌ 
நீதிமன்றத்தை அவமதித்திருந்தாலும்‌, இது குறித்து 
உச்ச நீதிமன்றம்‌ உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. 


மேற்கூறப்பட்டுள்ள பிரச்சனையோடு 
வழிபாட்டுத்‌ தலங்கள்‌ சட்டத்தின்‌ கீழ்‌ 
தொடுக்கப்பட்ட மற்ற வழக்குகள்‌ ஒரு தெளிவான 
சட்ட வரையறையை வெளிப்படுத்த தவறியுள்ளது 
மட்டுமின்றி, உயர்‌ நீதி மன்ற நீதிபதிகள்‌ கிரிமினல்‌ 
மற்றும்‌ சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளை 
கட்டுப்படுத்தவோ, தண்டிக்கவோ தயங்குகிறார்கள்‌ 
என்பதையும்‌ வெளிப்படுத்துகிறது. நாடு முழுவதும்‌ 
மதச்‌ சிறுபான்மையினர்‌ கோயில்களாக அல்லது 
பன்மத வழிபாட்டுத்‌ தலங்களாக இருக்கும்‌ 30 ஆயிரம்‌ 
கோயில்களை சட்டத்திற்கு புறம்பாக 
கைப்பற்றுவதற்கு - பாரதிய ஜனதா கட்சியும்‌ 
வி.எச்‌.பி.யும்‌ திட்டமிட்டுள்ளன என்பதை மே 2003 
இல்‌ “கம்யூனலிசம்‌ காம்பட்‌' இதழ்‌ வெளிப்படுத்தி, 
அந்த 30 ஆயிரம்‌ கோயில்களின்‌ பெயர்களைப்‌ பதிவு 
செய்ததை தீஸ்தா செடல்வாட்‌ குறிப்பிட்டுப்‌ 
பேசினார்‌. 


பஜ்ரங்தள்‌ மூலம்‌ தனது அரசியல்‌ வாழ்வை 
வளர்த்துக்‌ கொண்ட பா.ஜ.க. நாடாளுமன்ற 
உறுப்பினர்‌ வினய்‌ கத்தியார்‌, டிசம்பர்‌ 29, 2002 அன்று 
வாரணாசியில்‌ முஸ்லிம்கள்‌ காசி மற்றும்‌ மதுரா 
மசூதிகளை வி.எச்‌.பி. பஜ்ரங்‌ தள்‌ அமைப்புகளிடம்‌ 
கொடுத்து விடவேண்டும்‌ என்று மிரட்டல்‌ விடுத்தார்‌. 
அதற்குப்‌ பிறகு மார்ச்‌ 1, 2003 அன்று உத்தரப்பிரதேச 
மாநிலம்‌ படோஹியிலும்‌ அதே ஆண்டு மார்ச்‌ 10 
அன்றும்‌, வி.எச்‌.பி.யின்‌ சர்வதேச செயலாளர்‌ 
பிரவின்‌ தொகாடியா இதே மிரட்டல்களை மிகுந்த 
விஷத்தனமான வெறித்தனத்துடன்‌ மீண்டும்‌ 


வலியுறுத்தினார்‌. ஆர்‌.எஸ்‌.எஸ்‌. அமைப்பும்‌ தனது 
பேச்சாளர்‌ எம்‌.எஸ்‌. வைத்யா மூலம்‌ காசி மற்றும்‌ 
மதுரா கோயில்கள்‌ “விடுதலை பெறுவதற்கான 
வி.எச்‌.பி.யின்‌ விஷத்‌ திட்டத்திற்கு, தனது முழு 
ஆதரவையும்‌ வெளிப்படுத்தியது. 


ராஜஸ்தானில்‌ உள்ள பாபா ராம்தேவ்‌ கோயில்‌, 
வலதுசாரி பெரும்பான்மை இந்துத்துவ அரசியல்‌, 
மதப்‌ குழுக்களால்‌ எடுத்து கொள்ளப்பட்டதை சிறந்த 
வரலாற்று அறிஞர்‌ கே.எம்‌. சிறீமலி விளக்கினார்‌. 
இதேபோன்று குஜராத்‌ மாநிலத்தில்‌ உள்ள பியாரானா 
முஸ்லிம்‌ தர்கா, இந்து மதவெறி அமைப்புகளின்‌ 
பொறியில்‌ சிக்கியிருப்பதை தீஸ்தா செடல்வாட்‌ 
குறிப்பிட்டார்‌. 


துடிப்பான குடிமக்கள்‌ முனைப்பு, சிறுபான்மை 
மக்களிடமிருந்து வெளிப்பட்டு 2005 இலிருந்து 
கோரக்பூரில்‌ சுவாமி ஆதித்யாநாத்தின்‌ 
வெறித்தனமான பேச்சுகளை 
கட்டுப்படுத்தியிருக்கிறது. வழக்குரை ஞர்கள்‌ ஆசாத்‌ 
அயாத்‌ மற்றும்‌ பர்வேஸ்‌ பர்வாஸ்‌ ஆகியோர்‌ 
ஆதித்யாநாத்திற்கு எதிராக, வெற்றிகரமாக முதல்‌ 
தகவல்‌ அறிக்கை பதிவு செய்வதற்காக நீதிமன்ற 
உத்தரவு பெற்றதை குறிப்பிட்டனர்‌. இந்த 
வெறித்தனமான மதகுரு, அதற்குப்‌ பிறகு தடை 
உத்தரவைப்‌ பெற உச்ச நீதிமன்றத்திற்கு ஓட 
வேண்டியிருந்தது. 


வரலாற்று அறிவியல்‌, தொல்பொருள்‌ ஆய்வு, 
மனித உரிமைகள்‌ முனைப்பு, சட்டம்‌ மற்றும்‌ 
நீதித்துறை கோட்பாடுகள்‌ என்று அறிவைத்‌ 
தூண்டிய வளமான உரையாடல்கள்‌ மூன்று நாட்கள்‌ 
கருத்தரங்கில்‌ இடம்‌ பெற்றன. ராம ஜென்ம பூமி 
இயக்கத்தின்‌ அரசியலுக்குப்‌ பின்னால்‌ உள்ள 
குறிக்கோள்‌ ராமனுக்கு கோயில்‌ கட்டுவது அல்ல. 
ஆனால்‌, மதத்தின்‌ மொழியையும்‌, பிரசங்கத்தையும்‌ 


தவறாகப்‌ பயன்படுத்தி - இந்தியாவை அரசியல்‌ 
ரீதியாக ஒரு பெரும்பான்மை சர்வாதிகார நாடாக 


ஆக்குவதே ஆகும்‌. 
தமிழில்‌ : இனியன்‌ இளங்கோ 


பார்‌ கவுன்சில்‌ தேர்தல்‌ - 
வாக்களிக்கும்‌ முன்‌ 
சிந்திப்போம்‌...! 
THURSDAY, FEBRUARY 10, 2011 


சட்டத்தொழில்‌ குறித்த நெறிகளை வகுக்கும்‌ 
அதிகாரம்‌ கொண்ட பார்‌ கவுன்சிலுக்கு தேர்தல்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களை கவர்ந்து 
ஓட்டுகளை பெறுவதற்கு அனைத்து 
வேட்பாளர்களும்‌ தத்தம்‌ வசதிக்கு ஏற்ப பல்வேறு 
யுக்திகளை கையாண்டு வருகின்றனர்‌. சீருடைத்‌ 
துணி முதல்‌ அலுவலகத்திற்கு குளிர்சாதனப்‌ 
பெட்டிவரை ஏராளமான “அன்பளிப்பு”கள்‌ உலா 
வருவதாக தகவல்கள்‌ வெளியாகின்றன. 


இவ்வாறெல்லாம்‌ அன்பளிப்புகளை அளித்து 
பதவிக்கு வரும்‌ பார்‌ கவுன்சில்‌ உறுப்பினர்கள்‌ 
என்ன செய்யப்போகின்றனர்‌? எதற்காக 
அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும்‌? என்பது 
போன்ற கேள்விகள்‌ எழுப்பப்படுவதில்லை. 


நாடாளுமன்ற, சட்ட மன்ற தேர்தலில்‌ 
போட்டியிடுபவர்களிடமும்‌ இந்த கேள்விகள்‌ 
கேட்கப்படவேண்டும்‌ என்றாலும்‌, அந்த தேர்தலில்‌ 
வாக்களிப்பவர்களுக்கு கல்வித்‌ தகுதி 
தேவையில்லை. எனவே பாமரரும்‌ வாக்களிக்கும்‌ 
தேர்தலில்‌ முட்டாள்தனமாக வாக்களிப்பவர்களைப்‌ 


பார்த்து கோபப்படாமல்‌ பரிதாபப்படலாம்‌. 


ஆனால்‌ பார்‌ கவுன்சில்‌ தேர்தலோ குறைந்த 
பட்சம்‌ இரண்டு பட்டங்களைப்‌ 
பெற்று “கற்றுணர்ந்த” வழக்கறிஞர்கள்‌ வாக்களித்து, 
தங்கள்‌ பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும்‌ தேர்தல்‌. 
இந்த தேர்தலிலும்‌ கேள்விகள்‌ கேட்கப்படாமல்‌ 
வாக்களிப்பதை ஏற்க முடியாது: ஏற்கக்கூடாது! 


சமூகப்‌ பொறுப்புள்ள ஒரு நல்ல வழக்கறிஞர்‌, 
தமது வாழ்க்கையில்‌, மக்களுக்கு பிரசினைகள்‌ 
இல்லாத சமூகத்தை வடிவமைக்கும்‌ 
பொறியாளனாக - சமூக நோய்‌ தீர்க்கும்‌ 
மருத்துவனாக - புதிய அம்சங்களை சோதித்துப்‌ 
பார்க்கும்‌ ஆராய்ச்சியாளனாக - அவற்றை 
மக்களுக்கு எடுத்துச்‌ சொல்லும்‌ ஆசிரியனாக வாழ 
முடியும்‌. 


அரசு அமைப்பின்‌ மக்கள்‌ விரோத 
செயல்பாடுகள்‌, அதிகாரிகளின்‌ செயலற்ற நிலை, 
சமூகத்தின்‌ அவலம்‌ குறித்து பேசுவதற்கான 
சுதந்திரம்‌ மருத்துவர்களுக்கோ, 
பொறியாளர்களுக்கோ, ஆசிரியர்களுக்கோ, பிற 
துறை சார்ந்தர்களுக்கோ முழுமையாக இல்லை. 
ஆனால்‌ இது குறித்து பேசுவதற்கான உரிமையும்‌, 
தளமும்‌ வழக்கறிஞர்களுக்கு உள்ளது. 


உதாரணமாக இந்திய சுற்றுச்சூழல்‌ சட்டவியலில்‌ 
சரித்திரம்‌ படைத்த எம்‌.சி. மேத்தா என்று 
அமைக்கப்படும்‌ மகேஷ்‌ சந்தர்‌ மேத்தாவைக்‌ 
கூறலாம்‌. இன்று இந்தியாவின்‌ அரசியல்‌ சட்டத்தை 
படிக்கும்‌ எந்த மாணவரும்‌ எம்‌. சி. மேத்தாவை 
புறக்கணித்துவிட்டு அரசியல்‌ சட்டத்தில்‌ தேர்வு பெற 
முடியாது. 


ஒரு தனிப்பட்ட வழக்கறிஞரே இவ்வாறு பொருள்‌ 
பொதிந்த வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும்‌ 


என்றால்‌, இந்தியாவில்‌ உள்ள வழக்கறிஞர்களை 
கட்டுப்படுத்தும்‌ அதிகாரம்‌ கொண்ட பார்‌ கவுன்சில்‌ 
என்னென்ன செய்ய முடியும்‌? 


சட்டக்கல்வியையும்‌, வழக்கறிஞர்‌ தொழில்‌ 
நடத்தைகளையும்‌ இன்றைய நிலையில்‌ பார்‌ 
கவுன்சிலே முழுமையாக கட்டுப்படுத்துகிறது. 


ஆனால்‌ சட்டக்கல்வியின்‌ தரமோ, 
வழக்கறிஞர்களின்‌ தொழில்‌ திறனோ- நடத்தை 
நெறிமுறைகளோ பாராட்டத்தக்க அளவில்‌ 


இருக்கிறதா? என்ற கேள்வி எழுப்பினால்‌ ஏமாற்றமே 
மிஞ்சும்‌! 


எந்தவிதமான அடிப்படைத்தகுதிகளும்‌ 
இல்லாதவர்களுக்கு சட்டக்கல்லூரி ஆரம்பிப்பதற்கு 
சர்ச்சைக்குரிய விதத்தில்‌ அனுமதி அளிப்பது; அங்கு 
பயிலும்‌ மாணவர்களுக்கு உரிய சட்ட அறிவு இல்லை 
எனக்கூறி பார்‌ கவுன்சில்‌ சார்பாக தனித்தேர்வு 
நடத்துவது போன்ற இரட்டை வேடத்தையே 
பார்கவுன்சில்‌ போடுவதாக தோன்றுகிறது. 


கல்லூரி செயல்படும்‌ மாநிலத்திலேயே 
வசிக்காமல்‌, வேறு மாநிலங்களில்‌ வசித்துக்‌ 
கொண்டு பட்டம்‌ பெறும்‌ வழக்கறிஞர்கள்‌ 
நேர்மையாக வழக்கறிஞர்‌ தொழிலை 
மேற்கொள்வார்கள்‌ என்று எப்படி 
எதிர்பார்க்க முடியும்‌? 


சட்டக்கல்வி, வழக்கறிஞர்‌ தொழில்‌ 
நெறிமுறைகளை கட்டுப்படுத்துவதோடு பார்‌ 
கவுன்சிலின்‌ பணிகள்‌ நிறைவடைவதில்லை. 


புதிய சட்டங்கள்‌ இயற்றுவதிலும்‌, 
சட்டத்திருத்தங்கள்‌ மேற்கொள்ளப்படுவதிலும்‌, 
நீதித்துறையில்‌ செய்யப்படும்‌ மாற்றங்களிலும்‌ பார்‌ 
கவுன்சில்‌ முக்கிய பங்காற்ற வேண்டும்‌. 


உலகமய பொருளாதாரச்‌ சூழலில்‌ 
இந்தியர்களின்‌ வாழ்வுரிமையை பறிக்கும்‌ 
விதத்திலும்‌, பன்னாட்டு வணிக நிறுவனங்களின்‌ 
நலன்களை பாதுகாக்கும்‌ நோக்கத்திலும்‌ பல்வேறு 
சட்டங்கள்‌ “அறிவுச்‌ சொத்துரிமை” உள்ளிட்ட 
துறைகளில்‌ இயற்றப்படுகின்றன. 


மேலும்‌ பயங்கரவாதத்தை ஒழிப்பது என்ற 
பெயரில்‌ குடிமக்களுக்கு இந்திய அரசியல்‌ அமைப்புச்‌ 
சட்டம்‌ வழங்கும்‌ உரிமைகளை மீறும்‌ பல்வேறு 
கருப்புச்‌ சட்டங்களும்‌ நிறைவேற்றப்படுகின்றன. 


இந்திய அரசியல்‌ அமைப்புச்‌ சட்ட சிற்பி 
மாமேதை அம்பேத்கரின்‌ நோக்கங்களுக்கும்‌, 
அரசியல்‌ அமைப்புச்‌ சட்ட கருதுகோள்களுக்கும்‌ 
எதிராக இந்திய அரசு பலமுனைகளிலும்‌ 
செயல்படுவதாலேயே வடகிழக்கு மாநிலங்களில்‌ 
தீவிரவாதம்‌ பரவி வருகிறது. இது குறித்து விரிவான 
விவாதங்களை முன்னெடுக்க வேண்டிய கடமையும்‌, 
பொறுப்பும்‌ பார்‌ கவுன்சிலுக்கு உள்ளது. ஆனால்‌ 
இது போன்ற விவகாரங்களில்‌ பார்கவுன்சில்‌ 
அமைப்புகள்‌ எந்த கருத்தையும்‌ கூறியதாக 
தெரியவில்லை. 


இது போன்ற விவகாரங்கள்‌ குறித்து 
விவாதங்களை முன்னெடுத்து, மக்கள்‌ நலன்களை 
பாதுகாப்பதும்‌ பார்‌ கவுன்சிலின்‌ கடமையே. உலகில்‌ 
பல்வேறு முன்னேறிய நாடுகளில்‌ உள்ள பார்‌ 
கவுன்சில்‌ அமைப்புகள்‌ இது போன்ற பணிகளை 
மேற்கொண்டு வருகின்றன. 


ஆனால்‌ இந்தியாவிலோ இந்திய பார்‌ 
கவுன்சிலின்‌ தலைவரே, இந்திய அரசின்‌ தலைமை 
வழக்கறிஞராகவும்‌ இருக்கும்‌ விநோதமான நிலை 
நிலவுகிறது. மக்கள்‌ விரோத சட்டங்களை அரசு 
நிறைவேற்றினாலும்‌ அதை ஆதரிக்கும்‌ கடமை 
கொண்ட இந்திய அரசின்‌ தலைமை வழக்கறிஞரே, 


இந்திய பார்‌ கவுன்சிலுக்கும்‌ தலைவராக இருப்பதால்‌, 
மக்களுக்கு எதிரான சட்டங்கள்‌ 
நிறைவேற்றப்படும்போது, அது குறித்து 
நடுநிலையாக விமர்சிக்கவோ, விவாதிக்கவோ பார்‌ 
கவுன்சில்‌ முன்‌ வருவதில்லை. 


இந்திய பார்‌ கவுன்சிலின்‌ அதிகாரத்தை 
பறிக்கும்‌, “சட்டத்தொழில்‌ புரிவோர்‌ (தொழில்‌ 
தரத்தை நெறிப்படுத்தல்‌ மற்றும்‌ பேணுதல்‌, 
வழக்காடிகளின்‌ நலன்‌ காத்தல்‌ மற்றும்‌ சட்டத்தின்‌ 
ஆட்சியை நிலைநிறுத்தல்‌) சட்டம்‌, 2010” போன்ற 
சட்டங்களின்‌ மூலம்‌ சுயேச்சையாக தொழில்‌ புரிய 
வேண்டிய வழக்கறிஞர்களை அரசின்‌ 
கட்டுப்பாட்டுக்குள்‌ கொண்டு வருவதற்கு மத்திய 
அரசு முயற்சித்தாலும்‌, இந்திய பார்‌ கவுன்சில்‌ 
செயலற்று இருக்க வேண்டிய நிர்பந்தம்‌ ஏற்படுகிறது. 


எந்த ஒரு உயிரோ, அமைப்போ தனது 
இயக்கம்‌ மூலமாகவே தான்‌ செயல்படும்‌ தளத்தை 
விரிவு படுத்தும்‌. ஆனால்‌ பார்‌ கவுன்சில்‌ அமைப்போ 
செயலற்று இருப்பதன்‌ மூலமாகவே செயல்படும்‌ 
தளத்தை சுருக்கிக்கொள்கிறது. 


இந்தச்‌ சூழலில்தான்‌ தமிழ்நாட்டில்‌ 
பார்கவுன்சில்‌ தேர்தல்‌ நடைபெறுகிறது. இந்த 
தேர்தலிலும்‌ மேற்கூறப்பட்ட அம்சங்கள்‌ குறித்து எந்த 
விவாதமும்‌ நடத்தாமலேயே வாக்கு கேட்கும்‌ பணி 
உள்ளிட்ட தேர்தல்‌ பணிகள்‌ நடைபெறுகின்றன. 


உலகின்‌ பல நாடுகளிலும்‌ சமூக ரீதியான 
மாற்றங்களும்‌, அரசியல்‌ ரீதியான மாற்றங்களும்‌ 
அந்தந்த நாட்டு வழக்கறிஞர்களால்தான்‌ 
முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின்‌ 
சுதந்திரப்போரை முன்னெடுத்தவர்களிலும்‌ பலர்‌ 
சட்டம்‌ பயின்று, சட்டத்தொழில்‌ புரிந்தவர்களே! 


ஆனால்‌ இன்று நாடு இரண்டாவது சுதந்திரப்‌ 


போரை முன்னெடுக்க வேண்டிய சூழலில்‌, அதற்குரிய 
அரசியல்‌ விழிப்புணர்வு இல்லாமலோ, அல்லது வேறு 
காரணங்களாலோ வழக்கறிஞர்கள்‌ பின்னடைந்து 
இருந்துவிடக்கூடாது. ஒரு சமூகத்தில்‌ எதிர்காலத்தில்‌ 
நிகழவிருக்கும்‌ சூழலை கணக்கிட்டு 
முன்னெச்சரிக்கையாக செயல்படவேண்டிய 
சமூகக்கடமை சட்டத்தொழில்‌ புரிவோருக்கே 
உள்ளது. 


இவ்வாறு சமூகமாற்றத்தின்‌ ஊக்கியாக 
செயல்படவேண்டிய வழக்கறிஞர்‌ சமூகத்தை 
கட்டுப்படுத்தும்‌ அதிகாரம்‌ கொண்ட பார்‌ கவுன்சில்‌, 
மேற்கூறிய அம்சங்கள்‌ குறித்து எந்த கொள்கையும்‌ 
இல்லாதவர்களின்‌ கைகளில்‌ சிக்குவது சமூகத்தை 
சீரழிக்கவே உதவும்‌. 


எனவே பார்‌ கவுன்சில்‌ தேர்தல்‌ 
வேட்பாளர்களிடம்‌ மேற்குறிப்பிட்ட அம்சங்களில்‌ 
அவர்களின்‌ நிலை குறித்து கேள்வி எழுப்புவோம்‌! 
வேட்பாளர்களின்‌ தகுதி அறிந்து வாக்களிப்போம்‌!! 
சட்டத்தொழிலின்‌ மேன்மை காத்து, சமூக மாற்றத்தை 
முன்னெடுப்போம்‌!!! 


சுந்தரராஜன்‌ 
(Email: sundar@LawyerSundar.net) 


விவசாயிகளின்‌ 
உரிமையை பறிக்கும்‌ 
விதைகள்‌ சட்ட மசோதா - 
2010 


TUESDAY, FEBRUARY 15, 2011 


கடந்த நாடாளுமன்ற கூட்டத்‌ தொடர்‌ எதிர்‌ 
கட்சிகளின்‌ நடவடிக்கை காரணமாக பல சட்ட 
மசோதாக்களை நிறைவேற்றாமல்‌ முடிவடைந்தது. 
அப்படி சட்டமாக நிறைவேறாமல்‌ போன ஒரு சட்ட 
மசோதா -விதை சட்ட மசோதா 2010 (Seed Bill 2010). 
பசுமைப்‌ புரட்சியை தொடர்ந்து புதிய வகை விதை 
உற்பத்தி மற்றும்‌ விதை வர்த்தகத்தில்‌ தனியார்‌ 
நிறுவனங்களின்‌ அதிகரிப்பு காரணமாக 
விதைகளின்‌ தரத்தையும்‌, உற்பத்தி மற்றும்‌ 
விநியோகத்தையும்‌ முறைப்படுத்துவதற்கு 1966-ம்‌ 
ஆண்டு விதைகள்‌ சட்டம்‌ இயற்றப்பட்டது. இந்த 
சட்டத்தில்‌ உலகமய-பொருளாதார சூழலுக்கு ஏற்ப 
மாற்றங்களை கொண்டு வர எண்ணிய மத்திய 
அரசு கடந்த 2004-ம்‌ ஆண்டு விதைகள்‌ சட்ட 
மசோதாவை (8860 Bill 2004) கொண்டு வந்தது. 
இச்சட்டம்‌ நாடு முழுவதும்‌ பயன்படுத்தப்படும்‌ 
விகைகள்‌ அனைத்தும்‌ மத்திய 
அரசால்‌ உருவாக்கப்படும்‌, தேசிய பதிவு 
ஆவணத்தில்‌ பதிவு செய்யப்பட 


வேண்டுமென கட்டாயப்படுத்தியது. 

அப்படி பதிவு செய்தவர்‌ மட்டுமே விதைகளை விற்பனை செ 
கூறியது. மேலும்‌ விவசாயிகளுக்கு எதிரான பல 
அம்சங்களை கொண்டிருந்த இச்சட்ட மசோதா, 


பலத்த எதிர்ப்பின்‌ காரணமாக, தேவையான 
மாற்றங்களை செய்ய நாடாளுமன்ற கூட்டு 
குழுவிற்கு அனுப்பட்டது. 


அதன்பின்‌ இந்த சட்ட மசோதா பல மாற்றங்கள்‌ 
செய்யப்பட்டு இப்பொழுது விதைகள்‌ சட்ட 
மசோதா 2010 (Seed Bill 2010) என மறு 
உருவெடுத்துள்ளது. ஆனாலும்‌ இந்த மசோதா 
பழைய அபாயமிக்க பிரிவுகளுடனேயே வந்துள்ளது. 
உதாரணமாக, விவசாயிகளுக்கு இச்சட்டத்தின்‌ கீழ்‌ விதைகஃ 


தங்கள்‌ விதைகளை வணிகப்பெயரிட்டு விற்க முடியாது. அ। 


விவசாயிகளின்‌ பாரம்பரிய விதைகளை இச்சட்டத்தின்‌ 2 
இருப்பினும்‌ இச்சட்டத்தின்‌ கீழ்‌ பதிவு 
செய்ய ஒரு பயிரின்‌ மூலத்தை (௨826) தெரிவிக்க தேவைய 
Engineering) செய்து புதிய வகை விதை என்னும்‌ 
பெயரில்‌ அவற்றை பதிவு செய்யும்‌ ஆபத்தும்‌ இதில்‌ 
உள்ளது. 


மேலும்‌ இந்த சட்டம்‌, விதை கண்காணிப்பாளருக்கு (Seed 
Inspector) ஏற்கனவே இருந்ததைவிட அதிகப்படியான அதிகா! 


முன்பு இருந்த மாநிலங்களுக்கான 
பிரதிநிதித்துவம்‌ பறிக்கப்பட்டு புதிய சட்டத்தின்‌ கீழ்‌ 
மாநிலங்கள்‌ ஐந்து மண்டலங்களாகப்‌ பிரிக்கப்பட்டு 
சுழற்சி முறையில்‌ 
மண்டலத்திற்கான பிரதிநிதித்துவமாக 
வழங்கப்பட்டுள்ளதது. இது மாநிலங்களுக்கான 
உரிமைகளை தட்டிப்‌ பறிப்பதாகும்‌. 


தாவரங்களுக்கு காப்புரிமை கொடுப்பதற்காக 
கொண்டு வரப்பட்ட தாவர ரகங்கள்‌ மற்றும்‌ 


உழவர்களின்‌ உரிமைகள்‌ பாதுகாப்புச்‌ சட்டம்‌, 2001, 
கூட விவசாயிகளுக்கு உழவர்களின்‌ உரிமைகள்‌ 
என்னும்‌ பிரிவு இப்படி கூறுகிறது: “இச்சட்டத்தின்‌ கீழ்‌ 
பாதுகாக்கப்பட்ட ஒரு ரகத்தை சேமிக்கவும்‌, 
பயன்படுத்தவும்‌, விதைக்கவும்‌, மறுமுறை 
விதைக்கவும்‌, பரிமாற்றம்‌ செய்யவும்‌, பகிர்ந்து 
கொள்ளவும்‌ அல்லது நிலத்தில்‌ விளைவிக்கப்பட்ட 
விதை உள்ளிட்ட விளைபொருட்களை விற்கவும்‌, 
இச்சட்டம்‌ நடைமுறைக்கு வருவதற்குமுன்‌ ஒரு 
உழவருக்கு இருந்த அனைத்து உரிமைகளுக்கும்‌ 
உடையவராகக்‌ கருதப்படுவார்‌.” ஆனால்‌ இந்த 
உரிமைகளை பறிக்கின்ற வகையில்‌ விதை சட்ட 
மசோதா அமைந்துள்ளது. மேலும்‌ இச்சட்டம்‌ தாவர 
வகை பயிர்களுக்கு 15 ஆண்டு கால காப்புரிமையும்‌, 
மரவகைகளுக்கு 18 ஆண்டு கால காப்புரிமையும்‌ 
கொடுக்கிறது. இதனை மிஞ்சும்‌ வகையில்‌ விதைச்‌ 
சட்ட மசோதா தாவர வகைகளுக்கு 30 ஆண்டு கால 
பதிவு உரிமையும்‌ மரம்‌ வகைகளுக்கு 36 ஆண்டு கால 
பதிவு உரிமையும்‌ வழங்குகிறது. அதாவது, இந்த 
பதிவு உரிமை காலகட்டத்தில்‌ பதிவு பெற்றவரை 
தவிர்த்து வேறு யாரும்‌ இந்த விதை வகைகளை 
விற்பனை செய்ய முடியாது. 


இந்தியாவில்‌ சுமார்‌ 70 சதவித விதைகள்‌ 
விவசாயிகள்‌ மூலமே உற்பத்தி செய்யப்பட்டு 
விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்‌ 
இம்மசோதா நாடாளுமன்றத்தில்‌ நிறைவேற்றப்‌ பட்டு 
சட்டமாக்கப்பட்டால்‌, விவசாயிகளின்‌ பாரம்பரிய 
உரிமைகள்‌ அனைத்தும்‌ பறிக்கப்படும்‌. மேலும்‌ 
விவசாயிகளின்‌ அடிப்படை உரிமையான விதை 
சேமிக்கும்‌ உரிமை கூட தண்டனைக்குரிய குற்றமாக 
மாறுகின்ற ஆபத்து உள்ளது. மேலும்‌ விதைகள்‌ 
உற்பத்தி விநியோகம்‌ அனைத்தும்‌ 
நிறுவனமயமாக்கப்படும்‌. 


நிறுவனமயமாகும்‌ வேளாண்மை 


விவசாயிகளின்‌ உரிமைகளை  பறித்தெடுக்கும்‌ 
சட்டங்களை இயற்றும்‌ இதே மத்திய அரசு பன்னாட்டு, 
உள்நாட்டு தனியார்‌ நிறுவனங்களுக்கு பல 
சலுகைகளை வாரி வழங்குகிறது. இதன்‌ ஒரு 
அம்சமாக மத்திய அரசின்‌ கீழ்‌ இயங்கும்‌ உயிரி- 
தொழில்நுட்ப துறையின்‌ தலைமையில்‌ தனியார்‌- 
பொதுத்துறை கூட்டுத்திட்டங்கள்‌ 11016011101௦னு Industry 
partnership Programme (BIPP) அறிவிக்கப்பட்டுள்ளது. 
இத்திட்டப்படி மரபணுமாற்று தொழில்நுட்பம்‌ 
போன்ற உயிரி-தொழில்நுட்பம்‌ சார்ந்த மரபணுமாற்று 
விவசாய உற்பத்திற்கு ஊக்கம்‌ அளிக்கப்படும்‌. 
நிறுவனங்கள்‌ இத்தகைய தொழில்நுட்பங்களுக்கு 
செலவிடப்படும்‌ தொகையை, திட்டதிற்கு ஏற்றவாறு, 
மத்திய அரசிடம்‌இருந்து மானியமாக பெறலாம்‌. 
ஏற்கனவே இத்திட்டத்தின்‌ கீழாக மரபணுமாற்று 
பயிர்களை உற்பத்தி செய்வதற்காக 
மான்சான்டோவின்‌ இந்திய நிறுவனமான Maharashtra 
Hybrid Seeds Company, Metahelix Life Science Private Limited 
மற்றும்‌ Bejo Sheetal Seed Private Limited போன்றவை 
மத்திய அரசிடம்‌ இருந்து மானியம்‌ பெறுகின்றன. 


விவசாயிகளின்‌ தற்கொலை விகிதம்‌ 
அதிகரித்துக்‌ கொண்டு போகும்‌ நிலையில்‌ 
விவசாயிகளின்‌ உரிமைகளை பறித்தெடுக்கும்‌ 
இந்திய அரசு, நிறுவனங்களின்‌ உரிமை காக்கும்‌ 
சட்டங்களை இயற்றுவதும்‌ மானியங்களை வாரி 
வழங்குவதும்‌ இந்திய அரசியலைமைப்புச்‌ 
சட்டத்திற்கு எதிரானதாகும்‌. 


-மு.வெற்றிச்‌ செல்வன்‌ 


அமலுக்கு வராமலே 
அராஜகம்‌ செய்யும்‌ 
தவணைக்‌ கொள்முதல்‌ 
சட்டம்‌ 
FRIDAY, MAY 6, 2011 


அதிக மதிப்புடைய சரக்கு வாகனங்கள்‌, 
மகிழுந்து இருசக்கர, மூன்று சக்கர வாகனம்‌, 
தொலைக்காட்சி பெட்டி, குளிர்சாதனப்‌ பெட்டி, துணி 
துவைக்கும்‌ இயந்திரம்‌, மாவு அரைக்கும்‌ இயந்திரம்‌ 
மடிக்கனினி என்பன உள்ளிட்ட அத்தியாவசியப்‌ 
பொருட்களை, அதன்‌ மொத்த விலையில்‌, ஒரு 
குறிப்பிட்ட அளவு தொகையை முன்பணமாக 
கட்டிவிட்டு மீதுமுள்ள தொகையை தவணை 
முறையில்‌ வாரக்‌ கணக்கிலோ, மாதக்கணக்கிலோ 
செலுத்தும்‌ முறையே தவணைக்‌ கொள்முதல்‌ 
முறையாகும்‌. நடுத்தர மற்றும்‌ அடித்தட்டு மக்களுக்கு 
இந்த முறையானது பெரிய அளவில்‌ உதவியாக 
இருந்து வருகிறது. 


தங்களது கனவுகள்‌ நனவாவதற்கு இந்த 
முறையை பயன்படுத்திக்‌ கொள்கின்றனர்‌. அதே 
நேரத்தில்‌ பல ஏழை குடும்பங்களை சிறிது சிறிதாக 
மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொன்று 


கொண்டிருக்கிறது என்பதையும்‌ கவனத்தில்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


தவணை கொள்‌ முதல்‌ (HIRE PURCHASE SCHEME) 
திட்டத்தால்‌ மக்கள்‌ எதிர்நோக்கும்‌ சவால்கள்‌ :- 


சமீபத்தில்‌ சென்னையில்‌ புகழ்‌ பெற்ற 
பட்டியலின தலைவரான அமரர்‌ எம்‌.சி.ராஜாவின்‌ 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ அனைவரும்‌ 
தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு மக்கள்‌ 
மத்தியில்‌ பெரும்‌ விவாதத்திற்குள்ளானது. அவர்கள்‌ 
தவணைக்‌ கொள்முதல்‌ முறையில்‌ தனியார்‌ 
நிறுவனம்‌ ஒன்றில்‌ வாங்கிய பொருட்களுக்கான 
தவணையைத்‌ திரும்ப செலுத்த முடியாததால்‌ அந்த 
நிறுவனத்தினர்‌ கொடுத்த சித்ரவதைகளின்‌ 
காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தத்தின்‌ 
விளைவாகவே அவர்கள்‌ தற்கொலை செய்து 
கொண்டார்கள்‌ என்று கூறப்பட்டது. இது போன்ற 
தற்கொலைகள்‌ தமிழகத்தில்‌ இன்று பரவலாக 
தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. 


24 மாத ஒப்பந்தத்தில்‌ குறிப்பாக 20 மாதங்கள்‌ 
இருசக்கர வாகனத்திற்கு முறையாக தவணை 
தொகை செலுத்திவிட்டு, மீதமுள்ள நான்கு மாத 
தவணையினை செலுத்த தாமதமான 
காரணத்திற்காக அமுலுக்கே வராத தவணை 
கொள்முதல்‌ சட்டத்தினை பயன்படுத்தி சட்டத்திற்கு 
புறம்பாக “வங்கி குண்டர்களால்‌” வீடு புகுந்து 
களவாடப்படும்‌ இருசக்கர வாகனங்களின்‌ 
எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகிறது 
என்பது மறுக்க முடியாத உண்மை. 


அதிலும்‌ குறிப்பாக ஓரளவிற்கு பண வசதி 
கொண்டவர்களையெல்லாம்‌ கண்டும்‌ காணாமல்‌ 
விட்டு விட்டு சாமானியர்களையும்‌, விவசாய பணி 


மற்றும்‌ பலசரக்கு சாமான்கள்‌ கொண்டு 
செல்வதற்காக இரு சக்கர வாகனம்‌, டிராக்டர்‌ போன்ற 
வாகனங்களை கடன்பட்டு வாங்கியிருக்கும்‌ 
கிராமத்து ஏழைகளைத்தான்‌ ஆட்டுவித்தும்‌, மிரட்டி 
வருகிறார்கள்‌ என்பது தான்‌ வேதனையிலும்‌ 
வேதனை. 


இன்னும்‌ குறிப்பாக இப்படியொரு சட்டமே 
அமுலில்‌ இல்லையென்றும்‌, வங்கி, நிதி 
நிறுவனங்கள்‌, கார்ப்பரேட்‌ அமைப்புகள்‌ 
போன்றவற்றிற்கு தவணை தொகையினை செலுத்த 
தாமதிக்கும்‌ ஒருவரின்‌ உடமையை அத்துமீறி 
திருட்டுத்தனமாக பறிமுதல்‌ என்ற “நவீன 
திருட்டுத்தனம்‌” செய்வதற்கு துளியும்‌ உரிமையில்லை 
என்ற செய்தி பெரும்பாலான காவல்‌ 
நிலையங்களுக்கு தெரியவில்லை என்பதும்‌ 
இவ்வாறு வங்கிகளால்‌ சட்டத்திற்கு முரணாக 
அமர்த்தப்பட்டிருக்கும்‌ குண்டர்களால்‌ பறிமுதல்‌ 
நடக்கும்‌ போது பாதிக்கப்பட்டோருக்கு எதிராகத்தான்‌ 
காவல்துறையின்‌ போக்கும்‌ இருந்து வருகிறது 
என்பது அப்பட்டமான உண்மை. இதற்கான காரணம்‌ 
காவல்நிலையங்களுக்கு இச்சட்டம்‌ குறித்த 
விழிப்புணர்வு இன்னும்‌ சென்றடையவில்லை 
என்பது தான்‌ நிதர்சனம்‌. 


உலகமயமாக்கல்‌ சூழலால்‌ சமீப காலமாக 
கிராமங்கள்‌ காலியாகி நகரங்கள்‌ பெருமளவில்‌ 
உருவாக்கப்பட்டு வருகின்றன. இதன்‌ காரணமாக 
சிறு மற்றும்‌ பெரு நகரங்களில்‌ தனியார்‌ தொழில்‌ 
நிறுவனங்கள்‌ அதிக அளவில்‌ துவங்கப்படுகின்றன. 
தொலைக்காட்சி, செய்தித்தாள்‌ உள்ளிட்ட 
ஊடகங்கள்‌ விளம்பரங்கள்‌, செய்திகள்‌ மூலமாக 
பொதுமக்களிடையே அதிக அளவில்‌ பொருட்களை 
வாங்க வேண்டும்‌ என்ற நுகர்வு காலச்சாரத்தை 
திட்டமிட்டு தொடர்ந்து உருவாக்குகின்றன. 


இதன்‌ விளைவாக நடுத்தர மற்றும்‌ அடித்தட்டு 
நிலையிலுள்ள குடும்பங்கள்‌ தங்களது 
பொருளாதார தகுதிக்கும்‌ கூடுதலான மதிப்புடைய 
பொருட்களை வாங்கிட வேண்டிய நிர்பந்தங்களுக்கு 
உள்ளாக்கப்படுகின்றனர்‌. இந்த மனநிலையை 
தனியார்‌ தொழில்‌ நிறுவனங்கள்‌, வங்கிகள்‌, 
நிதிநிறுவனங்கள்‌ உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள்‌ 
தங்களுக்குச்‌ சாதகமாக பயன்படுத்திக்‌ கொண்டு 
தனிநபரின்‌ வாங்கும்‌ சக்திக்கும்‌ அதிக மதிப்பிலான 
பொருட்களுக்கு, முன்‌ தொகையாக ஒரு குறிப்பிட்‌ 
அளவு பணத்தைப்‌ பெற்றுக்‌ கொண்டு மீதமுள்ள 


தொகையை தவணை முறையில்‌ கட்டிக்‌ 
கொள்ளலாம்‌ என்று வசீகர திட்டங்களை அறிவித்து 
எண்ணிக்கையிலான குடும்பங்களை கடன்‌ 
சுமைக்குள்‌ தள்ளுகிறது. 


தவணைக்‌ கொள்முதல்‌ முறையின்‌ பின்னணி: 


உலகின்‌ காலனியாதிக்கத்தை உருவாக்கிய 
இங்கிலாந்தில்‌ 1846 ஆம்‌ ஆண்டில்‌ முதன்‌ முதலாக 
இந்த முறையானது அறிமுகம்‌ செய்யப்பட்டது. 19ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ தொழில்‌ வளர்ச்சி மற்றும்‌ மேம்பாடு 
எனும்‌ தளத்தில்‌ அரியதொரு கண்டுபிடிப்பாக 
கருதப்பட்டது. சிங்கார்‌ எனும்‌ நிறுவனம்‌ தையல்‌ 
இயந்திர பணிகளில்‌ அறிமுகம்‌ செய்தது 
ஒப்பந்தத்தில்‌ ஈடுபட்டவர்களுக்கு சரக்குகள்‌ 
கொண்டு செல்வதற்கான குதிரை வண்டிகள்‌ மூலம்‌ 
பொருட்கள்‌ விநியோகம்‌ செய்யப்பட்டன. 
இங்கிலாந்து மற்றும்‌ இதர நாடுகளில்‌ மெல்ல மெல்ல 
பரவிய இந்த திட்டமானது, தானியங்கி கருவிகள்‌ 
கண்டறியப்பட்ட காலத்தில்‌ இன்னும்‌ அதிகமாய்‌ 
பரவத்‌ தொடங்கியது. 


துவக்க காலங்களில்‌ பொருட்களின்‌ 
உற்பத்தியாளர்கள்‌ பொருட்களை 
வாங்குபவர்களுடன்‌ நேரடியாக ஒப்பந்தத்தில்‌ 


ஈடுபட்டனர்‌. நிதி உதவி செய்து விற்பனை 
செய்தார்கள்‌. முதலாம்‌ உலகப்‌ போருக்கு பிறகு நீண்ட 
கால ஒப்பந்த முறை அமலுக்கு வந்தது. இந்த 
சமயத்தில்‌ தான்‌ உற்பத்தியாளர்களுக்கும்‌, 
வாங்குபவர்களுக்கும்‌ இடையே தரகர்கள்‌ 
அறிமுகப்படுத்தப்பட்டனர்‌. இதே கால கட்டத்தில்‌ 
தான்‌ இங்கிலாந்திடம்‌ காலனி நாடாகயிருந்த 
இந்தியாவிலும்‌ இந்த முறையானது அறிமுகம்‌ 
செய்யப்பட்டது. 


வாடிக்கையாளர்களின்‌ இதர பொருட்களுக்காக 
தானியங்கி பொருட்களும்‌, அதற்குத்‌ தேவையான 
உதிரி பாகங்களும்‌ ஒப்பந்தம்‌ மூலம்‌ மாற்றிக்‌ 
கொள்ளப்பட்டது. ஆன போதிலும்‌ இரண்டாம்‌ 
உலகப்‌ போருக்குப்‌ பிறகுதான்‌ இந்தமுறை நாடு 
முழுவதும்‌ விரிந்து பரவத்‌ தொடங்கியது. 1960களில்‌ 
பல்வேறு பரிணாமங்களை எடுத்தது ஆனாலும்‌ 
ஆழமாக வேரூன்றவில்லை. 


வர்த்தக ரீதியாக செயல்பட்ட வங்கிகளும்‌ இந்த 
முறையைப்‌ பயன்படுத்த ஆரம்பித்தன. நேரடியாக 
வாடிக்கையாளர்களுக்கு நிதியுதவி செய்ய முடியாத 
காரணத்தால்‌ தவணை கொள்முதல்‌ மூலம்‌ 
பொருட்களை விற்பனை செய்வதற்கும்‌ கொள்முதல்‌ 
செய்வதற்கும்‌ தவணை முறையில்‌ கடன்‌ வழங்கும்‌ 
திட்டங்களை வங்கிகள்‌ மேற்கொள்ளத்‌ துவங்கின. 
இப்படியாக தவணைக்‌ கொள்முதல்‌ முறை 
இந்தியாவில்‌ வேரூன்றி வளர துவங்கியது. 


தவணைக்‌ கொள்முதல்‌ சட்டம்‌ 1972, இந்திய 
ஒப்பந்தச்‌ சட்டம்‌ 1872, பொருட்கள்‌ விற்பனைச்‌ 
சட்டம்‌ 1830 போன்ற சட்டங்கள்‌ ஏற்கனவே 
இயற்றப்பட்டிருந்தாலும்‌ இவைகளின்‌ சரத்துகள்‌, 
நிபந்தனைகள்‌ விதிகளை உள்ளடக்கி 1972 ஆம்‌ 
ஆண்டில்‌ தவணைக்‌ கொள்முதல்‌ சட்டம்‌ 
இயற்றப்பட்டது. 


இந்த சட்டம்‌ அமலுக்கு வரும்‌ நாள்‌ குறித்து 
மூன்று முறை அரசிதழில்‌ அறிவிப்பு வெளியிட்ட 
பிறகும்‌ இறுதியாக எந்த தேதி முதல்‌ இந்த சட்டம்‌ 
அமலுக்கு வரும்‌ என்று நாள்‌ குறிப்பிடப்படாமலேயே 
ஒத்தி வைக்கப்பட்டது. இப்படியாக ஒரே ஒரு நாள்‌ 
கூட அமலுக்கு வராத இந்த சட்டம்‌ இறுதியில்‌ கடந்த 
2005 ஜூன்‌ மாதம்‌ 23ம்‌ நாள்‌ இரத்து செய்யப்பட்டது. 


அமலுக்கே வராமல்‌ இறுதியில்‌ இரத்தும்‌ 
செய்யப்பட்டுவிட்ட இந்த சட்டத்தைப்‌ பயன்படுத்தி 
தான்‌ தற்போது வரையிலும்‌ தவணைக்‌ கொள்முதல்‌ 
முறையில்‌ பொருட்களை வாங்கியவர்கள்‌ 
தவணைகளைச்‌ சரியாக திருப்பிச்‌ செலுத்தாதபோது 
அந்த பொருளையோ, வாகனத்தையோ குண்டர்கள்‌, 
அடியாட்கள்‌ மூலமாக சட்டத்துக்குப்‌ புறம்பாக 
தாக்கிச்‌ செல்லும்‌ அடாவடி நிலை நடந்தேறி 
வருகிறது. 


தவணையை சரியாகத்‌ திருப்பிச்‌ 
செலுத்தாதபோது ஒப்பந்த மீறுகை ஏற்படுவதால்‌ 
இந்திய ஒப்பந்தச்‌ சட்டம்‌ பொருட்கள்‌ விற்பனை 
சட்டம்‌ போன்ற சட்டங்களின்‌ மூலமாக உரிமையியல்‌ 
நீதிமன்றத்திலும்‌ மற்றும்‌ நுகர்வோர்‌ பாதுகாப்புச்‌ 
சட்டம்‌ மூலமாக நுகர்வோர்‌ குறைதீர்‌ மன்றங்களிலும்‌, 
முறையாக அறிவிப்பு செய்து தவணை 
தொகையினை கட்டத்தவறுவோர்‌ மீது வழக்கு 
தொடர்ந்து பரிகாரம்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. மேலும்‌ 
தவணை முறையில்‌ பொருட்கள்‌ வாங்குபவர்‌ 
பின்னர்‌ வேண்டுமென்றே கட்ட மறுத்தாலோ அல்லது 
கட்ட இயலாத சூழ்நிலை ஏற்பட்டாலோ அவர்‌ ஜாமீன்‌ 
சொத்தாக சமர்ப்பித்துள்ள ஆவணங்களை அல்லது 
உடைமைகளை முறைப்பம அறிவிப்பு வழங்கி 
நீதிமன்றத்தின்‌ மூலம்‌ வழக்கு தொடர்ந்து மீட்டுக்‌ 
கொள்ளலாம்‌. அதனை விடுத்து குண்டர்களை 
பயன்படுத்தி சட்டத்திற்குப்‌ புறம்பான 
வழிமுறைகளை கையாளக்கூடாது என்று பல்வேறு 


மாவட்ட மற்றும்‌ உயர்நீதிமன்றங்களில்‌ தொடர்ந்து 
தீர்ப்புகள்‌ பகரப்பட்டு வருகின்றன. 


அரசின்‌ கடமையும்‌ - பொது மக்களின்‌ 
விழிப்புணர்வும்‌ :- 


தவணைக்‌ கொள்முதல்‌ வழங்கும்‌ நிதி 
நிறுவனங்களினால்‌ அதன்‌ வாடிக்கையாளர்களுக்கு 
மிகுந்த தர்ம சங்கடங்கள்‌ உருவாக்கப்படுகிறது 
என்றும்‌ அது போன்ற சூழ்நிலைகள்‌ தடுத்து 
நிறுத்தப்பட வேண்டும்‌ என்று 20வது சட்ட 
ஆணையம்‌ தனது அறிக்கையில்‌ தெளிவாகக்‌ 
குறிப்பிட்டுள்ளது. 


சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த “கனா 
கண்டேன்‌, விரலுக்கேத்த வீக்கம்‌, வரவு எட்டணா 
செலவு பத்தணா” போன்ற தமிழ்த்‌ திரைபடங்களில்‌ 
தகுதிக்கு மீறி தவணைக்‌ கொள்முதலில்‌ பணம்‌ 
வாங்கிய குடும்பங்கள்‌ எப்படியெல்லாம்‌ 
சித்ரவதைக்குள்ளாக்கப்படுகிறது என்பது குறித்து 
தெளிவாகக்‌ சித்தரித்து காட்டப்பட்டுள்ளது. ஆக 
பொது மக்களும்‌, தங்களுக்கு தாங்களே சுய 
பரிசோதனை செய்து கொண்டு விழிப்புடன்‌ இருத்தல்‌ 
அவசியமாகும்‌. 


இப்படியாக அமலுக்கே வராமல்‌ இரத்து 
செய்யப்பட்டுவிட்ட ஒரு சட்டத்தைப்‌ பயன்படுத்தி 
இன்று சமூகத்தில்‌ தனியார்‌ நிதி நிறுவனங்களால்‌ 
நடைமுறைப்படுத்தப்படும்‌ சட்டப்புறம்பான 
செயல்கள்‌ கட்டுக்கடங்காமல்‌ போய்க்‌ 
கொண்டிருக்கிறது. எனவே மத்திய, மாநில அரசுகள்‌ 
இந்த சட்டப்புறம்பான செயல்கள்‌ தொடர்பான 
நிகழ்வுகளில்‌ சிறப்பு கவனம்‌ செலுத்தி 
பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு 
முறையான பாதுகாப்பினையும்‌ வழங்கி, 
சட்டபுறம்பான நிகழ்வுகளில்‌ ஈடுபடும்‌ தனியார்‌ நிதி 
நிறுவனங்கள்‌ மீது கடும்‌ நடவடிக்கை எடுக்க 


வேண்டியதும்‌ அத்தியாவசியமானதாகும்‌. 


இ. இ. இராபர்ட்‌ சந்திரகுமார்‌ 


(robertckumar@gmail.com) 


இந்தியாவில்‌ அணுஉலை 
விபத்துகளும்‌ அவசர 
தயாரிப்பு நிலையும்‌ ! 


சுனாமி காரணமாக ஜப்பானில்‌ புக்கூஷிமா நகர 
அணுஉலைகளில்‌ வெடிப்புகள்‌ ஏற்பட்டு அணுக்‌ 
கதிரியக்க கசிவுகள்‌ வெளியாகி மக்களுக்கு மிகப்‌ 
பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது நாம்‌ 
அறிந்ததே. இதனைத்‌ தொடர்ந்து பல்வேறு நாடுகள்‌ 
தங்களுடைய அணுசக்தி கொள்கை குறித்து 
மறுபரிசீலனை செய்யத்‌ துவங்கியுள்ளன. பிரதமர்‌ 
மன்மோகன்‌ சிங்கும்‌ இந்திய அணு உலைகள்‌ 
குறித்தான பாதுகாப்பு பற்றி ஆய்வு செய்ய குழு 
ஒன்றை அமைத்துள்ளார்‌. 


லு ho ஸ்‌, 


கல்பா திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம்‌ 


இங்கே நாம்‌ முதன்மையாக கவனிக்கவேண்டியது 


இயற்கை சீற்றத்தையும்‌ அதன்‌ காரணமாக 
விளையக்கூடிய விபத்துகளையும்‌ அழிவுகளையும்‌ 
எதிர்கொள்ளும்‌ ஜப்பானின்‌ அவசர தயாரிப்பு நிலை 
(Emergency Preparedne) தான்‌. அணுக்கதிர்கள்‌ 
மக்களுக்கு ஆபத்தாக முடியும்‌ என்னும்‌ காரணத்தால்‌ 
அணு உலையின்‌ சுற்றுப்புறத்தில்‌ (சுமார்‌ 25 கி.மீ.) 
வசித்து வந்த மக்களை சில மணிநேரத்தில்‌ 
வெளியேற்றியுள்ளது ஜப்பான்‌ அரசு. இந்தியா 
இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்ளும்‌ விதம்‌ நாம்‌ 
அறிந்ததே. அணுஉலையில்‌ விபத்து ஏற்பட்டால்‌ 
அதனை எதிர்கொள்ளக்‌ கூடிய அளவிற்கு நாம்‌ 
தயார்‌ நிலையில்‌ உள்ளோமா என்கிற கேள்வி 
இப்பொழுது மிகவும்‌ அவசியமானது. 


இந்திய அணுசக்தி துறை 
1948 ஆம்‌ ஆண்டு இந்திய அணுசக்தி ஆணையம்‌ 


(Atomic Energy Commiion) துவங்கப்பட்டது. பின்பு 1954 
ஆம்‌ ஆண்டில்‌, பிரதம மந்திரியின்‌ தலைமையில்‌ 
இந்திய அணு சக்தித்துறை (Department of Atomic Energy) 
செயல்படத்‌ துவங்கியது. அணுசக்தி ஆணையம்‌ 
இதன்‌ கீழாக செயல்பட்டு வந்தது. அணுசக்தித்‌ 
துறையே அணுஉலைகளை கட்டுப்படுத்தும்‌ 
அமைப்பாக உள்ளது. அணுசக்தி தொடர்பான 
செயல்பாடுகளை கண்காணிக்கும்‌ அமைப்பாக 
அணுசக்தி நெறிப்படுத்தும்‌ வாரியம்‌ (Atomic Energy 
Regulatory Board) செயல்படுகிறது. இந்த அமைப்பை 
தற்சார்பு உடைய அமைப்பாக மாற்ற வேண்டும்‌ 
என்கிற கோரிக்கை இப்பொழுது எழுந்துள்ளது. 
அணுசக்தி ஆராய்ச்சி தொடர்பான பல ஆராய்ச்சி 
மையங்களும்‌ அணுசக்தித்‌ துறை கீழாக 
இயங்குகின்றன. Nuclear Power Corporation of India Ltd 
உள்ளிட்ட அணுசக்தி சார்ந்த சுமார்‌ ஐந்து பொதுத்‌ 
துறை நிறுவனங்களும்‌ அணுசக்தித்‌ துறை கீழாக 
இயங்குகின்றன. தற்போது அணுசக்தித்‌ துறை கீழாக 
18 அணுமின்‌ நிலையங்கள்‌ இயங்கி வருகின்றன. 


மேலும்‌ 8 அணுமின்‌ நிலையங்கள்‌ கட்டுமானமாகி 
வருகின்றன. 


அணுஉலைகளின்‌ கட்டுமானங்கள்‌ 


பலவிதமான அபாயங்கள்‌ நிறைந்தவையாக 
அணுஉலைகள்‌ உள்ள காரணத்தால்‌ இவை 
கட்டப்படுகின்றபோது கடைப்பிடிக்க வேண்டிய 
பலவித கட்டுப்பாடுகள்‌ வகுக்கப்பட்டுள்ளன. 
அணுஉலைகளின்‌ செயல்பாட்டை  இடத்தேர்வு, 
கட்டுமான வடிவமைப்பு, கட்டுமானம்‌, செயல்பாடு 
மற்றும்‌ செயல்நிறுத்தம்‌ எனப்‌ பிரிக்கலாம்‌. 


இடத்தேர்வு : இயற்கை சீற்ற ஆபத்து உள்ள 
பகுதியில்‌ அணுஉலை கட்டுவதைத்‌ தவிர்க்க 
வேண்டும்‌ என்பது விதி. ஜனத்தொகை குறைவான 
பகுதியே அணு உலை கட்டுமானத்திற்குத்‌ தேர்வு 
செய்யப்பட வேண்டும்‌ என்பதும்‌ விதி. வரலாற்று 
சிறப்பு மிக்க நினைவுச்‌ சின்னங்கள்‌ மற்றும்‌ முக்கிய 
உயிரின பாதுகாப்பு பகுதியாகவும்‌ அது இருக்கக்‌ 
கூடாது என்றும்‌ விதியுள்ளது. இந்தியாவில்‌ தற்போது 
இயங்கும்‌ எல்லா அணு உலைகளும்‌ நிலநடுக்கம்‌ 
வரக்கூடிய பகுதிகளிலேயே அமைக்கப்பட்டுள்ளன. 
மேலும்‌ பல அணுஉலைகள்‌ கடலோரமாக 
அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றால்‌ சுனாமி ஆபத்தும்‌ 
உள்ளது. 


மேலும்‌ இடத்தேர்வில்‌ சுற்றுச்சூழல்‌ 
அமைச்சகத்தின்‌ அனுமதியும்‌ பெற்று இருக்க 
வேண்டும்‌. அதாவது சுற்றுச்சூழல்‌ பாதுகாப்பு 
சட்டப்படி அனுமதி பெற்று இருக்க வேண்டும்‌. 
அனுமதி அளிக்கப்படுவதில்‌ பொதுமக்களின்‌ 
கருத்துகளும்‌ அவசியம்‌ கேட்கப்பட வேண்டும்‌. 


கட்டுமான வடிவமைப்பு : அணு உலை 
கட்டப்படுவதிற்கான பல நெறிமுறைகளை 
அணுசக்தித்‌ துறை வகுத்துள்ளது. குறிப்பாக அணு 


உலை கட்டுவதற்கு தேர்வு செய்யக்கூட 
வழிமுறைகளை Konograph on Siting Of Nuclear Power 
Plants வழங்குகிறது. அணு உலை 
கட்டுமானத்திற்கான நெறிமுறைகளை Ceலtechnical 
Aspects and Safety of Foundation for Buildings and Structures 
Important to Safety of Nuclear Power Plants வழங்குகிறது. 
அணுக்கதிர்‌ வெளியேறாமல்‌ இருக்க 
கடைபிடிக்கவேண்டிய நெறிமுறையை Radiation 
Protection Aspects in Design for Preurised Heavy Water Reactor 
Based Nuclear Power Plants வழங்குகிறது. அணு உலை 
கட்டுமானத்திற்கான தரத்திற்கான நெறிமுறைகளை 
Quality Aurance in Nuclear Power Plants வழங்குகிறது. 
மேற்குறிப்பிட்ட எல்லா நெறிமுறைகளும்‌ 2000-ம்‌ 
ஆண்டுக்கு பின்பாக இயற்றப்பட்ட காரணத்தால்‌ 
புதிதாக கட்டப்படும்‌ அணு உலைகளுக்கு மட்டுமே 
இவை பெருந்தும்‌. தற்போது இயங்கி வரும்‌ பல அணு 
உலைகள்‌ இத்தகைய நெறிமுறைகளை பின்பற்றி 


உருவாக்கப்படவில்லை. மேலும்‌ இத்தகைய 
நெறிமுறைகளை பின்பற்றித்தான்‌ அணு உலைகள்‌ 
கட்டப்படுகின்றனவா என்பதை பரிசோதனை 


செய்வதற்கு தற்சார்பு உடைய அமைப்புகள்‌ 
இந்தியாவில்‌ கிடையாது. 


அணு உலை செயல்பாடு : யுரேனிய அணுக்கள்‌ 
பிளக்கப்படும்போது, 3500- 4000 டிகிரி (செல்சியஸ்‌) 
வெப்பத்துடன்‌ அபார சக்தி பொங்கி அணுகுண்டாக 
வெடிக்கிறது. அணு உலையில்‌ இதே அணு 
பிளப்பின்போது நியூட்ரான்‌ விழுங்கிகளைத்‌ (Neutron 
Absorbers) தக்க சமயத்தில்‌ நுழைவித்து, வெப்பசக்தி 
ஒரே நிலையில்‌ சீராகக்‌ கட்டுப்படுத்தப்படுகிறது. 
இந்த வெப்பசக்தி காரணமாக வெளியாகும்‌ நீராவி 
கொண்டு மின்சாரம்‌ தயாரிக்கப்படுகிறது. அணு 
உலையில்‌ அணுகதிர்‌ வெளியேற்றம்‌ நிகழ்ந்து 
கொண்டே இருக்கின்றது. இவை மனிதர்களுக்கு 
புற்றுநோய்‌ உள்பட பலவித நோய்களை உண்டாக 
வல்லது. எனவே இவை அணு உலையைவிட்டு 


வெளியேறாமல்‌ பாதுகாக்க வேண்டியுள்ளது. ஒரு 
அணுமின்‌ நிலையம்‌ சாதாரணமாக ஆண்டுக்கு 20 
மெட்ரிக்‌ டன்‌ கதிரியக்கத்‌ தீய்ந்த எருக்கழிவை 
(Radioactive Spent Fuel Wastes) உண்டாக்கும்‌. இவையும்‌ 
அணுக்கதிர்‌ உடையவை. இவற்றை அழிக்க முடியாத 
காரணத்தால்‌ இவற்றையும்‌ பல ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ 
நாம்‌ பாதுகாக்க வேண்டும்‌. 


செயல்நிறுத்தம்‌ : ஒரு அணு உலையின்‌ மொத்த 
ஆயுட்காலமே 40-50 வருடங்கள்தான்‌. அதன்பிறகு 
அதை அப்படியே பெரிய, பெரிய கான்கிரீட்‌ 
தொட்டியின்‌ மூலம்‌ பூமிக்கடியில்‌ 
புதைத்துவிடவேண்டும்‌. இப்படி அணு உலைகளை 
மூடுவதற்கு De-Cறniioறறஜg என்று சொல்வார்கள்‌. 
அதன்பிறகு அந்தப்‌ பகுதி உயிரினங்கள்‌ வாழ்வதற்கு 
தகுதியற்ற இடமாக மாறிவிடும்‌. ஆக ஒவ்வொரு 
நாற்பதாண்டுக்கும்‌ ஒரு தடவை அணு உலைகளை 
இடம்மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும்‌. 


அணு உலை விபத்துகள்‌ 


1979இல்‌ அமெரிக்காவின்‌ திரிமைல்‌ தீவு 
அணுமின்‌ உலையில்‌ நேர்ந்த யுரேனிய 
எரிக்கோல்கள்‌ உருகிய விபத்தும்‌, 1986 இல்‌ சோவியத்‌ 
ரஷ்யாவில்‌ நேர்ந்த செர்நோபில்‌ அணுமின்‌ உலை 
வெடிப்பும்‌ உலக மக்களுக்கு அச்சமூட்டியன. 


இந்திய அணு உலைகளில்‌ விபத்துகளே 
நேர்ந்தது இல்லையா என்றால்‌ பல விபத்துகள்‌ 
நிகழ்ந்து உள்ளன என்பதே பதில்‌. இந்தியாவின்‌ 
நரோரா அணுமின்‌ நிலையத்தில்‌ 1993 ஆம்‌ ஆண்டில்‌ 
ஒரு வெடி விபத்து நிகழ்ந்தது. 


அணுசக்தி துறையின்‌ முன்னாள்‌ தலைவர்‌ திரு 
கோபாலகிருஷ்ணன்‌ நம்‌ நாட்டில்‌ உள்ள அணுசக்தி 
உலைகளில்‌ பலவிதமான பாதுகாப்பு குறைபாடுகள்‌ 
உள்ளதாக 1995-ம்‌ ஆண்டு ஓர்‌ அறிக்கையில்‌ 


கூறினார்‌. இதனை அடிப்படையாகக்‌ கொண்டு 
மும்பை உயர்நீதிமன்றத்தில்‌ பொது நல வழக்கு 
ஒன்று தாக்கல்‌ செய்யப்பட்டது. அப்பொழுது 
அணுசக்தித்‌ துறை சார்பாக பல விளக்கங்கள்‌ 
கூறப்பட்டது. மேலும்‌ அணுஉலை பாதுகாப்பு 
என்பதே அணுசக்தி சட்டப்‌ பிரிவு 18 கீழ்‌ 
இரகசியமானது என்றும்‌ உயிர்‌ நீதிமன்றத்தில்‌ 
பார்வைக்கு மட்டும்‌ அணுஉலை பாதுகாப்பு 
தொடர்பான ஆவணங்களை தாக்கல்‌ செய்யத்‌ தயார்‌ 
என்று கூறியது அணுசக்தி துறை. இதனை 
ஏற்றுக்கொண்ட உயர்‌ நீதிமன்றம்‌ ஆவணங்களை 
தாக்கல்‌ செய்யத்‌ தேவையில்லை என்றும்‌ நம்‌ நாட்டு 
அணு உலைகள்‌ அனைத்தும்‌ பாதுகாப்பானவை 
என்றும்‌ கூறியது. இதனைத்‌ தொடர்ந்து பிரிவு 18 - 
யை நீக்கக்கோரி உச்ச நீதிமன்றத்தில்‌ பொது நல 
வழக்கு தாக்கல்‌ செய்யப்பட்டது. அதுவும்‌ தள்ளுபடி 
செய்யப்பட்டது [PUCL vs 001 (2004) 2 SCC 476]. 


கூடங்குளத்தில்‌ உள்ள கான்கீரிட்‌ ஆய்வுக்‌ கூடம்‌ 
ஐஎஸ்‌ஓ - 9001 தரச்சான்று பெற்றுள்ளது என்று 
அணுசக்தித்‌ துறை பெருமைப்பட்டு கொள்கிறது. 
சில ஆண்டுகளுக்கு முன்னால்‌ மின்னணு 
கட்டுப்பாட்டிற்கு என கூடங்குளத்தில்‌ கட்டப்பட்டு 
வந்த இருமாடிக்‌ கட்டிடம்‌ இடிந்து விழுந்ததில்‌ பல 
தொழிலாளர்கள்‌ படுகாயம்‌ அடைந்தார்கள்‌. 


வெளிப்படையற்றதன்மை தான்‌ இந்திய 
அணுசக்தி கொள்கையாக உள்ளது. எனவே அணு 
உலை விபத்துகள்‌, அது குறித்த பல தகவல்கள்‌ 
மக்களுக்கு மறுக்கப்படுகின்றன. 


தமிழகத்தில்‌ அணுசக்தி: 

சென்னையில்‌ இருந்து சுமார்‌ 80 கி.மீ. 
தொலைவில்‌ கல்பாக்கத்தில்‌ அமைந்துள்ளது 
சென்னை அணுமின்‌ நிலையம்‌ (Madras Atomic Power 
Station). இந்த உலையின்‌ கட்டிடப்பணிகள்‌, 1981 ஆம்‌ 


ஆண்டில்‌ முடிவடைந்தது. ஆனால்‌ போதிய அளவு 
கனநீர்‌ இல்லாமையால்‌ முதல்‌ உலை 1983 ஆம்‌ 
ஆண்டில்‌ தான்‌ செயல்படுத்தப்பட்டது. இரண்டாம்‌ 
உலை 1985 ஆம்‌ ஆண்டில்‌ இருந்து செயல்பட்டது. 
இங்கு 500 மெகா வாட்‌ திறன்‌ உள்ள இன்னும்‌ ஒரு 
உலையை கட்டும்‌ பணி நடைபெற்று வருகிறது. 
மேலும்‌ தமிழகத்தின்‌ தென்கோடி முனையில்‌ 
கட்டுமானம்‌ ஆகிவரும்‌ கூடங்குளம்‌ அணுமின்‌ 
உலைகள்‌ ஓரிரு மாதங்களில்‌ யுரேனிய 
எரிக்கோல்கள்‌ இடப்பட்டு இயங்க ஏற்பாடுகள்‌ 
துரிதமாய்‌ நிகழ்ந்து வருகின்றன. 


சென்னை அணுமின்‌ நிலையம்‌ முற்றிலும்‌ 
இந்திய தொழில்நுட்பத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்டு செயல்படுத்திய முதல்‌ அணு ஆற்றல்‌ 
நிலையம்‌ ஆகும்‌. இந்த ஆலை புளுத்தோனியம்‌ 
என்ற அணுக்கருவை எரிபொருளாக 
பயன்படுத்துவதாகும்‌. இந்த எரிபொருளை இங்கு 
தயாரிக்கும்‌ வசதியுடன்‌ இவ்வாலை அமைந்துள்ளது. 
எரிபொருளை மீண்டும்‌ பதப்படுத்தும்‌ வசதி, 
கழிவுப்பொருட்களை பதப்படுத்தும்‌ வசதி ஆகிய 
அனைத்து வசதிகளும்‌ ஒருங்கிணைந்து 
அமைக்கப்பெற்றது இந்த உலை. இந்த உலை இந்திய 
வடிவமைத்த வேக ஈனுலை (Fast breeder reactor) வகை 
சார்ந்த 440 மெகா வாட்‌ திறனுடன்‌ கூடிய இரு அணு 
உலைகளைக்‌ கொண்டுள்ளது. உலையின்‌ 
பாதுகாப்புக்காக இவ்வாலையைச்‌ சுற்றிலும்‌ இரு 
ஓடுகள்‌ கொண்ட கனமான தடுக்கும்‌ சுவர்கள்‌ 
எழுப்பியுள்ளார்கள்‌. ஈயத்தால்‌ ஆன இச்சுவர்கள்‌, 
ஆலைக்குள்‌ இயங்கும்‌ கதிரியக்கத்தில்‌ ஏற்படும்‌ 
எதிர்பாராத கசிவுகளை ஆலைக்கு வெளியே 
வரவிடாமல்‌ தடுத்து வெளி உலகத்திற்கு பாதுகாப்பு 
அளிக்கும்‌ என்று கூறப்படுகிறது. 


அவசர தயாரிப்பு நிலை 


1966-ம்‌ ஆண்டு நடைமுறைக்கு வந்த அணுசக்தி 
சட்டம்‌ (Atomic Energy Act, 1962) அணுஉலை 
காரணமாக உண்டாகும்‌ சுற்றுச்சுழல்‌ பாதிப்பு, 
அதனை தடுக்கும்‌ முகாந்திரம்‌, இழப்பீடு என 
எதைப்பற்றியும்‌ பேசவில்லை. ஆனால்‌ அணுசக்தி 
தொடர்பான அனைத்தும்‌ இரகசியமானது என்றும்‌ 
இச்சட்டத்தை மீறுவோர்‌ மீது தண்டிக்க வகை செய்யும்‌ 
கடும்‌ தண்டனைப்‌ பிரிவுகளை கொண்டுள்ளது 
இச்சட்டம்‌. 


அணுசக்தி சட்டம்‌ மூலமாக சில விதிகள்‌ 
இயற்றப்பட்டுள்ன. அதில்‌ Atomic Energy (Safe Disposal of 
Radioactive Wastes) Rules, 1987 கதிரியக்க எருக்கழிவை 
பாதுகாப்பைப்‌ பற்றி கூறுகிறது. மேலும்‌ அணுசக்தி 
கதிர்வீச்சு பாதுகாப்பு தொடர்பான [Atomic Energy 
(Radiation Protection) Rules, 2004] சட்ட விதியும்‌ 
இயற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டவிதி அணுவிபத்து 
நேர்ந்தால்‌ மேற்கொள்ள வேண்டிய அவசர 
தயாரிப்புநிலைக்கான (Emergency Preparedne) 
செயல்பாடுகளைப்‌ பற்றி திட்டம்‌ வரையப்பட்டு 
இருக்க வேண்டும்‌ என்று கூறுகிறது. Convention on 
Aistance in the Case of a Nuclear Accident or Radiological 
Emergency ஒப்பந்தத்திலும்‌ இந்தியா 
கையெழுத்திட்டுள்ளது. 


அணுவிபத்து நேருகின்ற போது அணுஉலை 
நிலையத்தில்‌ மேற்கொள்ள வேண்டிய அவசர 
தயாரிப்பு நிலை செயல்பாடுகளைப்‌ பற்றிய 
திட்டமும்‌ (Site Emergency Preparedne Plans) மற்றும்‌ அணு 
உலை  சுற்றுப்புறத்தில்‌ மேற்கொள்ள வேண்டிய 
அவசர தயாரிப்பு நிலை குறித்த திட்டமும்‌ (0ர££-5ite 
Emergency Preparedne Plans) ஒவ்வொரு அணுஉலை 
சார்ந்து இயற்றப்பட வேண்டும்‌ என்று மேற்கூறிய 
சட்டவிதி கூறுகிறது. இந்த தயாரிப்பு நிலை 
குறித்தான திட்டம்‌ மாவட்ட ஆட்சியர்‌ மற்றும்‌ காவல்‌ 
துறை கண்காணிப்பாளருக்கு கொடுக்கப்பட்டு 


இருக்க வேண்டும்‌. 


மேலும்‌ தேசிய பேரிடர்‌ மேலாண்மை ஆணையம்‌ 
(National Disaster Management Authourity) அணு உலை 
விபத்து குறித்த அவசர தயாரிப்பு நிலைக்கான திட்ட 
அறிக்கையை (Management of Nuclear and Radiological 
Emergencies) 2009-ம்‌ ஆண்டு வெளியிட்டுள்ளது. இதில்‌ 
பல்வேறு தயாரிப்பு நிலையின்‌ தேவை மற்றும்‌ 
செயல்படும்‌ முறை பற்றிய குறிப்புகள்‌ உள்ளன. 


கடந்த 2004-ம்‌ ஆண்டு கல்பாக்கம்‌ அணு 
உலையை சுனாமி தாக்கியபோது அணு உலை 
சார்ந்த அதிகாரிகள்‌ மற்றும்‌ ஊழியர்கள்‌ மட்டுமே 
உடனடியாக அணு உலை அருகாமையில்‌ இருந்து 
வெளியேற்றப்பட்டனரே தவிர சுற்றுபுறப்‌ பகுதியில்‌ 
வாழும்‌ சாமானிய மக்களைப்‌ பற்றி யாரும்‌ கவலை 
கொள்ளவில்லை. இதற்கு பின்பாகவும்‌ நிலைமை 
மாறியுள்ளதா? மேற்கூறிய அவசர தயாரிப்பு 
திட்டப்படி விபத்தை எதிர்கொள்ள கூடிய அளவில்‌ 
கல்பாக்கம்‌ அணு உலை உள்ளதா என்பதைக்‌ 
காண்போம்‌. 


1. கல்பாக்கத்தில்‌ அமைந்துள்ள சென்னை அணு 
மின்‌ நிலையத்தில்‌ 16 கி.மி சுற்றளவில்‌ சுமார்‌ 70 
கிராமங்கள்‌ உள்ளன. சுற்றுவட்டார 
ஜனத்தொகை சுமார்‌ 1 லட்சமாகும்‌. அணு உலை 
விபத்து நேர்ந்தால்‌ இவ்வளவு மக்களையும்‌ 
பாதுகாப்பான பகுதிக்கு இடப்பெயர்வு செய்ய 
சரியான சாலை வசதியோ வாகன வசதியோ 
இதுவரை ஏற்பாடு செய்யப்படவில்லை. 


2. அடுத்து கல்பாக்க சுற்றுப்புற மக்களிடம்‌ அணு 
உலையின்‌ ஆபத்து மற்றும்‌ அணுக்கதிர்‌ 
ஆபத்து பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லை. 
எனவே ஒரு விபத்து நேருகின்றபோது 
தாமாகவே பாதுகாப்பு பகுதிக்கு செல்லும்‌ 
வாய்ப்பு இம்மக்களிடம்‌ குறைவு. 


3. அடுத்து மருத்துவ அவசர தயாரிப்பு நிலை 
மிகவும்‌ மோசமாக உள்ளது. கல்பாக்கத்தைச்‌ 
சுற்றி 16 கி.மி. தொலைவில்‌ மூன்று ஆரம்ப 
சுகாதார மையங்களே உள்ளன. இவற்றில்‌ 
சொற்ப எண்ணிக்கையில்‌ மருத்துவர்களும்‌ 
செலிவியர்களும்‌ உள்ளனர்‌. இவர்களுக்கு 
அணுக்கதிரினால்‌ பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு 
முதலுதவி செய்வதற்கான போதிய பயிற்சி 
அளிக்கப்படவில்லை. மேலும்‌ முதலுதவிக்கான 
மருந்துகள்‌ போதிய அளவு இங்கு உள்ளதா 
என்பதும்‌ மிகப்‌ பெரிய கேள்வியே. அணுக்கதிர்‌ 
பாதிப்புகளை கண்டறியக்‌ கூடிய கருவிகளும்‌ 
இங்கு இல்லை. 


4. கல்பாக்க பகுதி மக்களை எச்சரிக்கை 
செய்வதற்கான சரியான தொலைத்தொடர்பு 
வசதியும்‌ இல்லை. வட்டார அரசு அதிகாரிகள்‌ 
மூலமாக மக்கள்‌ எச்சரிக்கை செய்யப்படுவர்‌ 
என்று அணுசக்தித்‌ துறை கூறுகிறது. 
நடைமுறையில்‌ இது எந்த அளவிற்கு உதவக்‌ 
கூடும்‌ என்பது கேள்விக்குறியே. 


5. விபத்து பின்பாக மக்களை குடியமர்த்தக்‌ கூடிய 


மாற்றுப்‌ பகுதியும்‌ இதுவரை 
கண்டறியப்படவில்லை. அணு உலை விபத்து 
பின்பாக ஜப்பான்‌ அரசு இதுவரை 


வெளியேற்றப்பட்ட மக்களை மாற்று இடத்தில்‌ 
குடியமர்த்தி அவர்களுக்குத்‌ தேவையான 


அடிப்படை வசதிகளை செய்து 
கொடுத்துள்ளது. இத்தகைய பண்பு நம்‌ 
அரசுக்கு இருக்கின்றதா என்பது 
கேள்விக்குறியே. 


அணு உலை விபத்து காரணமாக வெளியேறக்‌ கூடிய 
அணுக்கதிர்கள்‌ இவ்வளவு தொலைவு தான்‌ 
பயணிக்கும்‌ என்பதற்கு எவ்வித உத்தரவாதமும்‌ 


கிடையாது. ஆக கல்பாக்கத்தில்‌ அணு உலை 
விபத்து நேர்ந்தால்‌ அது 25 கி.மீ தொலைவில்‌ உள்ள 
மக்கள்‌ தொகை மிகுந்த மாமல்லபுரம்‌, 75 கி.மீ. 
தொலைவில்‌ உள்ள சென்னை போன்ற இடங்களைத்‌ 
தாக்கக்‌ கூடும்‌. 


முடிவாக... 


அணு உலை விபத்து என்று இல்லாமல்‌ கல்பாக்க 
பகுதி மக்கள்‌ பல நோய்களால்‌ தொடர்ந்து 
பாதிக்கப்பட்டு வருகின்றனர்‌. அணு உலை 
சுற்றுப்புற பகுதிகள்‌ தொடர்ச்சியாக அணுசக்தித்‌ 
துறையினால்‌ ஆய்வு மேற்கொள்ள அணுசக்தி 
சட்டம்‌ வலியுறுத்துகின்ற போதும்‌ இத்தகைய 
ஆய்வுகள்‌ இதுவரை மேற்கொள்ளப்படவே இல்லை. 
கல்பாக்கம்‌ அருகே உள்ள பல கிராமங்களுக்கு 
இதுவரை சரியான மின்சார வசதி இல்லை என்பதே 
யாதார்த்த நிலை. அணு உலை இருந்து 
கிடைக்கப்பெறும்‌ கழிவுகளைக்‌ கொண்டு 
அணுகுண்டுகள்‌ தயாரிக்கப்படுகின்றன. இதுவே 
அணு உலைகள்‌ கட்டப்படுவதற்கான முக்கிய 
காரணம்‌. இந்தியாவின்‌ வல்லரசுக்‌ கனவு காரணமாக 
உண்டான கதி இது. மேலும்‌ அணு உலை கட்டுமான 
செலவுத்தொகைக்கு எவ்வித தணிக்கை 
கட்டுப்பாடுகளும்‌ இல்லை. இதில்‌ மின்சார தயாரிப்பு 
என்பதெல்லாம்‌ சுத்தப்‌ பொய்‌. இழப்புகள்தான்‌ 
அதிகம்‌. இறுதியில்‌ பாதிப்புக்குள்ளாவது 
மக்கள்தான்‌. 


- மு.வெற்றிச்செல்வன்‌ 


( m.vetriselvan@gmail.com) 


அரசியல்‌ சட்டம்‌ மற்றும்‌ 
குற்றவியல்‌ சட்டம்‌ - 
மொபைல்‌ போன்‌ 
அப்ளிகேஷன்‌ 
TUESDAY, JUNE 21, 2011 


அலைபேசியில்‌ சில மென்பொருட்களை 
பரிசோதித்துக்கொண்டிருந்த போது அலைபேசி 
செயலி ௫௦6 app) ஒன்றை ஒருவாக்குவது எளிது 
போல்‌ தோன்றியது. மேலும்‌ சிறிது நேரம்‌ 
செலவழித்ததில்‌, மூன்று செயலிகளை 
செய்துள்ளேன்‌ 


1. இந்திய அரசியல்‌ சாசனம்‌: Constitution of India 
செயலியை உங்கள்‌ அலைபேசியில்‌ நிறுவினால்‌ 


இந்திய அரசியல்‌ சாசனத்தை 
வாசித்துக்கொள்ளலாம்‌. தேடும்‌ வசதியும்‌ 
உள்ளது. நீங்கள்‌ தரவிறக்க வேண்டிய 


கோப்புகள்‌ C5£itபtion.jar மற்றும்‌ Constitution. jad . 


2. இந்திய தண்டனை சட்டம்‌ : [PC - Indian Penal Code 
செயலியை உங்கள்‌ அலைபேசியில்‌ நிறுவினால்‌ 
இந்திய தண்டனை சட்டத்தை முழுவதும்‌ 
வாசித்துக்கொள்ளலாம்‌. தேடும்‌ வசதியும்‌ 
உள்ளது. நீங்கள்‌ தரவிறக்க வேண்டிய 
கோப்புகள்‌ 108 மற்றும்‌ [PC.jad 


3. குற்றவியல்‌ நடைமுறை சட்டம்‌ : CPC - The Code of 


Criminal Procedures செயலியை உங்கள்‌ 
அலைபேசியில்‌ நிறுவினால்‌ குற்றவியல்‌ 
நடைமுறை சட்டத்தை முழுவதும்‌ 
வாசித்துக்கொள்ளலாம்‌. தேடும்‌ வசதியும்‌ 
உள்ளது. நீங்கள்‌ தரவிறக்க வேண்டிய 


கோப்புகள்‌ மேல மற்றும்‌ மேகம்‌ 


நோக்கியா அலைபேசியில்‌ 


இ! ௦142 0 Suite 


Click here to 
connect a phone 


பரிசோதித்‌ 
பார்த்ததில்‌ பிரச்சனை எதுவும்‌ இல்லை. று 


அலைபேசிகளில்‌ பிரச்சனை இருந்தால்‌ கூறவும்‌ 


Nokia PC Suite மென்பொருளில்‌ இருக்கும்‌ tall 
Application பயன்பாட்டினை உபயோகித்து நீங்கள்‌ பிற 
செயலிகளை நிறுவுவது போல்‌ இதையும்‌ எளிதாக 
நிறுவலாம்‌ 


அ ட, 


லலாட ததத I 
இட்ட வம DA LD 


7 


இலவச கட்டாயக்‌ கல்வி : 
சட்டமும்‌, 
நடைமுறையும்‌...! 
TUESDAY, JULY 5, 2011 


தனிமனித வளர்ச்சிக்கும்‌, அதன்‌ ஊடாக சமூக 
வளர்ச்சிக்கும்‌ அடிப்படையாக விளங்குவது கல்வி. 
சமமற்ற சமூகத்தை, சமநீதிச்‌ சமூகமாக உருவாக்கிட 
கல்வியின்‌ பங்கு அளப்பறியது. அப்படிப்பட்டதான 
கல்வியை, “மக்கள்‌ நல அரசு” என அறிவித்துக்‌ 
கொள்ளும்‌ நம்‌ போன்ற நாடுகள்‌ அனைத்து 
குடிமக்களுக்கும்‌, பாகுபாடின்றி வழங்கிட 
வேண்டியது அடிப்படையான உரிமையாகும்‌. 
அதேவேளையில்‌ வழங்கப்படும்‌ கல்வியானது 
இலவச, கட்டாய, தரமான கல்வியாக அமைய 
வேண்டியதும்‌ மிகவும்‌ அவசியமானதாகும்‌. 


அகில உலக மனித உரிமைகள்‌ பிரகடனம்‌:1948 


“கல்வி பெறும்‌ உரிமை ஒவ்வொருவருக்கும்‌ 
உண்டு. ஆரம்ப மற்றும்‌ அடிப்படை 
நிலைகளிலாவது கல்வி இலவசமாக இருக்க 
வேண்டும்‌. ஆரம்பக்‌ கல்வியை கட்டாயமாக்க 
வேண்டும்‌. தொழில்நுட்பம்‌ மற்றும்‌ தொழில்முறைக்‌ 
கல்வியை பரவலாக்குவதோடு, உயர்‌ கல்வியை 
அனைவருக்கும்‌ தகுதி அடிப்படையில்‌ சம 
வாய்ப்பிற்குரியதாக்க வேண்டும்‌.” என்று இந்திய 


அரசால்‌ கையொப்பமிட்டு ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டுள்ள அகில உலக மனித உரிமைகள்‌ 
பிரகடனம்‌ விதி 26(1) தெளிவாகக்‌ கூறுகிறது. 


உடன்படிக்கைகள்‌:- 


1989ம்‌ ஆண்டில்‌ இயற்றப்பட்டு, இந்திய அரசால்‌ 


கையொப்பமிட்டு ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டுள்ள 
ஐக்கியநாடுகள்‌ சபையின்‌ “குழந்தைகள்‌ 
உரிமைகளுக்கான உடன்படிக்கை”யின்‌ விதி 
28(ஆ)வில்‌ “ஒவ்வொரு குழந்தைக்கும்‌ சமவாய்ப்பின்‌ 
அடிப்படையில்‌ ஆக்க பூர்வமான 


முன்னேற்றகரமான முறையில்‌, கட்டாய, இலவச, 
தரமான கல்வி பெறுவதற்கான உரிமையுண்டு” 
என்று கூறியுள்ளது. 


பொருளாதார,சமூக மற்றும்‌ கலாச்சார 
உரிமைகள்‌ குறித்த உடன்படிக்கை, 1966ன்‌ விதி12(2) 
(அ)வில்‌ “ஆரம்பக்கல்வி, அனைவருக்கும்‌ 
கட்டாயமாகவும்‌, இலவசமாகவும்‌ கிடைக்க 
வேண்டும்‌” என்று கூறுகிறது. 


இந்திய அரசியலமைப்பு சாசனம்‌ (86-வது 
சட்டதிருத்தம்‌), 2002: 


அரசியலமைப்பு சாசனம்‌ 1950ம்‌ ஆண்டில்‌ 
இயற்றப்பட்ட போது, சரத்து 45ல்‌ “சாசனம்‌ அமலுக்கு 
வந்த பத்து ஆண்டுகளுக்குள்ளாக, 14 
வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும்‌ 
இலவச மற்றும்‌ கட்டாயக்கல்வி அளிக்க அரசு 
முயற்சி மேற்கொள்ள வேண்டும்‌” என்று அரசின்‌ 
நெறியுறுத்தும்‌ கொள்கையில்‌ 
இணைக்கப்பட்டிருந்தது. இந்த உரிமையானது, 21(4) 
என்ற புதிய சரத்து உருவாக்கப்பட்டு “இலவச மற்றும்‌ 
கட்டாயக்‌ கல்வி பெறும்‌ உரிமையானது, அடிப்படை 
உரிமை”யாக அங்கீகரிக்கபட்டது. 


மேலும்‌, பிரிவு 51()09வில்‌ புதிதாக ஒரு சரத்து 
இணைக்கப்பட்டு, “பெற்றோர்கள்‌ தங்களது 
குழந்தைகளுக்கும்‌ தங்களது பாதுகாப்பில்‌ உள்ள 
குழந்தைகளுக்கும்‌, கல்வி பெறும்‌ வாய்ப்புகளையும்‌, 
வசதிகளையும்‌ உருவாக்கிட வேண்டும்‌” என்றும்‌ 
திருத்தம்‌ செய்யப்பட்டது. 


மேலும்‌, 1992 ஆம்‌ ஆண்டிலேயே உச்சநீதிமன்றம்‌, 
பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு 
இலவச, கட்டாயக்‌ கல்வி கொடுக்க வேண்டியது 
அடிப்படை உரிமை என்று கூறியிருந்தாலும்‌, 
பத்தாண்டுகள்‌ கழித்து 2002ஆம்‌ ஆண்டில்‌ தான்‌, 
அது குறித்த திருத்தம்‌ அரசியல்‌ அமைப்பு 
சாசனத்தில்‌ மேற்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே 
தாமதம்‌ ஏற்பட்டிருந்த போதிலும்‌ மேலும்‌ எட்டு 
ஆண்டுகள்‌ கழித்து 2010ஆம்‌ ஆண்டில்‌ தான்‌, இது 
குறித்த சட்டம்‌ கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதே 
வேதனையான உண்மை. இந்த நாட்டின்‌ 
குடிமக்களான குழந்தைகளின்‌ மீதும்‌, நாட்டின்‌ 
எதிர்காலத்தின்‌ மீதும்‌, ஆட்சியாளர்களுக்கு இருக்கும்‌ 
ஈடுபாடும்‌, அக்கறையும எவ்வளவு அலாதியானது 
என்பதற்கு இதுவே சான்றாக விளங்கும்‌. 


இப்படியாக பல்வேறு செயல்பாடுகளுக்குப்‌ பிறகு 
கொண்டுவரப்பட்டுள்ள இச்சட்டத்தில்‌, “6 முதல்‌ 14 
வயது வரையிலான குழந்தைகள்‌ அனைவருக்கும்‌ 
அவர்களின்‌ குடியிருப்புக்கு அருகிலிருக்கும்‌ 
பள்ளியில்‌ 1 முதல்‌ 8ஆம்‌ வகுப்பு வரைக்கும்‌ இலவச 
மற்றும்‌ கட்டாயக்கல்வி பெறுவதற்கு உரிமையுண்டு 
என்று உத்தரவாதபடுத்தியுள்ளது. தற்போது 
நாட்டின்‌, கல்வி தொடர்பான உயரிய ஆலோசனை 
மையமான,”கல்விக்கான மத்திய ஆலோசனை 
வாரியம்‌" இச்சட்டமானது, 1 முதல்‌ 8ம்‌ வகுப்பு வரை 
மட்டும்‌ என்பதை 9 மற்றும்‌ 10ம்‌ வகுப்புகளுக்கும்‌ என 
நீட்டிப்பு செய்ய ஒப்புதல்‌ வழங்கியுள்ளது 
குறிப்படத்தக்கது. 


இவ்வொப்புதலைப்‌ பெற்றுள்ள மத்தியஅரசு, 
அடுத்த கல்வியாண்டுற்குள்‌ உயர்நிலைப்பள்ளி 
வரையிலும்‌ இலவச மற்றும்‌ கட்டாயக்கல்வி 
வழங்குவதை இச்சட்டத்தில்‌ இணைத்து, 
அமலுக்குக்கும்‌ கொண்டு வரும்‌ என்ற எதிர்பார்ப்பு 
கல்வியாளர்கள்‌ மத்தியில்‌ உள்ளது. 


கல்வியானது, இந்திய அரசியலமைப்பு 
சாசனத்தின்பம மத்திய அரசும்‌, மாநில அரசும்‌ 
இணைந்து வழங்கவேண்டியது என்ற நிலையில்‌ 
“பொதுப்பட்டியலில்‌” இணைக்கப்பட்டுள்ளது. 
இதன்காரணமாக, இந்த சட்டத்தை அமலாக்கம்‌ 
செய்து நடைமுறைக்குக்‌ கொண்டு வர மத்தியஅரசு 
65 விழுக்காடும்‌, மாநிலஅரசு 35 விழுக்காடும்‌ நிதி 
ஒதுக்கீடு செய்யவேண்டும்‌ என 
குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால்‌ மத்திய அரசின்‌ 
2010ம்‌ ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டில்‌, 
இச்சட்டத்திற்காக நிதி எதுவும்‌ ஒதுக்கீடு 
செய்யவில்லை என்பதிலிருந்து இலவச மற்றும்‌ 
கட்டாயக்கல்வி அளிப்பது தொடர்பாக 
பெயரளவுக்கு மட்டும்‌ ஒரு சட்டத்தை 
இயற்றிவிட்டால்‌ போதும்‌ என மத்தியஅரசு 
கருதுவதாகவே தோன்றுகிறது. 


நாட்டில்‌, நடப்பிலுள்ள ஆசிரியர்களில்‌ 21 
விழுக்காட்டினர்‌ கல்வி கற்றுக்‌ கொடுப்பதற்கான 
திறனும்‌, தகுதியும்‌ பெறாதவர்கள்‌ என்று மத்தியஅரசு 
ஒப்புக்கொண்டுள்ளது. ஏற்கனவே மாநிலங்களில்‌ 5.8 
இலட்சம்‌ ஆசிரியர்கள்‌ பணியிடங்கள்‌ காலியாக 
இருக்கிற சூழலில்‌, மத்திய மனித வள மேம்பாட்டு 
அமைச்சகம்‌, மேலும்‌ 4.5 இலட்சம்‌ கூடுதல்‌ 
ஆசிரியர்கள்‌ தேவை என்று கூறியுள்ளது. 
இப்படியாக ஏறக்குறைய 13 இலட்சம்‌ ஆசிரியர்களின்‌ 
தேவை நாடு முழுவதும்‌ தற்போது ஏற்பட்டுள்ளது. 


“தேசிய கல்விக்‌ கொள்கை” 1986ம்‌ ஆண்டில்‌ 


இயற்றப்பட்ட போது, அதில்‌ ஓராசிரியர்‌ பள்ளிகள்‌ 
அனைத்தும்‌ ஈராசிரியர்‌ பள்ளிகளாக மாற்றப்படும்‌ 
என உத்திரவாதம்‌ அளிக்கப்பட்டது. ஆனால்‌ 24 
ஆண்டுகள்‌ கடந்து இந்த சட்டம்‌ இயற்றப்பட்ட 
பிறகும்‌, இன்றளவும்‌ நாட்டில்‌ 9 விழுக்காடு 
பள்ளிகளில்‌ ஓராசிரியர்‌ மட்டுமே பணியாற்றி வரும்‌ 
அவலநிலைதான்‌ நீடித்து வருகிறது. இத்தகைய 
சூழலில்‌ போதிய அளவிலான ஆசிரியர்களின்‌ 
எண்ணிக்கை இல்லாத காரணத்தால்‌ இந்த 
சட்டத்தின்‌ நோக்கங்கள்‌ நிறைவேற மேலும்‌; மூன்று 
ஆண்டுகாலம்‌ தேவைப்படும்‌ என்று ஜீன்‌ 2011ல்‌ 
மத்திய மனித வள மேம்பாட்டு அமைச்சகம்‌ 
தெரிவித்துள்ளது. 


இந்நிலையில்‌, 2009ல்‌ இயற்றப்பட்ட இந்த 
சட்டத்திற்கான விதிகளை பல்வேறு மாநிலங்கள்‌ 
உருவாக்கிவிட்ட சூழலில்‌, இன்றளவும்‌ தமிழக அரசு 
உருவாக்காத சூழலில்‌, இந்த சட்டத்திற்கான 
விதிகளை உடனடியாக வெளியிட வேண்டும்‌ என 
உத்திரவிடக்‌ கோரி ஜீன்‌ 2011ல்‌ தாக்கல்‌ செய்யப்பட்ட 
ஒரு பொது நல வழக்கில்‌, ஆறு வார காலத்திற்குள்‌ 
விதிகளை உருவாக்கி அறிவிப்பு செய்ய வேண்டும்‌ 
என்று மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம 
உத்தரவிட்டுள்ளது. 


மத்திய அரசானது சமீபத்தில்‌ “சமஸ்கிருத 
பள்ளிகளை?” நாடு முழுவதும்‌ பல்வேறு 
மாநிலங்களில்‌ நிறுவிட, அதற்கான கட்டமைப்பு 
மற்றும்‌ அடிப்படை செலவுகளுக்கான தொகைகள்‌ 
முழுவதையும்‌ ஒதுக்கீடு செய்துள்ளது கவனிக்க 
வேண்டியது. சில மாதங்களுக்கு முன்னர்‌ டெல்லியில்‌ 
நடைபெற்ற “காமன்வெல்த்‌ போட்டி”களின்‌ போது, 
விளையாட்டு தொடர்பான குழுவினர்கள்‌ தங்க 
வைப்பதற்காக, 60 மாநகராட்சி பள்ளிகள்‌ காலி 
செய்யப்பட்டு, தற்காலிக கூரைகள்‌ அமைக்கப்பட்டு, 
அதில்‌ வைத்து வகுப்பு நடத்தப்பட்டது என்ற செய்தி 


தற்போது வெளிவந்துள்ளது. 


சட்டமாக இயற்றியபிறகும்‌ அமல்படுத்த 
இவ்வளவு சிக்கல்களை ஏற்படுத்தும்‌ 
ஆட்சியாளர்கள்‌, சட்டமேதும்‌ இயற்றப்படாமலேயே 
“சமஸ்கிருத? பள்ளிகளுக்கு கொடுக்கும்‌ 


முக்கியத்துவத்தை பார்க்கும்‌ போது மதசார்பற்ற 
அரசாக தன்னைக்‌ காட்டிக்‌ கொள்ளும்‌, மத்திய 
அரசின்‌ மீது மிகுந்த சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. 
இதுபோன்ற நடைமுறை சிக்கல்களை 
ஆட்சியாளர்கள்‌ விரைவாக சரிபடுத்தி, இந்த சட்டம்‌ 
கொண்டு வரப்பட்டதற்கான நோக்கத்தை நோக்கி 
பயனிக்கும்‌ வகையில்‌ தங்களது செயல்பாடுகளை 
மாற்றியமைப்பார்களா? என்பதற்கான பதிலை சில 
ஆண்டுகள்‌ கழித்தே நாம்‌ அறிய முடியும்‌. 


அடிப்படை கட்டமைப்புகளையே உருவாக்காமல்‌ 
ஒரு சட்டம்‌ இயற்றப்பட்டு இரண்டு ஆண்டு காலம்‌ 
பூர்த்தியான பிறகும்‌ அதை நடைமுறைக்கு கொண்டு 
வர எந்தவித முன்னேற்றமும்‌ இல்லாத நிலை. ஆம்‌ 
நிச்சயமாகவே நம்மை “மக்கள்‌ நல அரசு” தான்‌ ஆட்சி 
செய்கிறது. 


-இ. இ. இராபர்ட்‌ சந்திரகுமார்‌ 


-( robertckumar@gmail.com)** 


குடி, குடிமக்கள்‌, சட்டம்‌ 
TUESDAY, NOVEMBER 1, 2011 


குடியின்‌ கெடுதல்‌ குறித்து, தமிழ்‌ சமூகத்தில்‌ 
எவருக்கும்‌ கட்டுரை எழுதி புரிய வைக்கவேண்டிய 
அவசியம்‌ இல்லை. ஆனால்‌ இன்று தமிழகத்தில்‌, 
பத்து விழுக்காடு மக்கள்‌ அதாவது ஏழரை லட்சம்‌ 
மக்கள்‌ தினமும்‌ மது அருந்துகின்றனர்‌ என்றும்‌, 
மேலும்‌ 13 வயது பள்ளி மாணவர்களும்‌ கூட மது 


அருந்துவதாகவும்‌ செய்திகள்‌ வந்து 
கொண்டிருக்கின்றன. ஏழை மக்களின்‌ வாழ்வில்‌ 
ஒளியேற்றி வைக்க வேண்டிய நமது 
ஆட்சியாளர்கள்‌, குடும்பத்தலைவனை குடி 


பழக்கத்திற்கு அடிமையாக்கி அந்த குடியானவனைக்‌ 
கொன்றுவிட்டு, அதன்‌ மூலமாகக்‌ கிடைக்கும்‌ 
வருவாயைக்கொண்டு, அவனது மனைவிக்கு 
விதவை உதவித்தொகை வழங்கி வருகின்றனர்‌. 
இப்படியாக ஒரு நாட்டின்‌ குடிமக்கள்‌, அவர்களின்‌ 


ஆட்சியாளர்களால்‌ திட்டமிட்டு போதைக்கு 
அடிமையாக்கப்பட்டு வருகின்றனர்‌ என்பது 
கண்கூடு. 


இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில்‌ மது விலக்கு: 


“உணவு சத்துக்களை மேம்படுத்தவும்‌, அடிப்படை 
வாழ்க்கை வசதிகளைப்‌ பெருக்கவும்‌, 
நல்வாழ்வினை உயர்த்தவும்‌, தேவையானவற்றைத்‌ 
தமது தலையாய கடமைகளாக அரசு கருத 
வேண்டும்‌. அதிலும்‌ குறிப்பாகப்‌ போதையூட்டும்‌ 


மதுவகைகளையும்‌, உடலுக்குத்‌ தீங்கு பயக்கும்‌ நச்சுப்‌ 
பொருள்களையும்‌, மருந்துக்காக அன்றி 
வேறுவிதமாகப்‌ பயன்படுத்துவதைத்‌ தடை 
செய்வதற்காக மதுவிலக்கை அமல்படுத்த முயற்சி 
செய்யவேண்டும்‌.” என்று இந்திய அரசியலமைப்பு 
சாசனம்‌, 1950ல்‌ “அரசின்‌ நெறியுறுத்தும்‌ 
கொள்கைகள்‌” என்ற தலைப்பின்‌ கீழ்‌ 
அமைந்துள்ள, பிரிவு 47 கூறுகிறது. 


மது விலக்கு: 


போதை தரக்கூடிய, மது வகைகளை உற்பத்தி 
செய்வதற்கும்‌, விற்பனை செய்வதற்கும்‌, அதனை 
அருந்துவதற்கும்‌ சட்டப்படி தடை செய்தல்‌ முறையே 
மது விலக்கு என குறிப்பிடப்படுகிறது. 


தமிழ்‌ சமூகத்தில்‌ தனி மனித வாழ்க்கையில்‌ 
பெரும்‌ ஒழுக்கக்கேடுகளாகக்‌ 
கருதப்படுகின்றவற்றில்‌ மது பழக்கமும்‌ ஒன்று. 


பெளத்த மதத்தைப்‌ பின்பற்றுவோர்‌ 
கடைபிடிக்கும்‌ “பஞ்ச சீலம்‌” என அழைக்கப்படும்‌ 
ஐந்து கொள்கைகளில்‌, நான்காவது கோட்பாடானது, 
மதுவையோ அல்லது வேறு வகையான போதை 


பொருட்களையோ பயன்படுத்தக்‌ கூடாது 
என்பதாகும்‌. 
உலக பொதுமறையாம்‌ திருக்குறளில்‌“, 


அறத்துப்பால்‌ எனும்‌ தலைப்பில்‌ இயற்றப்பட்டுள்ள 
குறள்களில்‌ 93வது அதிகாரமாக”கள்ளுண்ணாமை" 
குறித்து அய்யன்‌ வள்ளுவரால்‌ பாடப்பட்டுள்ளது... 


மது விற்பனையின்‌ மூலமாகக்‌ கிடைக்கும்‌ 
வருவாயினை, ஒரு நாட்டின்‌ கல்வி மற்றும்‌ பொது 
சேவைக்குப்‌ பயன்படுத்துவது குற்றம்‌. மேலும்‌ மது 
விற்பனையின்‌ மூலமாக பெறப்படும்‌ பணமானது 
கறை படிந்த ஒன்று. எனவே அது தேசத்தைச்‌ 


சீரழித்துவிடும்‌ என்று இந்தியாவின்‌ 
தேசத்தந்தையாகப்‌ போற்றப்படும்‌, மோகன்தாஸ்‌ 
கரம்சந்த்‌ காந்தி எச்சரித்தார்‌. 

மது விலக்கை வலியுறுத்தி ராஜாஜி “விமோசனம்‌” 
என்ற பெயரில்‌ இதழ்‌ ஒன்றை நடத்தினார்‌. 


தந்‌ைத பெரியார்‌, 1921ம்‌ ஆண்டில்‌ ஈரோட்டில்‌ 
நடந்த கல்லுக்கடை மறியல்‌ போராட்டத்தில்‌ 
பங்குபெற்றதோடு மட்டுமின்றி, அதனைத்தொடர்ந்து, 
சேலம்‌ மாவட்டத்தில்‌ தனக்குச்‌ சொந்தமாக 
தாத்தம்பட்டியிலுள்ள  தோப்பிலிருந்த ஐநூறு 
தென்னை மரங்களையும்‌ வெட்டினார்‌. 


தமிழ்நாட்டில்‌ மது விலக்கு: 


ஆங்கிலேயர்களின்‌ ஆட்சி காலத்தின்‌ போது, 
கடந்த 1937ம்‌ ஆண்டில்‌ ராஜாஜியின்‌ ஆட்சியின்போது 
“தமிழ்நாடு மது விலக்கு சட்டம்‌” என்றொரு சட்டம்‌ 
இயற்றப்பட்டு தமிழகத்தில்‌ மது விலக்கு அமலுக்கு 
வந்து விட்டது. இப்படியாக, இந்தியாவில்‌ மதுவிலக்கு 
கொண்டு வந்ததற்கு முன்னோடியாகத்‌ திகழ்ந்தது 
தமிழ்நாடு. கடந்த, 1952ம்‌ ஆண்டு அப்போதைய 
சென்னை மாகாணத்தில்‌ முழு மது விலக்கு 
அமல்படுத்தப்பட்டது. அப்போது ராஜாஜி முதல்வராக 
இருந்தார்‌. பின்னர்‌, காமராஜர்‌ ஆட்சி காலத்திலும்‌, 
1967ம்‌ ஆண்டு அண்ணா முதல்வரான பிறகும்கூட 
தொடர்ந்து மது விலக்கு அமலில்‌ இருந்தது. 


தமிழ்நாட்டில்‌ மது விலக்கு நீக்கம்‌: 


சுதந்திர இந்தியாவில்‌ தமிழ்நாட்டிலும்‌, குஜராத்‌ 
மாநிலத்திலும்‌ மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டு 
வந்தன. இந்நிலையில்‌ மதுவிலக்கை மற்ற 
மாநிலங்களுக்கும்‌ பரவலாக்கும்‌ நோக்கத்தில்‌ மத்திய 
அரசானது, புதிதாக மதுவிலக்கை அமல்படுத்தும்‌ 
மாநிலங்களுக்கு மானியம்‌ வழங்கப்படும்‌ என்றும்‌, 


ஆனால்‌ ஏற்கனவே மதுவிலக்கை 
அமல்படுத்திவரும்‌ மாநிலங்களுக்கு மானியம்‌ ஏதும்‌ 
வழங்கப்படமாட்டாது என்றும்‌ 1970ம்‌ ஆண்டில்‌ 
அறிவித்தது. ஏற்கனவே மதுவிலக்கை 
அமல்படுத்திவரும்‌ மாநிலங்களுக்கு இப்படி 
தண்டனை அளிப்பதா? எங்களுக்கும்‌ மானியம்‌ 
கொடுங்கள்‌, என்று அப்போது தமிழக முதல்‌ 
அமைச்சராக இருந்த கருணாநிதி, மத்திய அரசிடம்‌ 
கோரிக்கை வைத்தபோதும்‌ அது ஏற்கப்படாததைத்‌ 
தொடர்ந்து, அவரது ஆட்சியின்‌ போது, 1971 ஆகஸ்டு 
மாதம்‌ 30ம்‌ நாள்‌ முதல்‌, மதுவிலக்கு தள்ளி 
வைக்கப்படும்‌ என்று அறிவிக்கப்பட்டது. 


மது விலக்கை நீக்கும்‌ அவசர சட்டம்‌: 


தமிழ்நாட்டில்‌ மதுக்கடைகளைத்‌ திறப்பதற்கு 
வழிவகுக்கும்‌ வகையில்‌ “தமிழ்நாடு மது விலக்கு 
சட்டம்‌,1937 அமல்படுத்தப்படுவது அடியோடு நிறுத்தி 
வைக்கப்படுகிறது என்றும்‌, அரசியல்‌ சாசனத்தில்‌ 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி இந்த 
நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது” என்றும்‌ கூறி, 
அவசர சட்டம்‌ ஒன்றை கடந்த 1971ம்‌ ஆண்டு 
ஆகஸ்டு மாதம்‌ 30ம்‌ நாள்‌, சட்டசபை கூட்டம்‌ 
கூட்டப்படாமலேயே, அப்போதைய ஆளுனர்‌ 
கே.கே.ஷா பிறப்பித்தார்‌. மேலும்‌, தமிழ்நாட்டில்‌ 
திட்டமிட்டபடி கள்ளுக்கடைகள்‌ திறக்கப்படும்‌. 
கள்ளச்சாராயம்‌ காய்ச்சுபவர்கள்‌ மீது கடும்‌ 
நடவடிக்கை எடுக்கப்படும்‌ என்றும்‌ கருணாநிதி 
அறிவித்தார்‌. இதனைத்‌ தொடர்ந்து, தமிழ்நாட்டில்‌ 
கள்ளுக்கடைகள்‌, சாராயக்கடைகள்‌, ஒயின்‌ மற்றும்‌ 
மது கடைகள்‌ திறக்கப்பட்டன. மாநிலம்‌ முழுவதும்‌ 
7,395 கள்ளுக்கடைகளும்‌, 3,512 சாராயக்‌ கடைகளும்‌ 
திறக்கப்பட்டன. சென்னை நகரில்‌ 120 ஒயின்‌ மற்றும்‌ 
மது கடைகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. பிற 
மாவட்டங்களில்‌ தலா 60 முதல்‌ 100 கடைகள்‌ 
வரையிலும்‌ திறக்கப்பட்டன. 


மீண்டும்‌ மது விலக்கு: 


1973ம்‌ ஆண்டு செப்டம்பரில்‌ மீண்டும்‌ மதுவிலக்கு 
கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 
இதன்‌ முதல்‌ படியாக, 1973 ஜுலை 30ம்‌ நாள்‌ முதல்‌ 7 
ஆயிரம்‌ கள்ளுக்கடைகளும்‌, 1974 செப்டம்பர்‌ 1ஆம்‌ 
தேதி சாராயக்‌ கடைகளும்‌ தமிழ்நாட்டில்‌ 
மூடப்பட்டன. 1981ம்‌ ஆண்டில்‌ மே மாதம்‌ கள்‌ மற்றும்‌ 
சாராயத்தை உரிமத்துடன்‌ விற்பனை செய்யலாம்‌ 
என்று கூறப்பட்டது. 1984 வரையிலும்‌, 
மதுபானங்களைத்‌ தயாரிக்கும்‌ உரிமம்‌ தனியார்‌ 
நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்டது. 1983ம்‌ ஆண்டில்‌ 
ஜுலை மாதம்‌ “தமிழ்நாடு மாநில வாணிப 
கழகம்‌”(TASMAC) நிறுவனம்‌ உருவாக்கப்பட்டு, அந்த 
நிறுவனமானது, இந்தியாவில்‌ தயாரிக்கப்படும்‌ 
அயல்நாட்டு மதுபானங்கள்‌ மற்றும்‌ 
சாராயத்துக்கான மொத்த விற்பனைக்கு 
பொறுப்பேற்றுக்‌ கொண்டது. 


மது விலக்கு சட்ட திருத்தம்‌, 2003: 


தமிழ்நாடு மது விலக்கு சட்டம்‌, 1937ல்‌, கடந்த 
29.11.2003 அன்று, அப்போதைய ஜெயலலிதா 
ஆட்சியின்‌ போது, மது தொடர்பாக சில்லறை 
விற்பனை செய்வதற்கும்‌ அதிகாரம்‌ பெற்ற ஒரே 
முற்றுரிமையாளராக, “தமிழ்நாடு மாநில வாணிப 
கழகம்‌” (7510) மட்டுமே விளங்கும்‌ என்று சட்ட 
திருத்தம்‌ கொண்டு வரப்பட்டது. அடுத்து 2006ல்‌ 
பொறுப்பேற்ற கருணாநிதி ஆட்சியின்‌ போதும்‌ 
அதேநிலைதான்‌ தொடர்ந்தது. 

மது விலக்கு கோரி வேண்டுகோள்‌: 

கடந்த 2008ம்‌ ஆண்டு, பாமக நிறுவனர்‌ டாக்டர்‌ 
ராமதாஸ்‌ தலைமையில்‌ பல்வேறு அமைப்புகளின்‌ 
தலைவர்கள்‌, பிரதிநிதிகள்‌, அப்போதைய முதல்வர்‌ 
கருணாநிதியைச்‌ சந்தித்து தமிழகத்தில்‌ மது 


விலக்கை அமல்படுத்த வேண்டும்‌ என்று கோரிக்கை 


விடுத்தார்கள்‌. அவர்களது கோரிக்கையை 
பரிசீலித்து படிப்படியாக மது விலக்கை 
நிறைவேற்றுவதற்கு அரசு நடவடிக்கை 


எடுக்குமென்றும்‌, 2006 மற்றும்‌ 2007ம்‌ ஆண்டுகளில்‌ 
மட்டும்‌ தமிழகம்‌ முழுவதிலும்‌ 1,300 மதுக்‌ 
கூடங்களும்‌, 128 சில்லரை விற்பனைக்‌ கடைகளும்‌ 
மூடப்பட்டுள்ளன. மேலும்‌ தமிழகத்தில்‌, படிப்படியாக 
முழு மது விலக்கினை எய்திடும்‌ வகையில்‌, 
முதற்கட்டமாக இனி புதிய மதுக்கடைகள்‌ எதையும்‌ 
தமிழகத்தில்‌ திறப்பதில்லை என்று 
தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும்‌ அவர்‌ தெரிவித்தார்‌. 
ஆனால்‌ தமிழகத்தில்‌ ஏற்கனவே 6 சாராய 
ஆலைகளுக்கு மட்டுமே அனுமதி இருந்த நிலையில்‌ 
தற்போது மேலும்‌ 8 ஆலைகளுக்கு அனுமதி 
அளிக்கப்பட்டுள்ளது. 
தமிழக அமைச்சரவையின்‌ கருத்து: 


டாஸ்மாக்கினால்‌ ஆண்டுக்கு 14000 கோடி 
வருமானம்‌ வருகிறது. டாஸ்மாக்கை மூடினால்‌, இந்த 
வருமானம்‌ சமூக விரோதிகளுக்குப்‌ போய்ச்‌ 
சேர்ந்துவிடும்‌. அதேவேளையில்‌, இந்த வருமானத்தை 
ஈடு செய்யும்‌ வகையில்‌ மத்திய அரசு நிதி 
ஒதுக்கினால்‌, மாநில அரசு அவற்றை மூடுவதற்குத்‌ 
தயார்‌. தமிழகத்தில்‌ இருந்த கள்ளசாராய 
வியாபாரிகள்‌ பெருமளவில்‌ குண்டர்‌ சட்டத்தின்‌ கீழ்‌ 
கைது செய்யப்பட்டுள்ளார்கள்‌. இதனால்‌ 
மாநிலத்தில்‌ சாராயம்‌ விற்பனை முழுமையாக 
ஒழிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின்‌ அண்டை 
மாநிலங்களில்‌, மதுவிற்பனை நடக்கும்‌ நிலையில்‌, 
தமிழகத்தில்‌ மட்டும்‌ மதுவிலக்கை அமல்படுத்த 
முடியாது. அப்படி செய்தால்‌ தமிழகம்‌ தனித்தீவு 
போல காட்சியளிக்கும்‌. மேலும்‌, கள்ளச்சாராயமும்‌, 
மதுவிற்பனையும்‌ நடக்க வழிவகுக்கும்‌. 
தமிழகத்தோடு சேர்ந்து, அண்டை மாநிலங்களும்‌ 


மதுவிலக்கை அமல்படுத்தினால்‌ அது பூரண 
மதுவிலக்கிற்கான வெற்றியை தரும்‌ என்றும்‌ 
தமிழ்நாட்டின்‌, மதுவிலக்கு மற்றும்‌ ஆயத்தீர்வைத்‌ 
துறை அமைச்சர்‌ நத்தம்‌ விஸ்வநாதன்‌, கடந்த 
ஆகஸ்ட்‌ 12 ஆம்‌ நாள்‌ சட்டமன்றத்தில்‌ கூறியுள்ளார்‌. 


மது விலக்கு அமலுக்கு வந்தால்‌ கள்ள சாராயம்‌ 
பெருகும்‌ என்பது ஆட்சியாளர்களால்‌ முன்‌ 
வைக்கப்படும்‌ வாதங்களில்‌ ஒன்று. ஆனால்‌ மது 
விலக்கு அமலில்‌ இல்லாத தற்போது, கடந்த ஏப்ரல்‌ 25, 
2011ல்‌, தமிழக அரசு கொடுத்த செய்தி அறிக்கையின்‌ 
படி, தமிழகத்தில்‌ கடந்த ஏப்ரல்‌ 22ம்‌ தேதி முதல்‌ 24ம்‌ 
தேதி வரை நடத்தப்பட்ட தொடர்‌ மது விலக்கு 
சோதனையில்‌ 1,057 வழக்குகள்‌ பதிவு செய்யப்பட்டு 
134 பெண்கள்‌ உள்பட 1,002 பேர்‌ கைது 
செய்யப்பட்டுள்ளனர்‌. இதன்‌ படி பார்த்தால்‌, கள்ள 
சாராயம்‌ எல்லா காலத்திலும்‌ காய்ச்சப்படுகிறது 
என்பது புலனாகிறது. 


தமிழ்‌ சினிமாவில்‌ மது விலக்கு: 


1980களில்‌ உன்னால்‌ முடியும்‌ தம்பி, பேர்‌ 
சொல்லும்‌ பிள்ளை, பொன்மனச்‌ செல்வன்‌ என்பது 
போன்ற பல்வேறு தமிழ்‌ திரைப்படங்கள்‌ மது விலக்கு 
தொடர்பாக தயாரிக்கப்பட்டுள்ளது. 


மதுவினால்‌ விளையும்‌ தீமைகள்‌: 


மது அருந்தியதால்‌ ஏற்பட்ட போதையில்‌ தன்‌ 
மகளிடமே தகாத முறையில்‌ நடந்த தந்தை, தன்‌ 
மருமகளிடம்‌ மது போதையில்‌ மதிகெட்டு நடக்கும்‌ 
மாமனார்‌, தனக்கு மது அருந்த பணம்‌ தரவில்லை 
என்ற ஒரே காரணத்திற்காக பெற்ற தாயைக்‌ கொலை 
செய்ய துணிந்த மகன்‌, நாட்டில்‌ சட்டம்‌ ஒழுங்கை 
பாதுகாக்க வேண்டிய காவல்‌ துறையினரே மது 
அருந்திவிட்டு, பொது இடத்தில்‌ கட்டிபுரண்டு 
சண்டை, தமிழகத்தில்‌ நிகழும்‌ சாலை விபத்துகளில்‌ 


60 விழுக்காடு மது அருந்திவிட்டு வாகனத்தை 
இயக்குவதால்‌ தான்‌ என்கிறது 
புள்ளிவிபரம்‌.....இப்படி மது பழக்கம்‌ 
கருவையே கருவருக்கின்றது. 


“மது நாட்டுக்கும்‌, வீட்டுக்கும்‌, உயிருக்கும்‌, 
உடலுக்கும்‌ கேடு” என்று பள்ளி பாட புத்தகங்களில்‌ 
அச்சடிக்கப்பட்டு விநியோகம்‌ செய்யப்படுகிறது. 
இதைப்படிக்கும்‌ மாணவன்‌ பள்ளியை விட்டு 
வெளியே வந்தால்‌ அங்கு தென்படுவது டாஸ்மாக்‌ 
கடை. என்னவொரு விந்தை? அதேபோல, குடி 
குடியைக்‌ கெடுக்கும்‌" என்ற தமிழ்‌ பழமொழியானது, 
அனைத்து மது புட்டிகளிலும்‌ அச்சடிக்கப்பட்டு 
அரசால்‌ விநியோகிக்கப்படுகிறது. போதாததற்கு, 
திரைப்படங்களில்‌ மது அருந்தும்‌ கட்சிகளின்‌ போது, 
இதே வாசகம்‌ ஒளிபரப்பப்படுகிறது. இதையெல்லாம்‌ 
காணும்போது நகைச்சுவை எண்ணம்‌ தான்‌ 
மேலேழுகிறதேதவிர, “குடி” குறித்த விழிப்புணர்வு 
எண்ணம்‌ ஏதும்‌ தோன்றுவதில்லை. ஒரு நாட்டின்‌ 
மண்ணின்‌ மைந்தன்‌, தன்னை அந்த நாட்டின்‌ 
“குடிமகன்‌” என்று பெருமையாகச்‌ சொல்லிக்கொள்ள 
முடியாத வகையில்‌, இங்கே “குடிமகன்‌” என்ற 
வார்த்தைக்கு அர்த்தமே மாறிப்போய்‌ உள்ளது. 


மது விற்பனை செய்வது தனது அடிப்படை உரிமை 
என்று எவரும்‌ கோர முடியாது என்றும்‌, சட்டத்தில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள தொலைவிற்குள்‌ டாஸ்மாக்‌ 
கடை அமைந்துள்ளது என்ற வாதத்தை, 
பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும்‌ சூழலில்‌ 
எடுக்க முடியாது என்பது போன்ற தீர்ப்புகளை 
நீதிமன்றங்கள்‌ தொடர்ந்து வழங்கி வந்தாலும்‌, மது 
விலக்கு தொடர்பான சரத்தானது, இந்திய 
அரசியலமைப்பு சாசனத்தில்‌, “அரசின்‌ நெறியுறுத்தும்‌ 
கொள்கைகள்‌” என்ற தலைப்பின்‌ கீழ்‌ 
அமைந்துள்ளதால்‌, அது தொடர்பாக முடிவெடுக்க 
வேண்டியது அந்தந்த மாநிலங்கள்‌ மட்டுமே. இதனால்‌ 


இதில்‌ நீதிமன்றங்களால்‌ தலையிட முடியாத சூழலே 
நிலவுகிறது. ஆரம்பக்‌ கல்வி வழங்க வேண்டியது, 
எப்படி அரசின்‌ நெறியுறுத்தும்‌ கொள்கைகள்‌ 
என்பதிலிருந்து, அடிப்படை உரிமைக்கு 
மாற்றப்பட்டதோ அதேபோல, மது விலக்கும்‌ 
அடிப்படை உரிமைக்கு மாற்றப்பட வேண்டியது 
இன்றியமையாத ஒன்றாகும்‌. பூரண மது விலக்கு 
மட்டுமே ஒரு நாட்டைத்‌ துடிப்புடன்‌ வைத்திருக்க 
முடியும்‌. 


-- இ.இ.இராபர்ட்‌ சந்திரகுமார்‌ 


( robertckumar@gmail.com)** 


CELEBRATE 


மனித உரிமைகள்‌ - ஒரு 
அறிமுகம்‌ 


FRIDAY, DECEMBER 9, 2011 


முதல்‌ மற்றும்‌ இரண்டாம்‌ உலகப்போர்கள்‌ 
நடைபெற்றபோது வளர்ந்த மற்றும்‌ பலம்‌ மிகுந்த 
நாடுகளின்‌ ஆதிக்க வெறிக்கு சாமானிய மக்கள்‌ 
பலியானது சமூக சிந்தனையாளர்களிடம்‌ பெரும்‌ 
பாதிப்பை ஏற்படுத்தியது. இதைத்‌ தொடர்ந்து 
உருவான ஐக்கிய நாடுகள்‌ அவை, உலகில்‌ உள்ள 
அனைத்து மனித குலத்தினரின்‌ உரிமைகளை 
பாதுகாப்பதற்கான ஆவணம்‌ ஒன்றை 
உருவாக்கியது. 


1948ம்‌ ஆண்டு டிசம்பர்‌ 10ம்‌ தேதி, பிரான்ஸ்‌ 
நாட்டின்‌ பாரிஸ்‌ நகரில்‌ நடைபெற்ற ஐக்கிய நாடுகள்‌ 
அவையின்‌ பொதுச்‌ சபையில்‌ “அனைத்துலக மனித 
உரிமைப்‌ பிரகடனம்‌” அறிமுகம்‌ செய்யப்பட்டது. 
உடனடியாக 58 உலக நாடுகள்‌ இந்த பிரகடனத்தை 
அங்கீகாரம்‌ செய்தன. 


இந்த மனித உரிமைப்‌ பிரகடனத்தில்‌ 30 உறுப்புகள்‌ 
உள்ளன. 


1. சமத்துவ உரிமை - சகல மனிதர்களும்‌ 
சுதந்திரமாக பிறக்கின்றனர்‌. அவர்கள்‌ 
பெருமானத்திலும்‌, உரிமைகளிலும்‌ 


சமமானவர்கள்‌, அவர்கள்‌ நியாயத்தையும்‌, 


N 


ம்‌ 


ஓ 


io) 


10. 


11 


மனச்சாட்சியையும்‌ இயற்பண்பாகப்‌ 
பெற்றவர்கள்‌. 


. ஏற்றத்தாழ்வுகள்‌ காட்டப்படாமல்‌ 


இருப்பதற்கான உரிமை - இனம்‌, நிறம்‌, பால்‌, 
மொழி, மதம்‌, அரசியல்‌ மற்றும்‌ தேசிய அல்லது 
சமூகம்‌, பிறப்பு அல்லது பிற அந்தஸ்துகளால்‌ 
வேறுபடுத்த முடியாமல்‌ உலகில்‌ உள்ள 
மனிதர்கள்‌ எல்லோரும்‌ சம உரிமை 
பெற்றவர்கள்‌. 


. சுதந்திரமாகவும்‌ பாதுகாப்பாகவும்‌ வாழும்‌ 


உரிமை அனைவருக்கும்‌ உண்டு. 


யாரையும்‌ அடிமையாக நடத்த எவருக்கும்‌ 


உரிமை இல்லை. 


. சித்திரவதைக்கு, மனிதத்‌ தன்மையற்ற 
தாக்குதல்களுக்கும்‌ உள்ளாகாமல்‌ 
இருப்பதற்கான சுதந்திரம்‌. 


. சட்டத்தின்‌ முன்‌ அனைவருக்கும்‌ சம உரிமை 


. பாரபட்சம்‌ எதுவுமின்றி சட்டத்தின்‌ 


பாதுகாப்புக்கும்‌ எல்லோரும்‌ உரித்தானவர்கள்‌. 


. ஒருவரின்‌ உரிமை மதிக்கப்படாத போது சட்ட 


உதவியை நாடும்‌ உரிமை. 


. சட்டத்துக்கு புறம்பாக ஒருவரை காவலில்‌ 


வைக்கவோ, நாடு கடத்தவோ யாருக்கும்‌ உரிமை 
இல்லை. 


நீதியான, பகிரங்கமான விசாரணைக்கான 
உரிமை 


. குற்றஞ்சாட்டப்படுவோர்‌, குற்றம்‌ 


நிரூபிக்கப்படும்‌ வரை நிரபராதி என நிரூபிக்க 
வாய்ப்பு வழங்கும்‌ உரிமை. 


12. 


13 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


தனிப்பட்ட அல்லது அந்தரங்க விஷயத்தில்‌ 
எவரும்‌ தலையிடாமல்‌ இருப்பதற்கான 
சுதந்திரம்‌. 


ஒவ்வொரு நாட்டிற்குள்ளும்‌ சுகந்திரமாக 
நடமாடுவதற்கும்‌, நாட்டை விட்டு 
வெளியேறவும்‌, திரும்பி வரவும்‌ உரிமை. 


ஆபத்து காலத்தில்‌ பிற நாட்டில்‌ தஞ்சம்‌ கேட்க 
உரிமை உண்டு. 


ஒவ்வொரு பிரஜைக்கும்‌ தங்கள்‌ விருப்பத்திற்கு 
ஏற்ற தேசிய இனத்தை மாற்றிக்கொள்ள 
உரிமை. 


எந்த ஆணும்‌, பெண்ணும்‌ விரும்பினால்‌, 
திருமணம்‌ செய்துகொண்டு பாதுகாப்புடன்‌ 


குடும்பம்‌ நடத்துவதற்கான உரிமை. 
சமுதாயத்தாலும்‌, அரசாலும்‌ இது 
பாதுகாக்கப்பட வேண்டும்‌. 

சொத்து வைத்துக்கொள்ளும்‌ உரிமை. 
தனியாகவும்‌, கூட்டாகவும்‌ ஆதனத்தைச்‌ 
சொந்தமாக வைத்திருப்பதற்கு 


ஒவ்வொருவருக்கும்‌ உரிமையுண்டு. 


சிந்தனைச்‌ சுதந்திரம்‌, மனச்சாட்சிச்‌ சுதந்திரம்‌, 
மதச்‌ சுதந்திரம்‌ ஒவ்வொருவருக்கும்‌ 
உரிமையுண்டு. 


கருத்துச்‌ சுதந்திரம்‌, பேச்சு சுதந்திரம்‌ எவருக்கும்‌ 
உண்டு. எவ்வழிவகைகள்‌ மூலமும்‌, எல்லைகள்‌ 
இன்றி தகவலையும்‌ கருத்துக்களையும்‌ 
நாடுவதற்கும்‌, பெறுவதற்கும்‌ பரப்புவதற்குமான 
சுதந்திரம்‌. 


எந்த ஒரு கூட்டத்திலும்‌ கலந்துகொள்ள, 
சங்கத்தில்‌ உறுப்பினராக யாருக்கும்‌ உரிமை 


உண்டு. 


21. அரசியல்‌ உரிமை - அரசாங்கத்தில்‌, சுதந்திரமான 
தேர்தலில்‌ பங்குபெறவும்‌, பொதுச்சேவைகளைப்‌ 
பெற்றுக்‌ கொள்வதற்குமான உரிமை. 
ஒவ்வொருவருக்கும்‌ தத்தம்‌ நாட்டிலுள்ள 
அரசாங்க சேவையில்‌ சமமான முறையில்‌ 
அமர்த்தப்படுவதற்கு உரிமையுண்டு. 


22. சமூகப்‌ பாதுகாப்பிற்கும்‌, தன்‌ திறன்களை 
வளர்த்துக்கொள்ளவும்‌ உரிமை 


23. ஒவ்வொருவரும்‌ விரும்பிய தொழில்‌ செய்யவும்‌, 
வேறுபாடு எதுவுமின்றி, சமமான தொழிலுக்குச்‌ 
சமமான சம்பளம்‌ பெறுவதற்கு உரிமை 
கொண்டவர்கள்‌. ஒவ்வொருவருக்கும்‌ 
தொழிற்சங்கம்‌ அமைக்க உரிமை. அவற்றில்‌ 
சேர்வதற்கும்‌ உரிமையுண்டு. 


24. இளைப்பாறுவதற்கும்‌, ஓய்வெடுக்கவும்‌ உரிமை. 


25. ஒவ்வொருவரும்‌ உணவு, உடை, இருப்பிடம்‌, 
மருத்துவக்‌ காப்பு, அவசியமான சமூக 
சேவைகள்‌ உட்பட தமது குடும்பத்தினாலும்‌, 
உடல்‌ நலத்துக்கும்‌ நல்வாழ்வுக்கும்‌ போதுமான 
வாழ்க்கைத்தரத்துக்கு உரிமை உடையவர்‌. 


அத்துடன்‌ வேலையின்மை, இயலாமை, கைம்மை, 
முதுமை காரணமாகவும்‌ அவை போன்ற அவரது 
கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட பிற சூழ்நிலை 
காரணமாகவும்‌ வாழ்க்கை வழியில்லாமை ஏற்படும்‌ 
சந்தர்ப்பங்களில்‌ பாதுகாப்பு பெறவும்‌ உரிமை 
உண்டு. 


தாய்மை நிலையும்‌ குழந்தைப்‌ பருவமும்‌ விசேஷ 
கவனிப்பு மற்றும்‌ உதவியை பெற உரிமை 
கொண்டவை. 


1. ஒவ்வொருவருக்கும்‌ கல்வி கற்பதற்கான 
உரிமையுண்டு. குறைந்தது ஆரம்ப அடிப்படைக்‌ 
கட்டங்களிலாவது கல்வி இலவசமாக இருத்தல்‌ 
வேண்டும்‌. 


N 


. சமுதாயத்தின்‌ பண்பாட்டு வாழ்க்கையில்‌ 

சுதந்திரமாகப்‌ பங்குகொள்வதற்கும்‌, கலை 
மற்றும்‌ அறிவியல்‌ முன்னேற்றத்திலும்‌, அதன்‌ 
நன்மைகளிலும்‌ பங்கெடுப்பதற்கும்‌ எவருக்கும்‌ 
உரிமையுண்டு. 


3. மனித உரிமைகளை உறுதிசெய்யும்‌ சமூக 
அமைப்புகளில்‌ பங்குபற்றும்‌ உரிமை. 


4. ஒவ்வொருவரும்‌ பிறரது உரிமையை மதிக்க 
வேண்டும்‌. 


5. இந்த பிரகடனத்தில்‌ குறிபிட்டுள்ள எந்த ஒரு 
உரிமையையும்‌ ஒருவர்‌ பெறுவதற்கு தடையாக 
இருக்க உரிமை கிடையாது. 


ஐக்கிய நாடுகள்‌ அவையின்‌ மனித உரிமை 
ஆணையத்தின்‌ இணைய தளத்தில்‌ இந்த 
பிரகடனத்தின்‌ தமிழ்‌ மொழி பெயர்ப்பும்‌ உள்ளது. 


இந்த மனித உரிமைப்‌ பிரகடனத்தை அனைத்து 
மக்களிடமும்‌ கொண்டு செல்லும்‌ பணியில்‌ பல 
அமைப்புகள்‌ செயல்பட்டு வருகின்றன. 


எனினும்‌ மனித உரிமைகள்‌ குறித்து அனைத்து 
மக்களிடமும்‌, போதிய விழிப்புணர்வு ஏற்படவில்லை 
என்பதே உண்மை. 


மனித உரிமைகள்‌ குறித்து மக்களிடம்‌ ஏற்படும்‌ 
விழிப்புணர்வே மனித உரிமைகளை பாதுகாக்கவும்‌, 
மேலும்‌ விரிவுபடுத்தி வளர்த்தெடுக்கவும்‌ உதவும்‌. 
இதற்கான பணியில்‌ கல்வி அறிவு பெற்ற 
அனைவரும்‌ பங்கேற்க வேண்டும்‌. 


சென்னை உயர்நீதிமன்றம்‌ 

- 150 ஆண்டுகள்‌... மக்கள்‌ 
கருத்து என்ன? 

MONDAY, DECEMBER 12, 2011 


நீதியின்‌ உயரம்‌ 
நேர்மையின்‌ உறுதி 
சென்னை உயர்‌ நீதிமன்றம்‌ 


அறத்தின்‌ கவசம்‌ 
அழியாத வெளிச்சம்‌ 
சென்னை உயர்‌ நீதிமன்றம்‌ 


மேற்கே சூரியன்‌ தோன்றி மறையலாம்‌ 
மேல்நோக்கி மழை பொழிந்து கழியலாம்‌ 
ஆனால்‌ - 
ஒரு நாளும்‌ நீதி பிறழாது - சென்னை 
உயர்‌ நீதிமன்றம்‌ வழுவாது 


காசு பணங்கள்‌ கடந்து நீதியைக்‌ 
காவல்‌ புரிவது உயர்‌ நீதிமன்றம்‌ 
கடவுள்‌ நம்பிக்கை இல்லாத பேர்க்கும்‌ 
கடைசி நம்பிக்கை உயர்‌ நீதிமன்றம்‌ 


ஆளவந்தாரை லட்சுமிகாந்தனை 
ஆய்ந்து சொன்னது உயர்‌ நீதிமன்றம்‌ 
ஆளவந்தோரின்‌ நன்மை தீமையை 


அறுதி செய்வதும்‌ உயர்‌ நீதிமன்றம்‌ 


உண்மைகள்‌ கூடி சத்தியம்‌ கட்டிய 
உறுதிகொண்டது உயர்‌ நீதிமன்றம்‌ 
உலகப்‌ போரில்‌ குண்டு விழுந்தும்‌ 
உடைந்து போகாத உயர்‌ நீதிமன்றம்‌ 


ஆண்டவர்‌ ஆள்வோர்‌ யார்‌ சொன்னாலும்‌ 
அசைந்து கொடுக்காத உயர்‌ நீதிமன்றம்‌ 
அறங்களாலே சமூகம்‌ காக்கும்‌ 
அரண்கள்‌ அமைக்கும்‌ உயர்‌ நீதிமன்றம்‌! 


-கவிப்பேரரசு(!) வைரமுத்து சென்னை 
உயர்நீதிமன்றம்‌ குறித்து எழுதிய கவிதை இது. 


௨  Kaniyam Foundation Account 
Number : 606 1010 100 502 79 Union Bank Of India West 


Tambaram, Chennai IFSC - UBINO560618 Account Type : 
Current Account 


வன்கொடுமை வழக்கில்‌ 
உச்ச நீதிமன்ற 
(முன்மாதிரி) தீர்ப்பு 


WEDNESDAY, DECEMBER 14, 2011 
மாண்பமை உச்ச நீதிமன்றம்‌, புது டில்லி 


நீதிபதிகள்‌: மார்கண்டேய கட்ஜு & கியான்‌ சுதா 
மிஸ்ரா 


மேற்கோள்‌: 2011 -1- L.W. (Cr) 677 : (2011) 3 MLJ (Crl) 
551(60) தீர்ப்பு நாள்‌: 19.04.2011 


ஆறுமுகம்‌ சேர்வை & அஜித்‌ குமார்‌ 
றத்‌ மேல்முறையீட்டாளர்கள்‌ 


எதிர்‌ 


தமிழ்நாடு அரசு 
கறு எதிர்‌ மனுதாரர்‌ 
தீர்ப்புரை 


“ஒவ்வொரு அணுவிலும்‌ ஒரு பகுதி இருளே; ஒரு 
யுகத்தின்‌ கோப்பையை ஏந்துபவனே, இது 
குற்றங்களின்‌ காலம்‌”. - - பிராக்‌ கோரக்புரி 


"அனைத்து மனிதர்களும்‌ சமமாகவே 
படைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌; மனிதர்கள்‌ வாழ்வு, 


சுதந்திரம்‌ மற்றும்‌ மகிழ்ச்சியாக இருக்க விழைவது 
போன்றவைகளை உள்ளடக்கிய, விட்டுக்கொடுக்க 
முடியாத உரிமைகளுடன்‌ 
படைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌ என்பதை நாம்‌ 
வெளிப்படையான உண்மைகளாகக்‌ கொள்கிறோம்‌. 
- அமெரிக்க சுதந்திர பிரகடனம்‌, 1776 


1.தாமஸ்‌ ஜெஃபர்சன்‌ என்பார்‌ எழுதிய நினைவில்‌ 
கொள்ளத்தக்க மேற்கண்ட வரிகள்‌, இரண்டு 
நூற்றாண்டுகளைக்‌ கடந்த பிறகும்‌, இன்றளவும்‌ 
வரலாற்றில்‌ ஒலித்துக்கொண்டேதான்‌ இருக்கின்றன. 
ஆனால்‌ இந்திய சமூகத்தின்‌ ஒரு பெரும்‌ பிரிவினர்‌, 
தங்களின்‌ சொந்த நாட்டு மக்களின்‌ ஒரு பிரிவினரை 
இன்றளவும்‌ தாழ்வாகக்‌ கருதும்‌ நிலையே நீடிக்கிறது. 
மேற்கண்ட மனநிலையானது இந்த நவீன யுகத்தில்‌ 
ஏற்றுக்கொள்ள முடியாதது. மேலும்‌ நாட்டின்‌ 
வளர்ச்சியில்‌ மந்த நிலையை ஏற்படுத்தும்‌ 
காரணங்களில்‌ இதுவும்‌ முக்கியமான ஒன்றாகும்‌. 


2.அனுமதி அளிக்கப்பட்டது. 


3.மதுரை 4ஆவது கூடுதல்‌ மாவட்ட மற்றும்‌ 
அமர்வு நீதிமன்றத்தால்‌ பகரப்பட்ட தீர்ப்புக்கு 
எதிராக, குற்றவியல்‌ மேல்முறையீடு 
(எண்‌.536&537/2001) செய்தபோது, சென்னை உயர்‌ 
நீதிமன்றம்‌ கடந்த 25.01.2008அன்று அத்தீர்ப்பை 
உறுதி செய்து அளித்த தீர்ப்புக்கு எதிராக, இந்த 
மேல்முறையீடுகள்‌ தாக்கல்‌ செய்யப்பட்டுள்ளன. 


1. கடந்த, 01.07.1999அன்று, கோவில்‌ திருவிழாவில்‌ 
ஜல்லிக்கட்டு நிகழ்வின்‌ போது, மாடுகட்டும்‌ 
முறை குறித்து, முதல்‌ சாட்சி பன்னீர்செல்வம்‌ 
மற்றும்‌ இரண்டாம்‌ சாட்சி மகாமணி ஆகிய 
இருவருக்கும்‌ மேல்முறையீட்டாளர்களுக்கும்‌ 
இடையே கடுமையான வாக்குவாதம்‌ ஏற்பட்டது 
என்று குற்றம்‌ சாட்டப்பட்டுள்ளது. மேலும்‌ 
மேல்முறையீட்டாளரான ஆறுமுகம்‌ சேர்வை, 


N 


முதல்‌ சாட்சியை, “நீ பள்ளப்பயல்‌, செத்த 
மாட்டுக்கறியைத்‌ தின்பவன்‌” என்று திட்டி 
அவமதிப்பு செய்திருக்கிறார்‌. அதனைத்‌ 
தொடர்ந்து, குற்றவாளிகள்‌ 1, 7 மற்றும்‌ 9 
ஆகியோர்‌, முதல்‌ சாட்சியின்‌ இடது தோளில்‌ 
கம்பால்‌ அடித்து காயப்படுத்தியிருக்கிறார்கள்‌. 
அப்போது இரண்டாம்‌ சாட்சியான, மகாமணி 
இப்பிரச்சனையில்‌ குறுக்கீடு செய்தபோது 
அவரையும்‌ கம்பால்‌ தாக்கியிருக்கிறார்கள்‌. 
அதன்‌ காரணமாக அவருக்குத்‌ தலையில்‌ 
முறிவும்‌, கொடுங்காயமும்‌ ஏற்பட்டுள்ளது. 


. காயமுற்ற நேரடி சாட்சிகளான மேற்கண்ட 


இருவரையும்‌ தவிர, அந்த நிகழ்வில்‌ மேலும்‌ 
மூன்று நேரடி சாட்சிகளும்‌ இருக்கின்றார்கள்‌. 
காயமுற்றவர்களை மருத்துவர்‌ பரிசோதனை 
செய்திருக்கிறார்‌. மகாமணியின்‌ தலையில்‌ 
ஏற்பட்ட முறிவு, குற்றவாளிகளின்‌ கொலை 
செய்யும்‌ நோக்கத்தை உணர்த்துகிறது. 


. அரசு தரப்பின்‌ வழக்கை இரண்டு 


நீதிமன்றங்களும்‌ நம்புகின்றன. நிகழ்வு 
தொடர்பாக சாட்சிகளின்‌ விவரிப்புகளை 
நாங்கள்‌ மிகவும்‌ கவனமுடன்‌ பரிசீலனை 
செய்தபோதும்‌, நிகழ்வை நம்பாமலிருக்க ஒரு 
காரணமும்‌ தென்படவில்லை. 


. குற்றவாளி பிற்படுத்தப்பட்ட “சேர்வை” 
ஜாதியைச்‌ சேர்ந்தவர்‌. புகார்தாரர்களோ 
பட்டியலின “பள்ளன்‌” ஜாதியைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. 


. “பள்ளன்‌” என்ற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட 


ஜாதியைக்‌ குறிக்கிறது என்பதில்‌ எவ்வித 
சந்தேகமும்‌ இல்லை. ஆனால்‌ இதே வார்த்தை, 
ஒருவரை அவமதிப்பு செய்யும்‌ வகையிலும்‌ 
உபயோகபடுத்தப்பட்டு வருகிறது. (வட 


இந்தியாவில்‌ “சமார்‌” என்ற வார்த்தை 
குறிப்பிட்ட ஒரு ஜாதியைக்‌ குறிக்கும்‌ 
அதேவேளையில்‌, ஒருவரை அவமதிப்பு 
செய்யும்‌ வகையிலும்‌ அதே வார்த்தை 
பயன்படுத்தப்படுவதைப்போல). 
பட்டியலினத்தைச்‌ சேர்ந்த ஒருவரை அவமதிப்பு 
செய்யும்‌ வகையில்‌ ஒருவரை “பள்ளன்‌” என்று 
சொல்வது, எங்களது கருத்துப்படி, பட்டியலினம்‌ 
மற்றும்‌ பட்டியல்‌ பழங்குடியினர்‌ 
(வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌) சட்டம்‌,1989ன்‌ கீழ்‌ 
குற்றமாகும்‌. தமிழ்நாட்டில்‌, “பள்ளப்பயல்‌” 
என்று ஒருவரைச்‌ சொல்வது இன்னும்‌ 
கூடுதலாக அவமதிப்பு செய்வதாகும்‌; அது 
மேலும்‌ பெரிய குற்றமாகும்‌. 


. அதேபோல, தமிழ்நாட்டில்‌ “பறையன்‌” 
என்றொரு ஜாதி உள்ளது. ஆனால்‌ அதே 
“பறையன்‌” என்ற வார்த்தை ஒருவரை 
அவமதிப்பு செய்யும்‌ வகையிலும்‌ 


பயன்படுத்தப்படுகிறது. “பறப்பறையன்‌” என்ற 
வார்த்தை மேலும்‌ பெரிய அவமதிப்பாகும்‌. 


. பள்ளன்‌, பள்ளப்பயல்‌, பறையன்‌, 
பறப்பறையன்‌ போன்ற வார்த்தைகளை 
ஒருவரை அவமதிப்பு செய்யும்‌ வகையில்‌ 
பயன்படுத்துவது, எங்களது கருத்துப்படி 
மிகவும்‌ கடுமையான கண்டனத்திற்குரியது. 


மேலும்‌ பட்டியலினம்‌ மற்றும்‌ பட்டியல்‌ 
பழங்குடியினர்‌ (வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌) 
சட்டம்‌,1989ன்‌ கீழ்‌ குற்றமுமாகும்‌. 
(50ஆண்டுகளுக்கு முன்பு 


ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்த போதும்‌) தற்போது, 
“நிக்கர்‌” அல்லது “நீக்ரோ” என்று ஆப்பிரிக்க- 
அமெரிக்கர்களை அழைப்பது எப்படி 
ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றோ அது 
போலவே, நவீன யுகத்தில்‌ இதுவும்‌ 


ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும்‌. 


8. இந்த வழக்கைப்‌ பொருத்த வரையில்‌, 
பன்னீர்செல்வத்தை அவமதிப்பு செய்யும்‌ 
நோக்கத்தில்‌ “பள்ளப்பயல்‌” என்ற வார்த்தை, 
முதல்‌ குற்றவாளியால்‌ 
உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது என்பது 
வெளிப்படையாகத்‌ தெரிகிறது. ஆகவே, இது 
பட்டியலினம்‌ மற்றும்‌ பட்டியல்‌ பழங்குடியினர்‌ 
(வன்கொடுமைத்‌ தடுப்புச்‌) சட்டம்‌,1989ன்‌ கீழ்‌ 
தெளிவான குற்றமாகும்‌. 


9. இந்த நவீன யுகத்தில்‌, எவரது உணர்வுகளும்‌ 
நோகடிக்கப்படக்கூடாது. குறிப்பாக, பல 
வேற்றுமைகளை உடைய இந்தியா போன்ற 
நாட்டில்‌, ஜாதி, மதம்‌, இனம்‌ மற்றும்‌ மொழி 
போன்றவைகளால்‌ எவரொருவரது 
உணர்வுகளும்‌ அவமதிப்பு செய்யப்பட்டு 
விடாதவாறு, நாம்‌ கண்டிப்பாக சிரத்தை 
எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. அப்போதுதான்‌, 
நாம்‌ நமது நாட்டை ஒற்றுமையுடையதாகவும்‌, 
வலிமையானதாகவும்‌ வைத்திருக்க முடியும்‌. 


10. ஸ்வரன்சிங்‌ மற்றும்‌ பலர்‌ -எதிர்‌- அரசு ((2008) 12 
SCR 132) என்ற தீர்ப்பில்‌ (பத்தி 21 முதல்‌ 24 


வரையிலான) கீழே கொடுக்கப்பட்டுள்ள 

கருத்துகளும்‌ கணக்கில்‌ 

எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. 
"21.பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளைச்‌ 
சார்ந்தவர்களாலும்‌, உயர்ஜாதி என்று 


அழைக்கப்படும்‌ மக்களாலும்‌ அவமதிப்பு, கீழ்தரமாக 
நடத்துதல்‌ மற்றும்‌ கேலி செய்யும்‌ நோக்கத்தில்‌, 
தற்காலத்தில்‌, “சமார்‌' என்ற வார்த்தை அடிக்கடி 
பயன்படுத்தப்படுகிறது. நிகழ்காலத்தில்‌ சமார்‌” 
என்று ஒருவரை அழைப்பது கீழ்த்தரமான வார்த்தை 
மற்றும்‌ கடுமையான குற்றமுமாகும்‌. மேலும்‌ இன்று 


“சமார்‌' என்று சாதரணமாக அழைப்பது, ஒரு 
ஜாதியைக்‌ குறித்து குறிப்பிட அல்ல, மாறாக 
திட்டமிட்டு ஒருவரின்‌ மாண்புக்கு இழிவு 
ஏற்படுத்தவும்‌, அவமதிப்பு செய்யவுமே. 


1.பிரிவு 3 (1) ம க்கு சட்ட பொருள்‌ விளக்கம்‌ 
தரும்போது, இந்த சட்டம்‌ 
இயற்றப்பட்டுள்ளதற்கான நோக்கத்தை 
பார்க்கவேண்டும்‌. பட்டியலின பிரிவினரின்‌ 
மாண்புக்கும்‌, மனிததன்மைக்கும்‌ இழுக்கு 
ஏற்படுத்துவதையும்‌, அவர்களைத்‌ தொந்தரவு 
செய்வதிலிருந்து தடை செய்வதற்காகவுமே 
இச்சட்டம்‌ இயற்றப்பட்டுள்ளது என்பது, 
இச்சட்டத்தின்‌ நோக்கங்கள்‌ மற்றும்‌ காரணங்கள்‌ 
குறித்த அறிக்கையிலிருந்து வெளிப்படையாகத்‌ 
தெரிகிறது. அதனால்‌ 3 (1) (9 பிரிவிற்கு பொருள்‌ 
விளக்கம்‌ கொள்ளும்‌ போது, “சமார்‌” என்ற 
வார்த்தையின்‌ மூலத்தை கணக்கில்‌ 
எடுத்துக்கொள்வதை விட பயன்பாட்டினால்‌ 
அந்த வார்த்தை பெற்றுள்ள பரவலான 
அர்த்தத்தை பார்க்க வேண்டியதுள்ளது. அந்த 
வார்த்தையின்‌ மூலப்பொருளை கண்டறிய 
முயல்வோமானால்‌, அது இந்த சட்டத்தின்‌ 
முக்கியமான குறிக்கோளை அடையவிடாது. 


2. இது சமத்துவத்திற்க்கும்‌, மக்களாட்சிக்குமான 


காலமாகும்‌. எவருடைய உணர்வுகளும்‌ 
காயப்படுத்தப்படக்‌ கூடாது. மேலும்‌ எந்த 
மனிதனும்‌, சமூகமும்‌ அவமதிப்பு 
செய்யப்படவோ அல்லது கீழ்த்தரமாக 
பார்க்கப்படவோ கூடாது. அரசியல்‌ 
சாசனத்தின்‌ஆன்மா என்பதுடன்‌,அதன்‌ 
அடிப்படை அம்சங்களின்‌ பாகமும்‌ 
ஆக்கப்பட்டுள்ளது. ஆகவே, எங்களது 


கருத்துப்படி, ஒருவர்‌, “சமார்‌” இனத்தை 
சேர்ந்தவராகவே இருந்தாலும்‌, ஒருவரை 


அடையாளப்படுத்தும்‌ போது, “சமார்‌”' என்ற 


வார்த்தையை உயர்‌ ஜாதியினரும்‌, 
பிற்படுத்தப்பட்ட ஜாதியினரும்‌ 
உபயோகிக்கக்கூடாது. ஏனெனில்‌ அந்த 
வார்த்தையை உபயோகிக்கும்போது 
ஒருவருடைய உணர்வுகள்‌ 


காயப்படுத்தப்படுகின்றன. மதம்‌, ஜாதி, இனம்‌, 
மொழி போன்ற பல்வேறு வேற்றுமைகளை 
உடைய குழுவினர்‌ இருக்கும்‌ நம்‌ போன்ற 
நாட்டில்‌ அனைத்து தரப்பு மக்களும்‌, 
குழுக்களும்‌ கண்டிப்பாக மரியாதையுடன்‌ 
நடத்தப்பட வேண்டும்‌. மேலும்‌, எவரொருவரும்‌ 
தாழ்வாகப்‌ பார்க்கப்படக்கூடாது. நமது நாட்டை 
ஒற்றுமையுள்ள நாடாக வைத்திட இது ஒன்றே 
வழியாகும்‌. 


. எங்களது கருத்துப்படி, பொது இடத்தில்‌, பொது 
மக்கள்‌ முன்னிலையில்‌ வைத்து ஒரு 
பட்டியலினத்தைச்‌ சேர்ந்த ஒரு நபரை 
அவமதிப்பு மற்றும்‌ கீழ்த்தரமாக நடத்தும்‌ 
நோக்கத்துடன்‌, “சமார்‌' என்று அழைப்பது, 
நிச்சயமாய்‌ பிரிவு 3 (1) மூன்‌ கீழ்‌ குற்றமாகும்‌. 
அப்படியாக, கீழ்த்தரமாக அல்லது அவமதிக்கும்‌ 
நோக்கத்தில்தான்‌ “சமார்‌' என்று ஒருவர்‌ 
அழைக்கப்பட்டார்‌ என்பது, அது 
உபயோகிக்கப்பட்ட சூழலைச்‌ சார்ந்தது." 


. மேலும்‌ நாங்கள்‌, தமிழ்நாட்டில்‌ பல்வேறு 
பகுதிகளில்‌ நிலவும்‌ மிகவும்‌ 
ஆட்சேபணைக்குரிய இரட்டை குவளை முறை 
குறித்தும்‌ குறிப்பிட விரும்புகிறோம்‌. இந்த 
முறைப்படி, அனேக தேநீர்‌ கடைகளிலும்‌, 
உணவகங்களிலும்‌ பட்டியலின மக்களுக்கும்‌, 
பிற மக்களுக்கும்‌ தேநீர்‌ அல்லது பிற பானங்கள்‌ 
வழங்கும்போது, தனித்தனி குவளைகள்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. எங்களது கருத்துப்படி, 


இது கடுமையான கண்டனத்திற்குரிய 
செயலாகும்‌. மேலும்‌, இது பட்டியலினம்‌ மற்றும்‌ 
பட்டியல்‌ பழங்குடியினர்‌ (வன்கொடுமைத்‌ 
தடுப்புச்‌) சட்டம்‌,1989ன்‌ கீழ்‌ குற்றமுமாகும்‌. 
ஆகவே இது போன்ற நடவடிக்கைகளுக்கு 
எதிராக கண்டிப்பாக குற்றவியல்‌ 
நடவடிக்கைகள்‌ எடுக்கப்படுவதுடன்‌, குற்றம்‌ 
புரிந்தது உறுதிபடுத்தப்படும்போது கடுமையான 
தண்டனைகள்‌ வழங்கப்படவும்‌ வேண்டும்‌. 
மேலும்‌, தங்களது அதிகார வரம்புகளுக்குட்பட்ட 
பகுதிகளில்‌ இதுபோன்ற நடைமுறைகள்‌ குறித்த 
செய்திகள்‌ தெரிந்தும்‌, குற்றவாளிகளுக்கு 
எதிராக நடவடிக்கை எடுக்காத, நிர்வாகம்‌ 
மற்றும்‌ காவல்துறை அதிகாரிகள்‌ அனைவரும்‌ 
இதற்குப்‌ பொறுப்பாக்கப்பட வேண்டும்‌. மேலும்‌ 
அவர்கள்‌ மீது துறைவாரியான 
நடவடிக்கைகளும்‌ எடுக்கப்பட வேண்டும்‌. 


5. லதா சிங்‌ -எதிர்‌- உத்திரபிரதேச மாநில அரசு 
((2006)5 sc 475) என்ற தீர்ப்பில்‌ (பத்தி 14 முதல்‌ 18 
வரையிலான) கீழே கொடுக்கப்பட்டுள்ள 
கருத்துகளும்‌ கணக்கில்‌ 
எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. 


"14. இந்த வழக்கு மிகுந்த அதிர்ச்சியை உண்டு 
பண்ணுகிறது. தற்போது மட்டுமின்றி நிகழ்வு 
தொடர்புடைய காலத்திலும்‌, மனுதாரர்‌ வயது 
வந்தவர்‌ என்பதில்‌ எவ்வித குழப்பமுமில்லை. 
ஆகவே அந்த பெண்‌, தான்‌ விரும்பும்‌ எவருடனும்‌ 
தனது வாழ்க்கையை அமைத்துக்‌ கொள்ளலாம்‌ 
அல்லது தான்‌ விரும்பும்‌ எவரையும்‌ திருமணம்‌ 
செய்து கொள்ளலாம்‌. ஜாதி மறுப்புத்‌ திருமணம்‌ 
செய்து கொள்வதற்கு, இந்து திருமண சட்டத்திலோ 
அல்லது வேறு எந்த சட்டத்திலோ, எவ்விதமான 
தடைகளுமில்லை. ஆகவே மனுதாரரோ, அவரது 
கணவரோ, கணவரின்‌ உறவினர்களோ என்ன 


குற்றம்‌ செய்தார்கள்‌ என்று எங்களால்‌ கண்ணுற 
முடியவில்லை. 


1. எங்களது கருத்துப்படி, ஜாதி மறுப்புத்‌ 
திருமணம்‌ செய்து கொண்ட தம்பதிகளான இந்த 
வழக்கின்‌ குற்றவாளிகள்‌ எவ்விதமான 
குற்றமும்‌ செய்யவில்லை. மனுதாரர்‌, வேறு 
ஜாதியைச்‌ சேர்ந்த ஒருவரைத்‌ திருமணம்‌ 


செய்துகொண்டார்‌ என்பதால்‌, அவரது 
சகோதரர்கள்‌ உணர்ச்சிவசப்பட்டதைத்‌ 
தொடர்ந்து, தொடரப்பட்டஇவ்வழக்கு 


நிகழ்வுகளில்‌ நீதிமன்றம்‌ மற்றும்‌ நிர்வாக 
எந்திரமானது தவறாகக்‌ கையாளப்பட்டுள்ளது. 
ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ளது போல 
மனுதாரரின்‌ சகோதரர்கள்‌ புரிந்த சட்டத்திற்குப்‌ 
புறம்பான அடாவடி செயல்களுக்கு, அவர்கள்‌ 
மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய 
காவல்துறையினர்‌, அதற்கு நேரெதிராக 
மனுதாரரின்‌ கணவர்‌ மீதும்‌ அவரது 
உறவினர்கள்‌ மீதும்‌ தவறாக நடவடிக்கை 
எடுத்துள்ளதை இங்கே நாங்கள்‌ வருத்தத்துடன்‌ 
கவனத்தில்‌ கொள்கிறோம்‌. 


2. ஜாதி மறுப்புத்‌ திருமணம்‌ செய்து கொள்ளும்‌ 
ஆண்‌ மற்றும்‌ பெண்களுக்கெதிராக 
வன்முறைகளும்‌, மிரட்டல்களும்‌, 
தொந்தரவுகளும்‌ செய்யப்படுவது தொடர்பான 
பல்வேறு நிகழ்வுகள்‌ எங்களது கவனத்துக்கு 


வந்தவண்ணம்‌ உள்ளன. எனவே அது 
தொடர்பான சில பொதுவான 
அறிவுறுத்தல்களை வெளியிட வேண்டியது 
அத்தியாவசியமானதென்று நாங்கள்‌ 


உணர்கிறோம்‌. தற்போது நமது நாடு அதன்‌ 
வரலாற்றில்‌ ஒரு மாற்றத்தின்‌ காலகட்டத்தைக்‌ 
கடந்து செல்கிறது. எனவே, இந்த 
நீதிமன்றமானது இது போன்றதொரு பொது 


பிரச்சனையில்‌ இனியும்‌ மெளனம்‌ சாதிக்க 
முடியாது. 


. நமது நாட்டுக்கு ஜாதிய முறையானது பெரிய 
சாபமாகும்‌. எனவே, எவ்வளவு விரைவாக இது 
ஒழிக்கப்படுகிறதோ அவ்வளவு நல்லது. 
சரியாகச்‌ சொல்லப்போனால்‌, நமது நாட்டிற்கு 
எதிராகவுள்ள சவால்களை ஒற்றுமையாக 
எதிர்கொள்ள வேண்டிய தருணத்தில்‌ ஜாதிய 
முறையானது நாட்டை பிளவுபடுத்துகிறது. 
ஆகவே, ஜாதி மறுப்புத்‌ திருமணமானது, 
நாட்டின்‌ எதிர்பார்ப்பாகும்‌. ஏனெனில்‌ இதன்‌ 
விளைவாகவே ஜாதிய முறைகள்‌ ஒழிக்கப்படும்‌. 
ஆனபோதிலும்‌, ஜாதி மறுப்புத்‌ திருமணம்‌ 
செய்து கொள்ளும்‌ ஆண்கள்‌ மற்றும்‌ பெண்கள்‌ 
மிரட்டலுக்கும்‌, வன்முறைக்கும்‌ 
உள்ளாக்கப்படுவது தொடர்பாக நாட்டின்‌ 
பல்வேறு பகுதிகளிலிருந்து வருத்தமளிக்கும்‌ 
செய்திகள்‌ வந்தவண்ணம்‌ உள்ளன. எங்களது 
கருத்துப்படி, இதுபோன்ற வன்முறைகளோ, 
மிரட்டல்களோ அல்லது துன்புறுத்தல்களோ 
முற்றிலுமாக சட்டத்திற்குப்‌ புறம்பானவைகள்‌ 


என்பதால்‌ அவைகளைப்‌ புரிந்தவர்கள்‌ 
கடுமையான தண்டனைகளுக்கு 
உள்ளாக்கப்பட வேண்டும்‌. இது ஒரு 


சுதந்திரமான மக்களாட்சி நாடு என்பதால்‌, உரிய 
வயதை அடைந்துவிட்ட ஒருவர்‌, தான்‌ 
விரும்பும்‌ எவரையும்‌ திருமணம்‌ 
செய்துகொள்ளலாம்‌. ஜாதி மறுப்பு அல்லது மத 
மறுப்பு திருமணம்‌ செய்துகொள்ளும்‌ தங்களது 
மகன்‌ அல்லது மகளுடனான சமூக உறவுகளை 
வேண்டுமானால்‌ அதிகபட்சமாக அவர்களது 
பெற்றோர்கள்‌ துண்டித்துக்கொள்ள முடியுமே 
தவிர, அவர்களை மிரட்டவோ, துன்புறுத்தவோ 
அல்லது அவர்களுக்கு எதிராக வன்முறையை 
தாண்டிவிடவோ முடியாது. எனவே, நாடு 


முழுவதும்‌ உரிய வயதையடைந்த ஜாதி மறுப்பு 
அல்லது மத மறுப்பு திருமணம்‌ செய்து 
கொள்ளும்‌ ஆண்‌, பெண்‌ அல்லது அந்த 
தம்பதிகள்‌ இருவரும்‌ மிரட்டப்படுதல்‌ அல்லது 
அவர்கள்‌ மீது வன்முறைகள்‌ ஏவிவிடப்படுதல்‌ 
குறித்து கண்காணிக்க வேண்டுமென்று 
காவல்துறை மற்றும்‌ நிர்வாகத்துறை 
அதிகாரிகளை அறிவுறுத்துகிறோம்‌. 
அப்படியாக வன்முறை, மிரட்டல்‌ அல்லது 
துன்புறுத்தல்‌ செய்யும்‌ நபரையோ அல்லது 
எவரது அறிவுறுத்தலின்‌ பேரில்‌ 
செய்யப்படுகிறதோ, அவர்கள்மீது குற்றவியல்‌ 
நடைமுறைகளை எடுப்பதை 
இலக்காகக்கொண்டு செயல்படுவதுடன்‌, அது 
போன்ற நபர்கள்‌ மீது சட்டப்பூர்வமாக 
கடுமையான நடவடிக்கையும்‌ எடுக்க வேண்டும்‌. 


18. தங்களது சொந்த விருப்பத்தில்‌, ஜாதி மறுப்பு 
அல்லது மத மறுப்புத்‌ திருமணம்‌ செய்து 
கொள்பவர்களை, கெளரவக்‌ கொலைகள்‌ 
செய்வதாக நாங்கள்‌ சில நேரங்களில்‌ 
கேள்விப்படுகிறோம்‌. அது போன்ற கொலைகளில்‌ 
கெளரவமானதாக எதுவும்‌ இல்லை என்பதோடு, 
அப்படிப்பட்டவர்கள்‌ செய்யும்‌ அதுபோன்ற 
கொலைகள்‌ காட்டுமிராண்டித்தனமான, 
அவமானப்படத்தக்க, கொடூரமான, நிலப்பிரபுத்துவ 
மனநிலையுடன்‌ கூடிய படுகொலைகளேயன்றி 


வேறில்லை. எனவே, அப்படிப்பட்டவர்களுக்கு 
கடுமையான தண்டனை வழங்கப்படுவதன்‌ 
வாயிலாக மட்டுமே, இது போன்ற 
காட்டுமிராண்டித்தன மான செயல்களை நாம்‌ 


வேறோடு பிடுங்கி எறிய முடியும்‌". 
1. ஜாதி மறுப்புத்‌ திருமணம்‌ செய்துகொண்ட 
அல்லது திருமணம்‌ செய்து கொள்ள விரும்பும்‌ 
வேறுவேறு ஜாதியைச்‌ சேர்ந்த ஆண்கள்‌ மற்றும்‌ 


N 


பெண்கள்‌, கெளரவக்‌ கொலைகள்‌ அல்லது 


இதர வன்கொடுமைகளுக்கு 
உள்ளாக்கப்படுவதையும்‌, 

நிறுவனமாக்கப்பப்பட்ட வழியில்‌ 
ஊக்கப்படுத்திவரும்‌, தனி மனிதர்களுடைய 
வாழ்வில்‌ தலையீடு செய்யும்‌ “காப்‌ 
பஞ்சாயத்துகள்‌” (தமிழ்நாட்டில்‌ கட்டப்‌ 
பஞ்சாயத்துகள்‌ என அறியப்படுகின்றன) 
தொடர்பாக சமீப காலங்களாக 


கேள்விப்படுகிறோம்‌. எங்களது கருத்துப்படி, 
இது முழுவதுமாக சட்டப்புறம்பானதும்‌, 
வேறோடு களைந்தெறியப்பட 
வேண்டியதுமாகும்‌. மேலே சொல்லப்பட்ட லதா 
சிங்‌ வழக்கில்‌ கூறப்பட்டுள்ளது போல்‌, 
கெளரவக்‌ கொலைகளிலும்‌ இதர 
வன்கொடுமைகளிலும்‌ கெளரவமானதாக ஏதும்‌ 
இல்லை. மேலும்‌, அவை 
காட்டுமிராண்டித்தன மான மற்றும்‌ 
அவமானமான கொலைகளேயன்றி 
வேறேதுமில்லை. சகமனிதர்களின்‌ தனிமனித 
வாழ்வில்‌ வன்கொடுமைகளை நிகழ்த்தும்‌ 


முரட்டுத்தனமான, நிலபிரபுத்துவ 
சிந்தனைகளைக்‌ கொண்ட நபர்கள்‌, 
கடுமையான தண்டனைகளுக்கு 


உள்ளாக்கப்பட வேண்டும்‌. இந்த வழியில்‌ 
மட்டுமே காட்டுமிராண்டித்தனமான மற்றும்‌ 
நிலப்பிரபுத்துவ சிந்தனைகளுடன்‌ கூடிய 
மனநிலை உடையோரை நாம்‌ வேறோடு பிடுங்கி 
எறிய முடியும்‌. மேலும்‌ தங்களது கைகளில்‌ 
சட்டத்தை எடுத்துக்கொள்ளும்‌ இது போன்ற 
செயல்கள்‌, முற்றிலும்‌ சட்டத்திற்குப்‌ புறம்பான 
கட்டப்‌ பஞ்சாயத்துகளுக்குச்‌ சமமாகும்‌. 


- ஆகவே, இது போன்ற வன்கொடுமைகளைத்‌ 


தடுத்து நிறுத்திட கடுமையான 


நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டி, 


ம்‌ 


நிர்வாக மற்றும்‌ காவல்துறை அதிகாரிகளுக்கு 
நாங்கள்‌ அறிவுத்துகிறோம்‌. இது போன்ற 
வன்கொடுமைகள்‌ நிகழின்‌, அது நிகழக்‌ 
காரணமானோருக்கு எதிராக குற்றவியல்‌ 
நடவடிக்கைகள்‌ தொடர்வது மட்டுமன்றி, 
(சம்பவம்‌ நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள்‌ 
குறித்து முன்கூட்டியே தகவல்‌ கிடைக்கப்பெற்று, 
அச்சம்பவம்‌ அதுவரையில்‌ நடந்தேராமல்‌ 
இருக்கும்பட்சத்திலும்‌, அதனைத்‌ தடுத்திட 
முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதும்‌ 
எடுக்கவில்லை அல்லது சம்பவம்‌ நடந்து 
முடிந்திருப்பின்‌, குற்றம்‌ புரிந்தவர்களையும்‌, 
ஏனைய சம்மந்தப்பட்ட நபர்களையும்‌ 
கைதுசெய்து, அவர்கள்‌ மீது குற்றவியல்‌ 
நடவடிக்கைகள்‌ எடுக்காமல்‌ இருப்பின்‌, 
மாவட்ட ஆட்சியாளர்‌, மாவட்ட காவல்துறை 
கண்காணிப்பாளர்கள்‌, ஏனைய 
பொறுப்புடைய அதிகாரிகள்‌ போன்றவர்களை 
மாநில அரசு உடனடியாக பணியிடை நீக்கம்‌ 
செய்யவேண்டும்‌ என்றும்‌ அறிவுறுத்துகிறோம்‌. 
ஏனெனில்‌ எங்களது கருத்தில்‌ அவர்களே 
நேரடியாகவோ, மறைமுகமாகவோ 
பொறுப்புடையவர்களாகக்‌ கருதப்படுவார்கள்‌. 


. இந்த வழக்கில்‌, நாகரீகமற்ற காட்டுமிராண்டிகள்‌ 


போல மேல்முறையீட்டாளர்கள்‌ நடந்து 
கொண்டிருக்கிறார்கள்‌. எனவே, அவர்கள்‌ 
கருணைக்கு தகுதியுடையோர்கள்‌ அல்ல. 
ஆகவே, இவற்றைக்‌ கருத்தில்கொண்டு இந்த 
இரு மேல்முறையீடுகளும்‌ தள்ளுபடி 
செய்யப்படுகின்றன. 


. இந்த தீர்ப்பின்‌ நகல்‌, மாவட்ட ஆட்சியாளர்‌ 


மற்றும்‌ மூத்த மாவட்ட காவல்துறை 
கண்காணிப்பாளர்‌ (மாவட்ட காவல்துறை 
கண்காணிப்பாளர்‌ பதவிகளுக்குக்‌ குறையாத 


அனைத்து அதிகாரிகளுக்கும்‌, இதனை 
கண்டிப்பான முறையில்‌ முறையில்‌ 
அமல்படுத்த வேண்டும்‌ என்ற அறிவுரையுடன்‌, 
அனைத்து மாநிலங்கள்‌ மற்றும்‌ யூனியன்‌ 
பிரதேசங்களின்‌ தலைமை செயலாளர்கள்‌, 
உள்துறை செயலாளர்கள்‌ மற்றும்‌ காவல்துறை 
தலைமை இயக்குனர்கள்‌ ஆகியோருக்கு 
அனுப்பப்படவேண்டும்‌. மேலும்‌ அனைத்து 
உயர்‌ நீதிமன்ற நீதிபதிகளுக்கும்‌ பரப்புரை 
செய்திட வேண்டி, அனைத்து பொது மற்றும்‌ 
இதர உயர்‌ நீதிமன்ற பதிவாளர்களுக்கும்‌ இதன்‌ 
நகல்‌ அனுப்பப்படும்‌. 

தமிழாக்கம்‌: இராபர்ட்‌ சந்திரகுமார்‌ 

( robertckumar@gmail.com) & சபிதா 


கணியம்‌ அறக்கட்டளை 


ய 


இகம்‌ 
அறக்கட்டளை 


தொலை நோக்கு - Vision 

தமிழ்‌ மொழி மற்றும்‌ இனக்குழுக்கள்‌ சார்ந்த 
மெய்நிகர்வளங்கள்‌, கருவிகள்‌ மற்றும்‌ 
அறிவுத்தொகுதிகள்‌, அனைவருக்கும்‌ கட்டற்ற 
அணுக்கத்தில்‌ கிடைக்கும்‌ சூழலை உருவாக்குதல்‌. 

பணி இலக்கு - Mission 

அறிவியல்‌ மற்றும்‌ சமூகப்‌ பொருளாதார 
வளர்ச்சிக்கு ஒப்ப, தமிழ்‌ மொழியின்‌ பயன்பாடு 
வளர்வதை உறுதிப்படுத்துவதும்‌, அனைத்து 
அறிவுத்‌ தொகுதிகளும்‌, வளங்களும்‌ கட்டற்ற 


அணுக்கத்தில்‌ அனைவருக்கும்‌ 
கிடைக்கச்செய்தலும்‌. 


எமது பணிகள்‌ 


. கணியம்‌ மின்னிதழ்‌ - k௮மகற.co௮ 


. கணிப்பொறி சார்ந்த கட்டுரைகள்‌, 
காணொளிகள்‌, மின்னூல்களை இங்கு 
வெளியிடுகிறோம்‌. 


கட்டற்ற தமிழ்‌ நூல்கள்‌ - FreeTamilEbooks.com 


இங்கு யாவரும்‌ எங்கும்‌ பகிரும்‌ வகையில்‌, 
கிரியேட்டிவ்‌ காமன்ஸ்‌ உரிமையில்‌, தமிழ்‌ 
மின்னூல்களை இலவசமாக, அனைத்துக்‌ 


கருவிகளிலும்‌ படிக்கும்‌ வகையில்‌ ஸம்‌, ஈர்‌, A4 
PDF, 6 inch PDF வடிவங்களில்‌ வெளியிடுகிறோம்‌. 


தமிழுக்கான கட்டற்ற மென்பொருட்கள்‌ 
உருவாக்கம்‌ 


தமிழ்‌ ஓலியோடைகள்‌ உருவாக்கி வெளியிடுதல்‌ 


விக்கி மூலத்தில்‌ உள்ள மின்னூல்களை 
பகுதிநேர/முழு நேரப்‌ பணியாளர்கள்‌ மூலம்‌ 
விரைந்து பிழை திருத்துதல்‌ 


OpenStreetMap.org ல உள்ள இடம்‌, தெரு, ஊர்‌ 
பெயர்களை தமிழாக்கம்‌ செய்தல்‌. 


மேற்கண்ட திட்டங்கள்‌, மென்பொருட்களை 
உருவாக்கி செயல்படுத்த உங்கள்‌ அனைவரின்‌ 
ஆதரவும்‌ தேவை. உங்களால்‌ எவ்வாறேனும்‌ 
பங்களிக்க இயலும்‌ எனில்‌ உங்கள்‌ விவரங்களை 
kaniyamfoundation@gmail.com க்கு மின்னஞ்சல்‌ 
அனுப்புங்கள்‌. 


வெளிப்படைத்தன்மை 


கணியம்‌ அறக்கட்டளையின்‌ செயல்கள்‌, 
திட்டங்கள்‌, மென்பொருட்கள்‌ யாவும்‌ 
அனைவருக்கும்‌ பொதுவானதாகவும்‌, முழுமையான 
வெளிப்படைத்தன்மையுடனும்‌ இருக்கும்‌. நர்£ற5:// 
github.com/KaniyamFoundation/Organization/issues இந்த 
இணைப்பில்‌ செயல்களையும்‌,  https://github.com/ 
KaniyamFoundation/Organization/wiki இந்த இணைப்பில்‌ 
மாத அறிக்கை, வரவு செலவு விவரங்களுடனும்‌ 
காணலாம்‌. 


கணியம்‌ அறக்கட்டளையில்‌ உருவாக்கப்படும்‌ 
மென்பொருட்கள்‌ யாவும்‌ கட்டற்ற 
மென்பொருட்களாக மூல நிரலுடன்‌, GNU GPL, Apache, 
BSD, MIT, Mozilla ஆகிய உரிமைகளில்‌ ஒன்றாக 


வெளியிடப்படும்‌. உருவாக்கப்படும்‌ பிற வளங்கள்‌, 
புகைப்படங்கள்‌, ஒலிக்கோப்புகள்‌, காணொளிகள்‌, 
மின்னூல்கள்‌, கட்டுரைகள்‌ யாவும்‌ யாவரும்‌ பகிரும்‌, 
பயன்படுத்தும்‌ வகையில்‌ கிரியேட்டிவ்‌ காமன்சு 
உரிமையில்‌ இருக்கும்‌. 


நன்கொடை 
உங்கள்‌ நன்கொடைகள்‌ தமிழுக்கான கட்டற்ற 


வளங்களை உருவாக்கும்‌ செயல்களை சிறந்த 
வகையில்‌ விரைந்து செய்ய ஊக்குவிக்கும்‌. 


பின்வரும்‌ வங்கிக்‌ கணக்கில்‌ உங்கள்‌ 
நன்கொடைகளை அனுப்பி, உடனே விவரங்களை 
kaniyamfoundation@gmail.com க்கு மின்னஞ்சல்‌ 


அனுப்புங்கள்‌. 


